


மத்தேயு, 3 
செல்லர்ஸ்‌ கிரெய்ன்‌ 

27. ஓ்‌ இடைச்‌ செய்தி: இயேசு விலகி பின்‌ செல்லுதல்‌ (12:15-21) 
28. இயேசுவின்‌ அதிகாரத்திற்கு ஒரு அறைகூவல்‌ (12:22-37) 
29. மிகவும்‌ ஆச்சரியப்படத்‌ தக்கவைகளுக்கான கோரிக்கை (12:38-50) 
30. உவமை என்றால்‌ என்ன? (அதிகாரம்‌ 13) 
31. இராஜ்யத்தின்‌ விதையை விதைத்தல்‌ (13:1-23) 
32. இராஜ்யத்தைக்‌ குறித்து மேலும்‌ உவமைகள்‌ (13:24-52 
33. நாசரேத்தில்‌ புறக்கணிப்பு (13:53-58) 
34. யோவான்‌ ஸ்நானனின்‌ மரணம்‌ (14:1-12) 
35. ஐயாயிரம்‌ போகளை போஷித்தல்‌ (14:13-21) 
36. தண்ணீரின்‌ மேல்‌ நடத்தல்‌ (14:22-36) 
37. பரிசேயர்களிடம்‌ எதிர்வாதம்‌ (15:1-20) 
38. பெரிய விசுவாசமும்‌ அற்ப விசுவாசமும்‌ (15:21-39) 
39. ஜனங்கள்‌ அடையாளம்‌ தேடுதல்‌ (16:1-4) 
40. “புளித்தமாவைக்‌ குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்‌” (16:5-12) 
41. இன்றியமையாத இரண்டு அறிக்கைகள்‌ (16:13-20) 
42. கடைசி நேர ஆயத்தம்‌ (1621-28) 
43. மறுரூமாகுதல்‌ (17:1-13) 
44. கீழே பள்ளத்தாக்கில்‌ (17:14-27) 
45. இராஜ்யத்தில்‌ உறவுமுறைகள்‌ 18:1-35) 


27 
ஓர்‌ இடைச்‌ செய்க்‌: 
இயேசு விலக்‌ பின்‌ செல்லுதல்‌ 


[12:15-21) 


இயேசுவுக்கு எதிராக ஒரு சூழ்ச்சி பின்னப்படுகிறது. காலம்‌ வரும்‌ முன்னே 
அவர்‌ கைது செய்யப்படுவதை தவிர்க்க அவர்‌ மறுபடியும்‌ தமது சஷர்களுடன்‌ 
அவ்விடம்‌ விட்டு கடலோரத்துக்குப்‌ போனார்‌ (மாற்கு 3:7). இயேசு சரியான 
காலம்‌ வரும்போது மிகவும்‌ தைரியத்கோடே மரிக்க விருந்தார்‌, ஆகிலும்‌ அந்த 
நேரம்‌ இன்னும்‌ வரவில்லை. ' 








ஓர்‌ இடைச்‌ செய்து (12:15, 16) 


1 இயேசு அதை அறிந்து, அவ்விடம்‌ விட்டு விலகிப்போனார்‌. திரளான 
ஜனங்கள்‌ அவருக்குப்‌ பின்‌ சென்றார்கள்‌; அவர்களெல்லாரையும்‌ அவர்‌ 
சொஸ்தமாக்கி, 

தம்மைப்‌ பிரசித்தம்‌ பண்ணாதபடி அவர்களுக்குக்‌ கண்டிப்பாய்க்‌ 
கட்டளையிட்டார்‌. 


வசனங்கள்‌ 15, 16. இயேசு தாம்‌ ஓய்வெடுக்க முயற்சித்தாலும்‌, திரளானக்‌ 
கூட்டம்‌ அவருக்குப்‌ பின்‌ சென்றது. அவர்கள்‌ கலிலேயாவிலும்‌, யூதேயாவிலும்‌, 
எருசலேமிலும்‌, இதுமேயாவிலும்‌, யோர்தானுக்கு அக்கரையிலுமிருந்து 
வந்தவர்கள்‌ (மாற்கு 3:7, 8). அவைகளில்‌ சில பட்டணங்கள்‌ 
புறஜாதிகளின்‌ எல்லையிலிருந்த படியால்‌, அந்தத்‌ கூட்டத்தாருக்குள்‌ 
புறஜாதிகளும்‌ இருந்திருக்கக்கூடும்‌ (72:15). இயேசுவைப்பின்பற்றின 
அநேகர்‌ வியாதிப்பட்டிருந்தனர்‌, இயேசு அவர்கள்‌ எல்லாரையும்‌ 
சொஸ்தப்படுத்தினார்‌. 

ஏற்கனவே அவர்‌ செய்தது போலவே மீண்டும்‌, இயேசு தம்மைப்‌ பிரசித்தம்‌ 
பண்ணாதபடிக்கு கண்டிப்பாய்க்‌ கட்டளையிட்டார்‌ (8:4; 9:30; 16:20; 17:9). 
அவருடைய எச்சரிக்கை “மேசியாத்துவ இரகசியம்‌” எனப்பட்டது. 


தேவனுக்குப்‌ பிரியமான ஊழியக்காரரும்‌ 
புறஜாதிகளின்‌ பிரசங்கியுமானவர்‌ 
(12:17, 18) 


ஏசாயா தீர்க்கதரிசியால்‌ உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாய்‌ 
இப்படி நடந்தது: 


இதோ, நான்‌ தெரிந்து கொண்ட என்‌ தாசன்‌; என்‌ 
ஆத்துமாவுக்குப்‌ பிரியமாயிருக்றெ என்னுடைய நேசன்‌; என்‌ ஆவியை 
அவர்மேல்‌ அமரப்பண்ணுவேன்‌, அவர்‌ புறஜாதியாருக்கு நியாயத்தை 
அறிவிப்பார்‌. 


வசனம்‌ 17. ஆவியானவரால்‌ நடத்தப்பட்டு, தமது செயல்களால்‌ இயேசு 
நிறைவேற்றின கீர்க்கதரிசனங்களை, மத்தேயு தொடர்ந்து விளக்கமளிக்கிறார்‌ 
(1:22ல்‌ கொடுக்கப்பட்டுள்ள வியாக்கியானத்தைக்‌ காண்க). இம்முறை அவர்‌ 
ஏசாயா தீர்க்கதரிசியால்‌ உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக என்று 
சுட்டிக்காட்டினார்‌. 

வசனம்‌ 18. வசனங்கள்‌ 18 லிருந்து 21 வரை பழைய ஏற்பாட்டின்‌ ஒரு 
நீண்ட வசனப்பகுதியை உள்ளடக்கி மத்தேயு புத்தகத்தில்‌ குறிப்பிடப்படுகிறது. 
ஏசாயா 42:1-4 லிருந்து இந்த வசனம்‌ எடுத்துக்‌ காட்டப்படுகிறது. இதில்‌ 
ஆர்வமிக்க ஒரு காரியம்‌ என்னவென்றால்‌, மேசரோட்டிக்‌ கைப்‌ பிரதியிலிருந்தும்‌ 
(MT) எபிரெயுவிலிருந்து கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்ட 
செப்துவஜிந்த்திலிருந்தும்‌ (XX) வார்த்தை வித்தியாசங்களைக்‌ கொண்டுள்ளது. 
அர்கில்‌ என்பவர்‌ குறிப்பிடுகையில்‌, இயேசு, பழைய ஏற்பாட்டின்‌ அநேக 
வார்த்தைகளின்‌ சாராம்ஸ கருத்துக்களை அராமிக்‌ மொழியிலிருந்து 
கையாண்டிருக்கக்‌ கூடும்‌ என்று அபிப்பிராயமாகத்‌ தெரிவிக்கிறார்‌.” 

இந்த வசனப்பகுதியில்‌ பேசப்படும்‌ கிரேக்கப்‌ பதமான ஊழியக்காரர்‌, 
பெயிஸ்‌, எனும்‌ வார்த்தையில்‌ அடிக்கடிப்‌ பயன்படுத்தி கூறும்‌ ஊழியன்‌ 
எனும்‌ பதமல்ல (௦/௦5; i0௦5 போன்ற வார்த்தையல்ல. 2% என்பது “ஒரு 
குழந்தை” என்றோ “ஒருவரது சந்ததி” என்றோ கூட மொழிபெயர்க்கலாம்‌. 
இந்த வார்த்தையின்‌ பயன்பாடு இறையியல்‌ குறிப்புக்களை வெளிக்‌ கொண்டு 
வருகிற, பிதா/குமாரன்‌ மற்றும்‌ எஜமானன்‌ /ஊழியன்‌ எனும்‌ தேவனோடு 
இயேசுவுக்கு இருக்கும்‌ உறவுமுறையை, கற்பனை செய்து பார்க்கும்‌ 
இறையியல்‌ குறிப்பைக்‌ கொண்டது. பிற வசனப்பகுதிகளிலும்‌ பெய்ஸ்‌ 
என்பது தான்‌ இயேசுவை தேவனுடைய ஊழியக்காரன்‌ என்று குறிப்பிடப்‌ 
பயன்படுத்தப்பட்டது நடபடிகள்‌ 3:13, 26; 4:27, 30). 

ஏசாயா 42 ன்‌ வசனப்பகுதி மூல பிரதியின்படி, “தாசன்‌” என்று 
குறிப்பிடப்படுவது, மேசியாவைக்‌ குறிப்பிடாமல்‌, இஸ்ரவேலரைத்தான்‌ 
நேரிடையாகக்‌ குறிப்பிட்டது. எபிரெய மொழியிலிருந்து கிரேக்க மொழியில்‌ 
பழைய ஏற்பாட்டை மொழியாக்கம்‌ செய்த யூதர்கள்‌ (செப்துவஜிந்த்‌), 
இதற்கு முந்திய அதிகாரத்தைக்‌ கொண்டு (ஏசாயா 41:8), ஏசாயா 42:1ம்‌ 
பேசுகிற இந்த வார்த்தைகளை கையாண்டிருக்கக்‌ கூடும்‌: “என்‌ தாசனாகிய 
இஸ்ரவேலே, நான்‌ தெரிந்து கொண்ட யாக்கோபே ...” இந்தக்‌ குறிப்பு 
சாத்தியமற்றது அல்ல, ஏனெனில்‌ பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனங்கள்‌ 
பெரும்பாலும்‌ இரட்டிப்பு நிறைவேற்றமாக குறிப்பிடப்பட்டன. 
எப்படியிருப்பினும்‌, மேசியாத்துவத்‌ தோற்றத்தை கொண்ட அதிகாரம்‌ 








தெளிவானது (காண்க ஏசாயா 42:6, 7). மத்தேயு ஏசாயாவின்‌ வார்த்தைகளை 
(மொழியை) இயேசுவுக்கு பயன்படுத்தி, அவரை முற்றிலும்‌ தேவனுடைய 
ஊழியக்காரர்‌ என்று குறிப்பிட்டார்‌. வசனப்பகுதியில்‌ குறிப்பிடப்படும்‌ 
(பிரியமான மற்றும்‌ நேசமானவர்‌) பதங்கள்‌ இயேசு ஞானஸ்நானம்‌ 


8 


பெற்றபிறகும்‌ மறுரூபமாக்கப்பட்ட பின்பும்‌ தேவனால்‌ குறிப்பிடப்பட்ட 
வார்த்தைகள்‌ (3:17; 17:5). 

ஏசாயாவின்‌ தீர்க்கதரிசனம்‌ இயேசு பரிசுத்த ஆவியினால்‌ அபிஷேகம்‌ 
பண்ணப்படுவார்‌ என்று முன்னுரைத்தது. இயேசு ஞானஸ்நானம்‌ 
பெற்றபோது, ஆவியானவர்‌ அவர்மேல்‌ இறங்கினார்‌ (9:16). யோவான்‌ 
ஸ்நானனுக்கு இதைத்தான்‌ அடையாளமாகக்‌ கொடுத்து, “பரிசுத்த ஆவியினால்‌ 
ஞானஸ்நானம்‌ கொடுக்கிறவர்‌,” இயேசு தான்‌ என்று சொல்லப்பட்டிருந்தார்‌ 
(யோவான்‌ 1:30-33). நடபடிகள்‌ 10:38ல்‌, பேதுரு சொன்னார்‌, “நசரேயனாகிய 
இயேசுவைக்‌ தேவன்‌ பரிசுத்த ஆவியினாலும்‌ வல்லமையினாலும்‌ அபிஷேகம்‌ 
பண்ணினார்‌.” 

அவர்‌ புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார்‌ என்று ஏசாயா 
சொன்ன தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றினார்‌. அது அவருடைய பிரதான 
ஊழியமாயிராவிட்டாலும்‌ (10:6 15:24), அவர்‌ புறஜாதியாரிடத்தில்‌ 
ஊழியஞ்செய்து, புறஜாதிகளின்‌ எல்லையில்‌ மிகுந்த வல்லமையோடு 
பிரசங்கித்தார்‌. உண்மையில்‌ அவர்‌, பெரிதான “விசுவாசமுடையவர்களென” 
பாராட்டிய இரண்டு பேர்‌ புறஜாதிகளே (8:5, 10; 15:22, 28). 


சமாதானமுள்ள கலைவர்‌ (12:19-21) 


வாக்குவாதம்‌ செய்யவுமாட்டார்‌, கூக்குரலிடவுமாட்டர்‌; அவருடைய 
சத்தத்தை ஒருவனும்‌ வீதிகளில்‌ கேட்பதுமில்லை. 

20 அவர்‌ நியாயத்துக்கு ஜெயங்கிடைக்கப்‌ பண்ணுகிறவரைக்கும்‌, 
நெரிந்த நாணலை முறிக்காமலும்‌, மங்கியெரிகிற திரியை அணைக்காமலும்‌ 
இருப்பார்‌. 

21! அவருடைய நாமத்தின்மேல்‌ புறஜாதியார்‌ நம்பிக்கையாயிருப்பார்கள்‌. 


வசனம்‌ 19. இயேசு வாக்குவாதம்‌ செய்யவுமாட்டார்‌ 
கூக்குரலிடவுமாட்டார்‌; எனும்‌ உண்மை அவர்‌ யாரிடமும்‌ தர்க்கரீதியான 
வாக்குவாதம்‌ பண்ணாமலோ எதிர்‌ பேசாமலோ இருப்பார்‌ என்று பொருள்‌ 
அல்ல. மாறாக, அவர்‌ தமது சித்தத்தை மற்றவர்கள்‌ மேல்‌ பலவந்தமாக திணிக்க 
மாட்டார்‌ என்று பொருள்‌. இயேசு ஒரு இடத்தில்‌ புறக்கணிக்கப்பட்ட 
போதெல்லாம்‌, மற்றொரு இடத்துக்கு அவர்‌ போய்‌ விடுவார்‌. அவர்‌ 
கலகத்தைத்‌ தூண்டுபவராக இருந்ததில்லை. 

அவருடைய சத்தத்தை ஒருவனும்‌ வீதிகளில்‌ கேட்பதுமில்லை 
என்பது, ஊழியத்தில்‌ இயேசுவின்‌ தாழ்மையான அணுகுமுறையைக்‌ 
குறிப்பிடுறெது. தம்‌ பக்கம்‌ ஜனங்களின்‌ கவனத்தைத்‌ திருப்ப முயற்சிக்காமல்‌, 
மற்றவர்கள்‌ தேவைகளிலேயே கவனம்‌ செலுத்தினார்‌. அநேகமான அவரது 
அற்புதங்களெல்லாம்‌ மறைவிடங்களில்‌ செய்யப்பட்டனவேயன்றி தவறான 
கவனத்தை ஈர்க்கும்படி அவர்‌ நடப்பிக்கவில்லை. அவர்‌, பரிசேயர்கள்‌ “தர்மஞ்‌ 
செய்யும்‌ போதும்‌,” ... “ஜெப்‌ ஆலயங்களிலும்‌ தெருக்களின்‌ சந்திகளிலும்‌ 
நின்று ... ஜெபம்‌ பண்ணும்‌ போதும்‌ தங்களுக்கு முன்பாகத்‌ தாரையை 
ஊதி,” மனுஷர்கள்‌ காணவேண்டும்‌ என்று செய்தவைகளுக்கு, முரணாக 
செயல்பட்டார்‌ (6:2, 5 ஆதிய வசனங்களுக்கான விளக்கவுரையைக்‌ காண்க). 


வசனம்‌ 20. ஏசாயா குறிப்பிட்ட இரண்டு உருவகங்களும்‌ சரீரப்‌ 
பிரகாரமாகவும்‌ ஆவிக்குரிய ரீதியிலும்‌ வியாதிகளை குணமாக்காமல்‌ இயேசு 
திரும்ப மாட்டார்‌ என்பதை உறுதியிட்டார்‌. முதலாவதாக அவர்‌ நெரிந்த 
நாணலை முறிக்காமலும்‌. நாணல்கள்‌, பேனா, புல்லாங்குழல்‌, அளவுகோல்‌ 
போன்ற அநேகப்‌ பொருட்கள்‌ செய்ய பயன்பாடாக இருந்தது.” நாணல்கள்‌, 
நிறையவே கிடைத்தன (காண்க 11:7ன்‌ விளக்கவுரை), முறிந்துபோனவைகளும்‌ 
மடங்கிப்‌ போனவைகளுமான நாணல்களை கழித்துப்போட்டு எளிதாக 
வேறு நாணல்களைப்‌ பயன்படுத்துவார்கள்‌. மங்கியெரிகிற திரியை அவர்‌ 
அணைக்காமல்‌ இருப்பார்‌ என்பது இரண்டாம்‌ உருவகம்‌. விளக்கற்கான 
திரிகளெல்லாம்‌ சணர்‌ நார்‌ அல்லகு நாரால்‌ செய்யப்பட்ட துணிகளைக்‌ 
கொண்டு திரிக்கப்பட்டன, அவைகளும்‌ சரியாக எரியாத பட்சத்தில்‌ எளிதாக 
வேறு திரிகளைக்‌ கொண்டு மாற்றிவிடுவர்‌.* மீண்டும்‌ ஒருமுறை கிறிஸ்துவின்‌ 
சாந்தம்‌ விவரிக்கப்படுகிறது (காண்க 11:29). 1. W. மெக்கார்வி என்பவர்‌ 





குறிப்பிடும்போது, “இயேசு அவர்களின்‌ காயங்களை சுகமாக்கி அவர்களின்‌ 
மரித்துப்போகும்‌ சக்தியை ஊதிபிரகாசிக்கச்‌ செய்வார்‌” என்று எழுதினார்‌.” 
தீர்வுகாணும்வரை அவர்‌ தள்ளுண்டவர்களுக்கு இரக்கம்‌ காட்டி - அதாவது, 
நியாயத்துக்கு ஜெயம்‌ கிடைக்கச்‌ செய்வார்‌. 

வசனம்‌ 21. புறஜாதியார்‌ மேசியாவில்‌ நம்பிக்கைவைப்பார்கள்‌ என்றெ 
உண்மை தொடர்ந்து செயலாற்றும்‌ கருத்துக்களை மத்தேயு புத்தகத்தனூடே 
குறிப்பிடுறொர்‌ (2:1-12; 4:15, 16; 8:5-13; 10:18; 12:18; 15:21-28; 24:14; 28:19). 








குறிப்புகள்‌ 

Leon Morris, The Gospel according to Matthew, Pillar Commentary (Grand Rapids, Mich.: 
Wm. B. Eerdmans Publishing Co., 1992), 308-9. 2A. W. Argyle, The Gospel According to Mat- 
thew, The Cambridge Bible Commentary on the New English Bible (London: Cambridge Uni- 
versity Press, 1963), 93. #Morris, 311. #Ibid. 57. W. McGarvey, The New Testament Commentary, 
vol. 1, Matthew and Mark (N.p., 1875; reprint, Delight, Ark.: Gospel Light Publishing Co., n.d.), 
106. 


10 


28 
இயேசுவின்‌ அதிகாரத்திற்கு 
ஒரு அறைகூவல்‌ 


112.2257) 


ஒரு குறுயெ இடைச்‌ செய்திக்குப்பின்பு (12:15-21), இயேசுவுக்கும்‌ 
பரிசேயர்களுக்குமிடையே நடந்த வாக்குவாதத்தை விளக்கப்படுத்தும்படி 
மத்தேயு திரும்புகிறார்‌. இந்த அதிகாரத்தின்‌ முன்பகுதியில்‌ இந்த இரண்டு 
பிரிவினருக்கும்‌ இடையில்‌ ஓய்வுநாளைக்‌ குறித்த மோதலை உட்படுத்தி 
யிருந்தது (12:1-14). இப்பொழுது, இயேசு எந்த அதிகாரத்தினால்‌ 
அற்புதங்களைச்‌ செய்தார்‌ என்பதை மையம்‌ வைத்து விவாதம்‌ எழும்புகிறது 
(12:22-37). 


பரிசேயார்களின்‌ தவறான குற்றச்சாட்டு (12:22-24) 


2 அப்பொழுது, பிசாசுபிடித்த குருடும்‌ ஊமையுமான ஒருவன்‌ 
அவரிடத்தில்‌ கொண்டுவரப்பட்டான்‌; குருடும்‌ ஊமையுமானவன்‌ பேசவும்‌ 
காணவுந்தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார்‌. 

“ஜனங்களெல்லாரும்‌ ஆச்சரியப்பட்டு: தாவீதின்‌ குமாரன்‌ இவர்தானோ? 
என்றார்கள்‌. 

“பரிசேயர்‌ அதைக்‌ கேட்டு: இவன்‌ பிசாசுகளின்‌ தலைவனாகிய பெயெல்‌ 
செபூலினாலே பிசாசுகளைத்‌ துரத்துகிறானேயல்லாமல்‌ மற்றபடியல்ல 


என்றார்கள்‌. 


வசனம்‌ 22. பிசாசு பிடித்திருந்த ஒரு மனுஷன்‌, பார்க்கவோ பேசவோ 
முடியாமல்‌ இருந்தவன்‌ இயேசுவினிடத்தில்‌ கொண்டு வரப்பட்டான்‌. 
அந்த மனுஷருடைய இரண்டு நிலைகளுமே - குருடும்‌ ஊமையும்‌ - 
பிசாசினால்‌ நேரடியாக பிடித்ததின்‌ விளைவு என்பது தெளிவாக புரிந்து 
கொள்ளப்பட்டிருந்தது (9:32ன்‌ விளக்கவுரையைக்‌ காண்க). பிசாசை 
விரட்டியதன்‌ மூலம்‌, இயேசு அந்த மனுஷனை சுகமாக்கினார்‌, அவனுடைய 
பார்வையும்‌ பேச்சும்‌ அவனுக்குத்‌ இரும்பியது. 

வசனம்‌ 23. கூடிவந்திருந்தவர்கள்‌ ஆச்சரியப்பட்டனா்‌ (மகம்‌, 
அல்லது நடந்த அற்புதத்தைப்‌ பார்த்து முற்றிலும்‌ வியப்படைந்தார்கள்‌, இந்தக்‌ 
கூட்டத்தில்‌ இருந்தவார்களில்‌ அநேகர்‌ இயேசு செய்த மற்ற அற்புதங்களைப்‌ 
பார்த்திருக்கக்‌ கூடும்‌, ஆகிலும்‌ இது அவர்களை வியப்பில்‌ ஆழ்த்தியது. 

ஜனங்கள்‌ இயேசுவின்‌ அற்புகத்தினால்‌ ஆச்சரியத்தில்‌ மூழ்கியிருந்த 
வேளையில்‌ இயேசு யார்‌ என்று அவர்களால்‌ உறுதியாகவோ சரியாகவோ 





11 


கணிக்க முடியவில்லை (காண்க யோவான்‌ 7:12, 40-43; 10:19-21). அவரது 
பின்னணியில்‌ இருந்த வல்லமை அவரே வாக்குத்தத்தம்‌ செய்யப்பட்ட 
மேசியா என சுட்டிக்‌ காட்டியது. இருப்பினும்‌, அவர்கள்‌ இயேசுவைப்‌ 
பார்த்தபொழுது, சுற்றித்திரிந்து ஊழியம்‌ செய்யும்‌ இந்தப்‌ பிரசங்கியார்‌ 
எளிமையான தச்சனுடைய குமாரன்‌ தானா தேவனால்‌ வாக்குத்தத்தம்‌ 
பண்ணப்‌ பட்டவராயிருக்கக்‌ கூடும்‌ என்பது அவர்களுடைய கேள்வி. 
கூட்டத்தின்‌ உறுதியற்ற நிலை பரிசேயார்களின்‌ வருகையால்‌ கூடுதல்‌ செல்‌ 
வாக்கைப்‌ பெற்றிருக்கக்‌ கூடும்‌ காண்க யோவான்‌ 7:13; 9:22; 19:38). 

தாவீதின்‌ குமாரன்‌ எனும்‌ சொற்றொடர்‌, மேசியா எனும்‌ பட்டம்‌, பழைய 
ஏற்பாட்டின்‌ அடிப்படையிலிருந்து (வேரிலிருந்து) வந்த ஒன்று (2 சாமுவேல்‌ 
7:12-16; சங்கீதம்‌ 89:3, 4; ஏசாயா 29:6, 7; எரேமியா 23:5) இப்பதம்‌ மத்தேயுவில்‌ 
அநேகமுறை குறிப்பிடப்‌ படுகிறது (1:1ன்‌ விளக்கவுரையைக்‌ காண்க). ! 

வசனம்‌ 24. பரிசேயர்கள்‌ இரட்சகரினிமித்தம்‌ ஆச்சரியப்பட்டதால்‌ 
கலக்கமடைந்தார்கள்‌. அவர்கள்‌ காட்டிய கவனம்‌ பெயெல்செபூலாகிய 
பிசாசுகளின்‌ தலைவனின்‌ வல்லமையைக்‌ கொண்டு இயேசு பிசாசுகளை 
துரத்துகிறார்‌ என்ற தேவதுஷணம்‌ என்பதையும்‌ மாறாக தேவனுடைய 
வல்லமையால்‌ மட்டுமே அந்த அற்புதங்கள்‌ நடக்கின்றன என்பதையும்‌ 
ஜனங்கள்‌ உணரத்‌ தூண்டியது (காண்க 9:33, 34; 10:25ன்‌ விளக்கவுரையைக்‌ 
காண்க). “பெயெல்‌ செபூல்‌” என்னும்‌ பெயர்‌ சாத்தானுக்கு யூதர்கள்‌ 
குறிப்பிட்ட பெயர்‌, அவனைக்‌ தான்‌ இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது என்பது 
தெளிவு. பரிசேயர்கள்‌ தாங்களே அற்புதங்களை மறுக்க முடியாமல்‌ இருந்த 
படியால்‌, அவர்கள்‌ தங்களுடைய வார்த்தையின்‌ மூலக்கூறுக்கே பங்கம்‌ வந்து 
விட்டதாகக்‌ கருதுகின்றனர்‌. அவர்களின்‌ நோக்கமெல்லாம்‌ கிறிஸ்துவின்‌ 
நற்பெயரை அழித்து” ஜனங்களுக்குள்ளாக இருக்கிற பிரசித்தமான ஏற்புடமை 
யைக்‌ கெடுக்க வேண்டும்‌ என்பதுதான்‌. 


இயேசு தமது அதிகாரத்தைத்‌ தற்காத்தல்‌ (12:25-30) 


இயேசு அவர்கள்‌ சிந்தனைகளை அறிந்து, அவர்களை நோக்கி: 
தனக்குத்தானே விரோதமாய்‌ பிரிந்திருக்க எந்த இராஜ்யமும்‌ 
பாழாய்ப்போம்‌; தனக்குதானே விரோதமாய்‌ பிரிந்திருக்கிற எந்தப்‌ 
பட்டணமும்‌, எந்த வீடும்‌ நிலை நிற்கமாட்டாது. 

சாத்தானை சாத்தான்‌ துரத்தினால்‌ தனக்கு விரோதமாகத்தானே 
பிரிவினை செய்கிறதாயிருக்குமே; அப்படிச்‌ செய்தால்‌ அவன்‌ இராஜ்யம்‌ 
எப்படி நிலை நிற்கும்‌? 

நான்‌ பெயெல்செபூலினாலே பிசாசுகளைத்‌ துரத்தினால்‌, உங்கள்‌ 
பிள்ளைகள்‌ அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்‌? ஆகையால்‌ அவர்களே 
உங்களை நியாயந்தீர்க்றெவர்களாயிருப்பார்கள்‌. 

28நான்‌ தேவனுடைய ஆவியினால்‌ பிசாசுகளைத்‌ துரத்துகிறபடி யால்‌, 
தேவனுடைய இராஜ்யம்‌ உங்களிடத்தில்‌ வந்திருக்கிற தே. 

“அன்றியும்‌ பலவானை முந்திக்‌ கட்டினாலொழியப்‌ பலவானுடைய 
வீட்டுக்குள்‌ ஒருவன்‌ புகுந்து, அவன்‌ உடைமைகளை எப்படிக்‌ கொள்ளையிடக்‌ 
கூடும்‌? கட்டினானேயாகில்‌, அவன்‌ வீட்டைக்‌ கொள்ளையிடலாம்‌. 


12 


“என்னோடே இராதவன்‌ எனக்கு விரோதியாயிருக்கிறான்‌; என்னோடே 
சோர்க்காதவன்‌ சிதறடிக்கிறான்‌. 


வசனம்‌ 25. பெயெல்செபூலின்‌ வல்லமையினால்‌ இயேசு பிசாசுகளைத்‌ 
துரத்துறொர்‌ என்றெ - பரிசேயா்களின்‌ குற்றச்சாட்டு (12:24) - இயேசுவிடம்‌ 
நேரடியாகப்‌ பேசப்படவில்லை. கூடிவந்த கூட்டத்திலிருந்து கேட்ட 
சத்தமாக பேசப்பட்டது. இயேசு அவர்களுடைய வார்த்தைகளை 
கேட்கவில்லை, ஆனால்‌ அவர்களுடைய எண்ணங்களை அவர்‌ வாசித்தார்‌ 
(காண்க 9:4; யோவான்‌ 2:24, 25). 

முதல்‌ கட்டமாக இயேசு பரிசேயர்களின்‌ அறிவிற்கப்பாற்பட்ட குற்றச்‌ 
சாட்டைச்‌ சுட்டிக்காட்டினார்‌. அவர்‌ மூன்று உதாரணங்களான இராஜ்யம்‌, 
பட்டணம்‌ மற்றும்‌ வீட்டை குறிப்பிட்டு அவைகளின்‌ நிலைத்தன்மையைப்பற்றி 
குறிப்பிட்டார்‌. அனைத்து ஒப்பீடுகளும்‌ ஜனங்களைக்‌ குறிப்பிட்டு பேசுபவை: 
இராஜ்யத்தின்‌ குடிமக்கள்‌, பட்டணத்தின்‌ வாசிகள்‌, குடும்பத்தின்‌ (வீட்டின்‌) 
அங்கத்தினர்கள்‌. இவைகளில்‌ எந்த ஒன்று தனக்குத்‌ தானே பிரிந்திருந்தாலும்‌, 
அது நிலைநிற்கமாட்டாது. கிரேய்க்‌ எஸ்‌. னர்‌ இந்த வார்த்தை மொழி 
பழமொழியாக இருக்கலாம்‌ என்று நினைத்தார்‌.” உள்‌ சச்சரவுகள்‌ அழிவுக்கே 
இட்டுச்‌ செல்லும்‌ என்பது நன்கறிந்த உண்மை, இயேசுவுக்கு முன்‌ நின்ற 
கூட்டம்‌ வேதனையோடு புரிந்து கொண்டிருந்த உண்மைதான்‌ இது. பழைய 
ஏற்பாட்டு இஸ்ரவேலின்‌ இராஜ்யம்‌ சாலொமோனுக்குப்‌ பின்பு பிளவு 
ஏற்பட்டது (1 இராஜாக்கள்‌ 12:1-24), மற்றும்‌ இரண்டாக இராஜ்யம்‌ பிளவு 
பட்டு போனதினால்‌ அசீரியர்கள்‌ மற்றும்‌ பாபிலோனியர்களின்‌ சிறை 
பிடிப்புக்கு உள்ளாகின (2 இராஜாக்கள்‌ 18:9-12; 25:1-21). 

வசனம்‌ 26. அந்த உண்மையை இயேசு விளக்கப்‌ படுத்தின பின்பு, கண்முன்‌ 
நிற்கும்‌ சூழ்நிலையை பயன்படுத்துகறார்‌: சாத்தானை சாத்தான்‌ துரத்தினால்‌, 
தனக்கு விரோதமாகத்‌ தானே பிரிவினை செய்கிறதாயிருக்குமே; அப்படிச்‌ 
செய்தால்‌ அவனுடைய இராஜ்யம்‌ எப்படி நிலை நிற்கும்‌? இது சாத்தானை 
முற்றிலும்‌ அறிவில்லாதவனாகக்‌ காட்டும்‌, அவனோ தந்திரமுள்ளவனும்‌ 
மிகவும்‌ புத்திக்கூர்மை மிக்கவனுமாவான்‌ (ஆதியாகமம்‌ 3:1; 1 பேதுரு 5:8). 
எனவே தனக்குதானே எதிராக செயல்பட மாட்டான்‌. ஜனங்களை உபத்திரவப்‌ 





படுத்தும்படிக்கு பிசாசுகளை அனுப்பியிருக்கும்போது தனக்குத்தானே 
தோல்வியுண்டாகத்‌ தக்கதாக அவன்‌ ஏன்‌ அவைகளைக்‌ துரத்த வேண்டும்‌? 

இயேசுவின்‌ கேள்விமூலம்‌ சாத்தானுக்கு ஒரு “இராஜ்யம்‌” உண்டு என்றெ 
உண்மை வெளிப்படுகிறது. பவுல்‌ இதை “சாத்தானின்‌ அதிகாரம்‌” என்று 
குறிப்பிட்டார்‌ நடபடிகள்‌ 26:18). மற்றும்‌ “இருளின்‌ அதிகாரம்‌” என்றார்‌ 
(கொலோசெயர்‌ 1:13). கிறிஸ்தவர்களின்‌ போராட்டமெல்லாம்‌ சாத்தானின்‌ 
இராஜ்யமாகிய - “துரைத்தனங்கள்‌,” “அதிகாரங்கள்‌,” “இப்பிரபஞ்சத்தின்‌ 
அந்தகார லோகாதிபதிகள்‌,” மற்றும்‌ “வானமண்டலங்களிலுள்ள பொல்லாத 
ஆவிகள்‌” ஆகியவைகளோடு - போராட்ட முண்டு (எபேசியர்‌ 6:12). 

வசனம்‌ 27. தீர்ப்பு செய்கிற விஷயத்திலே பரிசேயர்களின்‌ 
முன்னுக்குப்பின்‌ முரணாகப்‌ பேசும்‌ பரிசேயர்களைக்‌ குறித்து கிறிஸ்து 
தொடர்ந்து விளக்கமளிக்கிறார்‌. அவர்கள்‌ அவரைக்குற்றப்படுத்தி பெயெல்‌ 
செபூலினால்‌ பிசாசுகளைத்‌ துரத்துவதாக குறிப்பிட்டனர்‌. அதற்குப்‌ 


13 





பிரதியுத்தரமாக, இயேசு அவர்களிடம்‌ கேட்கிறார்‌, உங்கள்‌ பிள்ளைகள்‌ 
யாரால்‌ அவைகளைத்‌ துரத்துறொர்கள்‌? இந்தப்‌ “பிள்ளைகள்‌” பரிசேயர்களைப்‌ 
பின்பற்றிப்போன குறிப்பிட்ட சீஷர்கள்‌ அல்லது பின்செல்லுவோர்‌, அவர்கள்‌ 
பிசாசுகளைத்‌ துரத்தும்‌ வல்லமைத்‌ தங்களுக்கு இருப்பதாகக்‌ கூறினார்கள்‌.” 
அவர்கள்‌ இப்படிச்‌ செய்வதாக உரிமை கொண்டாடும்போது அதே காரியத்தை 
தாம்‌ செய்தால்‌ மாத்திரம்‌ சாத்தானுடன்‌ இணைந்து செயல்படுவதாக ஏன்‌ 
குற்றஞ்‌ சாட்டப்பட வேண்டும்‌ என்று இயேசு கேட்டார்‌. பரிசேயர்களின்‌ 





இந்த சீஷர்கள்‌ சாத்தானின்‌ வல்லமைகளைக்‌ கொண்டு பிசாசுகளைத்‌ 
துரத்துகஅிற சடங்காச்சாரங்களைச்‌ செய்வதாக குற்றஞ்சாட்டவில்லை. 
அப்படியிருக்கும்போது, ஏன்‌ இயேசு குற்றஞ்சாட்டப்பட வேண்டும்‌? 
அவர்களே உங்களை நியாயத்தீர்க்கிறவர்களாக இருப்பார்கள்‌ என்பது 
எந்த அளவினால்‌ பரிசேயர்கள்‌ தங்கள்‌ சீஷர்கள்‌ பிசாசுகளைத்‌ துரத்துவதை 
மதிப்பிடுகறொர்களோ, நியாயமாக, அதே அளவினால்தான்‌ இயேசு 
பிசாசுகளைத்‌ துரத்துவதையும்‌ மதிப்பிட வேண்டும்‌. 





வசனம்‌ 28. தர்க்கரீதியாகப்‌ பார்த்தாலும்‌, இயேசுவின்‌ சத்துருக்கள்‌ 
ஒன்று பிசாசுகளைத்‌ துரத்துன்ற விஷயத்தில்‌ யூதர்கள்‌ மோசடிவேலை 
செய்வதாக ஒப்புக்கொள்ள வேண்டும்‌ அல்லது இயேசு அவர்கள்‌ செய்கிற 
அதே அதிகாரத்தினாலே, தேவனுடைய வல்லமையினாலே துரத்துகிறார்‌ 
என்கிற ஏற்புடைமைக்கு வரவேண்டும்‌. இயேசு அவர்களுக்குக்‌ குறிப்பாக, 
அவர்‌ தாம்‌ உண்மையாகவே தேவனுடைய ஆவியின்‌ வல்லமையைப்‌ 
பயன்படுத்திச்‌ செய்தால்‌, தேவனுடைய இராஜ்யம்‌ அவர்கள்‌ நடுவில்‌ 
வந்துவிட்டது என்பதை அவர்கள்‌ ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌ என்று 
சுட்டிக்காட்டினார்‌. “தேவனுடைய ஆவியினால்‌” என்பதற்குப்‌ பதிலாக 
“தேவனுடைய விரலினால்‌” என்று லூக்கா குறிப்பிடுகிறார்‌ லூக்கா 11:20; 
காண்க யாத்திராகமம்‌ 8:19; 31:18; சங்கீதம்‌ 8:3). 

“தேவனுடைய இராஜ்யம்‌” எனும்‌ சொற்றொடர்‌, மத்தேயு எழுதின 
சுவிசேஷத்தில்‌ நான்கு முறைமட்டுமே காணப்படுகிறது (12:28; 19:24; 21:31, 43). 
மத்தேயு உபயோகிக்கும்‌ பிரசித்தமான பதம்‌ “பரலோக இராஜ்யம்‌.” ஒரே 
நிறுவனத்துக்கு பயன்படுத்தப்பட்ட இரண்டு வித்தியாசப்பட்ட தலைப்புகள்‌. 
இராஜ்யம்‌ பரலோகத்தில்‌ ஸ்தாபிதம்‌ பெற்று தேவனுக்குரியதாயிருக்கிறது. 
இன்று அது பரலோகத்திலுள்ள தமது சிங்காசனத்திலிருந்து அவரது 
குமாரனால்‌ ஆளுகை செய்யப்படுகிறது (நடபடிகள்‌ 2:22-86). சபைதான்‌ 
இராஜ்யம்‌ (16:18, 19). பெந்தெகொஸ்தே நாள்வரை இராஜ்யம்‌ ஒரு 
அமைப்பாக ஸ்தாபிதம்‌ பெறவில்லை, இப்பொழுது கிறிஸ்துவின்‌ பலத்த 
செய்கைகளால்‌ உலகத்திற்குள்ளாக ஸ்தாபிதம்‌ பெற்றுள்ளது. 

வசனம்‌ 29. இயேசு தம்முடைய வார்த்தைகளைக்‌ கேட்டுக்‌ 
கொண்டிருந்தவர்களிடம்‌ ஒரு சிறிய உவமையாக ஒரு பலவானின்வீடு 
கொள்ளையாடுவது குறித்துப்‌ பேசுறார்‌ (காண்க ஏசாயா 49:24-26). 
அவன்‌ முந்தி கட்டப்பட்டாலொழிய இது சாத்தியமல்ல. இந்தக்‌ கதையில்‌ 
குறிப்பிடப்படும்‌ பலவான்‌ தெளிவாக சாத்தானைக்‌ குறித்துப்‌ பேசுகிறது. 
அவனுடைய வீடு அவனுடைய இராஜ்யத்தை, அதாவது, அவனுடைய 
அதிகாரத்தின்‌ கீழ்‌ இருக்கிற உலகத்தைக்‌ குறிப்பிடுகிறது. அவனுடைய 
உடமைகள்‌ பிசாசு குடிகொண்டிருக்கும்‌ மக்களை குறிப்பதாக உள்ளது. 





14 


உடமைகள்‌ என்பதற்கான கிரேக்க வார்த்தை (92/09) “சொத்து” எனப்படும்‌. 
அதை “பாத்திரங்கள்‌” என்றும்‌ மொழிபெயர்க்கலாம்‌. பொருட்களோடு கூட 
மனித சரீரங்களைக்‌ குறிப்பிட சிலவேளைகளில்‌ அது பயன்படுத்தப்படும்‌ 
(நடபடிகள்‌ 9:15; 2 கொரிந்தியர்‌ 4:7; 1 தெசலோனிக்கேயர்‌ 4:4; 2 தீமோத்தேயு 
2:20, 21; 1 பேதுரு 3:7). வளைந்து கொடுக்கும்‌ தன்மைபெற்ற இந்தப்‌ பதம்‌ 
இயல்பாக இந்த உவமையில்‌ விசேஷமாகப்‌ பயன்படுகிறது. 

சாத்தானை இயேசு முதலில்‌ கட்டினாலொழிய அவனுடைய 
அதிகாரத்திற்குள்‌ அவர்‌ புக முடியாது (காண்க வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
20:2). கட்டுதல்‌ எனும்‌ வார்த்தை கிரேக்க மொழியில்‌ டியோ (820) 
என்றழைக்கப்படுகிறது. அதன்‌ பொருள்‌ “கட்டுப்படுத்துதல்‌” அல்லது “ஒரு 
எல்லைக்கு உட்படுத்துதல்‌.” சாத்தானுடைய முழு அதிகாரத்தையும்‌ அவன்‌ 
இழந்து போயிருக்கிறான்‌ என்பது இதன்‌ பொருள்‌ அல்ல. மேற்குறித்த 
உவமையில்‌ இயேசு சாத்தானின்‌ அதிகாரத்தைத்‌ தாக்குவதை மட்டுமே 
குறிக்கிறது, அப்படித்தாக்‌்க அவனுக்கு கழானவர்களை கொள்ளைப்‌ 
பொருளாகக்‌ கொண்டு வருதல்‌. பிசாசினால்‌ மேற்கொள்ளப்பட்டவர்களின்‌ 
வாழ்வை கர்த்தர்‌ திருப்பிக்‌ கொண்டுவந்து கொண்டிருந்தார்‌. 

வசனம்‌ 30. என்னோடிராதவன்‌ எனக்கு விரோதியாயிருக்கிறான்‌ என்று 
இயேசு தனது வார்த்தைகளைக்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தோரிடம்‌ எச்சரித்தார்‌. 
ஒன்றேல்‌ இயேசு தேவனுடைய பரிசுத்த ஆவியின்‌ வல்லமையினாலே 
தமது அற்புதங்களை நடப்பித்தார்‌ என்று ஒருவர்‌ விசுவாசிக்க வேண்டும்‌, 
அல்லது அவர்‌ பிசாசின்‌ வல்லமையால்தான்‌ செய்கிறார்‌ என்று சொல்ல 
வேண்டும்‌. இயேசுவின்‌ விஷயத்தில்‌ யாரும்‌ நடுநிலை வகிக்க முடியாது. 
ஒன்றேல்‌ அவர்‌ தம்மை யாரென்று குறிப்பிட்டாரோ அவராக இருக்க 
வேண்டும்‌, அல்லது எண்ணிக்கையற்ற முறையில்‌ உலகில்‌ தோன்றியுள்ள 
கள்ளத்தீர்க்ககரிசிகளில்‌ ஒருவராக இருக்க வேண்டும்‌. தனிப்பட்ட 
ஒவ்வொருவரும்‌ ஒன்றேல்‌ அவருக்காக நிற்க வேண்டும்‌, அல்லது அவன்‌ 
அவருக்கு எதிராக இருக்க வேண்டும்‌ (10:32, 33). 

கிறிஸ்து மேலும்‌ சொன்னார்‌, என்னோடே சேர்க்காதவன்‌ சிதறடிக்கிறான்‌. 
இதற்கு முன்பு சொல்லப்பட்ட வசனப்பகுதிகளில்‌ குறிப்பிட்டபடியாக (9:36; 
10:6, 16), அவரது பாஷை ஆடுகளின்‌ மேய்ப்பனுடைய வார்த்தைகளை 
அடிப்படையாகக்‌ கொண்டிருந்தது (1 இராஜாக்கள்‌ 22:17; ஏசாயா 40:11; 
எரேமியா 31:10; எசேக்கியேல்‌ 34:11-16; மீகா 2:12; நாகூம்‌ 3:18; சகரியா 
13:7). மேய்ப்பன்‌ இயேசுவுடன்‌ சேர்ந்து பணியாற்றி அவருடைய ஆடுகளை 
அவரிடமாய்ச்‌ சேர்க்கிறான்‌ அல்லது இயேசுவுக்கு எதிராய்‌ பணியாற்றி 
அவைகளை வித்தியாசப்பட்ட திசைகளில்‌ சிதறடிக்றொன்‌. 





ஆவியானவருக்கு விரோதமான 
தூஷணம்‌ (12:31, 32) 
31அ தலால்‌, நான்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌; எந்தப்‌ பாவமும்‌ எந்தத்‌ 


கதுரஷணமும்‌ மனுஷருக்கு மன்னிக்கப்படும்‌; ஆவியானவருக்கு விரோதமான 
தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்‌ படுவதில்லை. 


15 


*எவனாகிலும்‌ மனுஷ குமாரனுக்கு விரோதமான வார்த்தை 
சொன்னால்‌ அது அவனுக்கு மன்னிக்கப்படும்‌; எவனாகிலும்‌ பரிசுத்த ஆவிக்கு 
விரோதமாகப்‌ பேசினால்‌ அது இம்மையிலும்‌ மறுமையிலும்‌ அவனுக்கு 
மன்னிக்கப்படுவதில்லை. 


வசனம்‌ 31. இயேசு தமது முடிவான நியாயத்தீர்ப்பைக்‌ குறிப்பிட்டு 
பேசும்‌ பாவம்‌ பெரும்பாலும்‌ “மன்னிக்கப்பட முடியாத பாவம்‌” என்றே 
அழைக்கப்படுகிறது. வேதாகமம்‌ இந்தப்‌ பதத்தை பயன்படுத்துவதில்லை, 
ஆகிலும்‌ இயேசு, பாவம்‌ மன்னிக்கப்படுவதில்லை என்று சொன்னார்‌. இது 
என்ன பாவம்‌? பரிசேயர்கள்‌ அப்படி என்ன செய்தனர்‌? பரிசுத்த ஆவியின்‌ 
வல்லமையை பிசாசுக்கு குறிப்பிட்டனர்‌. ஆவியானவரால்‌ நடப்பிக்கப்பட்ட 
அற்புதங்களை - இயேசு பிசாசுகளை விரட்டினதுபோன்ற அற்புதங்களை - ஒரு 
“அசுத்த ஆவி” அல்லது “பொல்லாங்கான” ஆவி நடப்பித்ததாக குறிப்பிட்டனர்‌ 
(மாற்கு 3:30). ஆகையால்‌ பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக தேவதூஷணம்‌ 
சொன்னார்கள்‌, அதன்‌ சுருக்கமான அர்த்தத்தில்‌ சொன்னால்‌, தேவதூஷணம்‌ 
(blasphemia) என்பது தெய்வத்தை இழிவான வார்த்தைகளால்‌ விமர்சிப்பது. 

இயேசு பரிசுத்த ஆவிக்கு எதிரான தேவதூஷணம்‌ குறித்து கொடுத்த 
எச்சரிக்கை பழைய ஏற்பாட்டு சட்டதிட்டங்களுக்கு துணிகரமாய்‌ 





எதிராகச்‌ செய்பவர்கள்‌ மீது வரும்‌ பாதிப்புக்குட்பட்டது. எண்ணாகமம்‌ 
15:30 சொல்லுகிறது, “அன்றியும்‌ தேசத்திலே பிறந்தவர்களிலாகிலும்‌ 
அந்நியர்களிலாகிலும்‌ எவனாகிலும்‌ துணிகரமாய்‌ யாதொன்றைச்‌ செய்தால்‌, 
[துணிகரமாய்‌: என்பது கையை எதிராகக்‌ தூக்குகிறவன்‌ (SV)], அவன்‌ கர்த்தரை 
நிந்திக்கிறான்‌; அந்த ஆத்துமா தன்‌ ஜனத்தாரில்‌ இராதபடிக்கு அறுப்புண்டு 
போகவேண்டும்‌ என்று உள்ளது. ” உபாகமம்‌ 29:20லும்‌ கூட விக்ரெகொராதனை 
செய்பவனும்‌ கலகக்காரனுமான மனிதனை தேவன்‌ “ஒருபோதும்‌ மன்னிக்க 
சித்தமுள்ளவராயிருக்கமாட்டார்‌”; “கர்த்தர்‌ அவன்‌ பேரை வானத்தின்‌ கழ்‌ 
இராதபடிக்கு குலைத்துப்‌ போடுவார்‌” என்று சொல்லப்படுகிறது. 

வசனம்‌ 32. மனுஷ குமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால்‌ 
அது அவனுக்கு மன்னிக்கப்படும்‌, என்று இயேசு சொன்னார்‌. பின்னதாக, 
பேதுரு கர்த்தரை மூன்றுமுறை மறுதலித்தான்‌, இருந்தும்‌ அவரால்‌ 
மன்னிப்பு பெற்றான்‌, ஊழியத்திற்கென மீட்கப்‌ பட்டான்‌ (2669-75; 
யோவான்‌ 21:15-17). பவுல்‌, “தூஷிக்கிறவனும்‌, துன்பப்படுத்துறெவனும்‌, 
கொடுமை செய்கிறவனுமாயிருந்தும்‌” கூட பாவமன்னிப்பைக்‌ கண்டடைந்தான்‌ 
(1 தீமோத்தேயு 1:13; காண்க நடபடிகள்‌ 9:1, 2). 

அப்படியிருந்தும்‌, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய்‌ எவனாகிலும்‌ தூஷணம்‌ 
பேசினால்‌ அவனுக்கு பாவமன்னிப்பு சாத்தியமில்லை. இந்தப்‌ பாடப்பகுதி 
கடினமான அநேக வசனப்பகுதிகளில்‌ ஒன்று, பாவமன்னிப்பை பெறமுடியாத 
நிலையை எடுத்துரைக்கிறது (எபிரெயர்‌ 6:4-6) 10:26-31; 1 யோவான்‌ 
5:16, 17). மெக்கார்வே இந்தப்‌ பாவம்‌ விசுவாசத்தின்‌ அடிப்படையையே 
புறந்தள்ளுவதாக நினைத்தார்‌: 


மனுஷ குமாரனுக்கு எதிராக ஒருவன்‌ தேவுதூஷணம்‌ பேசுவதைக்‌ 
காட்டிலும்‌ பரிசுத்த ஆவிக்கு எதிரான தூஷணம்‌ ஏன்‌ மிக நிச்சயமான 
சாபத்துக்குரியது, என்பது நமது சிற்றறிவுக்கு ஒருவேளை எட்டாத ஒன்றாக 


16 


இருக்கலாம்‌; ஆகிலும்‌, முதலாமவருக்கு விரோதமாக ஒருவன்‌ 
பேசும்போது பரிசுத்த ஆவியின்‌ சாட்சியத்தினால்‌ மனது உறுத்தப்பட்டு, 
மீண்டுமாக விசுவாசியாகக்‌ கூடும்‌. ஆனால்‌ அவன்‌ பரிசுத்த ஆவியினால்‌ 
கொடுக்கப்பட்ட சாட்சியத்தை புறம்தள்ளி அது சாத்தானுக்குரியதாக 
பேசுவானானால்‌, விசுவாசத்திற்கான அடிப்படையையே அவன்‌ 
புறந்தள்ளுறொன்‌; மேலும்‌ விசுவாசமில்லாமல்‌ பாவமன்னிப்பு இல்லை.” 


ஆகையால்‌, “பாவம்‌ மன்னிக்கப்பட மாட்டாது,” என்று இயேசு 
சொன்னபோது அவருடைய அற்புதத்தை பெயெல்செபூலின்‌ (சாத்தானின்‌) 
வல்லமையால்‌ நடப்பித்தார்‌ என்று சொல்லி அவரது ஊழியத்தையே அழிக்க 
முற்பட்ட பரிசேயர்களைப்‌ பார்த்து அப்படிச்‌ சொன்னார்‌. 


மரமும்‌ அதின்‌ கனியும்‌ (12:33-37) 


மரம்‌ நல்லதென்றால்‌, அதின்‌ கனியும்‌ நல்லதென்று சொல்லுங்கள்‌; மரம்‌ 
கெட்டதென்றால்‌ அதின்‌ கனியும்‌ கெட்ட தென்று சொல்லுங்கள்‌; மரமானது 
அதின்‌ கனியினால்‌ அறியப்படும்‌. 

“விரியன்‌ பாம்புக்‌ குட்டிகளே, நீங்கள்‌ பொல்லாதவர்களாயிருக்க, 
நலமானவைகளை எப்படிப்‌ பேசுவீர்கள்‌. இருதயத்தின்‌ நிறைவினால்‌ வாய்‌ 
பேசும்‌. 

நல்ல மனுஷன்‌ இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து 
நல்லவைகளை எடுத்துக்‌ காட்டுறொன்‌, பொல்லாத மனுஷன்‌ பொல்லாத 
பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்துக்‌ காட்டுகிறான்‌. 

மனுஷர்‌ பேசும்‌ வீணான வார்த்தைகள்‌ யாவையும்‌ குறித்து 
நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும்‌ என்று உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌. 

ஏனெனில்‌ உன்‌ வார்த்தைகளினாலே நீதிமான்‌ என்று தீர்க்கப்படுவாய்‌; 
அல்லது உன்‌ வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய்‌. 


வசனம்‌ 33. ஆரம்பத்தில்‌, இயேசு மலைப்பிரசங்கத்தில்‌ 
கள்ளப்போதகர்களைப்‌ பற்றி குறிப்பிட்டார்‌, “அவர்களுடைய கனிகளினாலே 
அவர்களை அறிவீர்கள்‌ ... நல்ல மரம்‌ கெட்ட கனிகளை கொடுக்க 


மாட்டாது; கெட்ட மரம்‌ நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது” (7:16-18). 
இங்கே மறுபடியும்‌ உருவகமாக ஒரு மரத்தையும்‌ அதின்‌ கனியையும்‌ 
பயன்படுத்துறொர்‌. இந்த வாக்கியம்‌ நேரடியாக பரிசேயர்களுக்கு குறிப்பிட்டு 
சொல்லப்பட்டது. அவர்கள்‌ தங்களுடைய பொல்லாத இருதயத்திலிருந்து 
பொல்லாத குற்றச்சாட்டை இயேசுவுக்கு விரோதமாகக்‌ கொண்டு வந்தார்கள்‌, 





அவர்‌ பிசாசின்‌ வல்லமையினாலே பிசாசுகளை துரத்துவதாகச்‌ சொன்னார்கள்‌. 
குள்ளுபடியாகமத்தில்‌, சிராக்‌ 27:6ல்‌, “அதின்‌ கனிகள்‌ ஒரு மரத்தின்‌ 
அறுவடையை வெளிப்படுத்துறெது; அதே போல ஒரு மனுஷருடைய பேச்சு 
அவனுடைய மனதின்‌ அறுவடையை வெளிப்படுத்துறெது” (NRSV) என்று 
சொல்லப்படுகிறது. 

வசனம்‌ 34. இயேசு தம்மைக்‌ குற்றப்படுத்தினவார்களை விரியன்‌ 
பாம்புக்குட்டிகளே என்று சொன்னார்‌. தம்மிடத்தில்‌ யோர்தானில்‌ 


17 


ஞானஸ்நானம்‌ பெறும்படி வந்த பரிசேயார்களையும்‌ சதுசேயர்களையும்‌ 
பார்த்து யோவான்‌ ஸ்நானகன்‌ இதே வார்த்தைகளைச்‌ சொன்னான்‌ (3:7). 
“குட்டிகள்‌” எனும்‌ வார்த்தை கிரேக்க மொழியில்‌ (2212௭) என்பதை “சந்ததி” 
என்றும்‌ மொழிபெயர்க்கலாம்‌ (காண்க 23:29-33). “விரியன்‌ பாம்பு” எனும்‌ 
பதும்‌ (௪c) என்பது விஷம்‌ மிகுந்த அநேக பாம்பு வகைகளை மத்திய 
தரைகடல்‌ பகுதியில்‌ இருந்தவைகளைக்‌ குறிப்பிடலாம்‌. மெலித்தா தீவில்‌ பவுல்‌ 
விறகுகளை பொறுக்கிக்‌ கொண்டிருந்த போது இந்த வகைப்‌ பாம்பால்‌ அவர்‌ 
கடிக்கப்பட்டார்‌ (நடபடிகள்‌ 28:3-6). அப்படிப்பட்ட பாம்பின்‌ கடி மிகுந்த 
வலியையும்‌ மரணத்தைக்‌ கூட வருவிக்கும்‌. 

விரியன்‌ பாம்புக்குட்டிகளைப்போன்ற, சாவுக்கேதுவான விஷமிகளான 
பரிசேயரும்‌ கூட்டத்தாரோடே பயணம்‌ பண்ணி, தங்களுடைய விஷம்‌ 
போன்ற மனிதனால்‌ புனையப்பட்ட உபதேசங்களை உமிழ்கறார்கள்‌ (23:15). 
அவர்களுடைய ஒழுங்கற்ற உபதேசம்‌ அவர்களுக்கு செவிகொடுப்போரின்‌ 
இருதயங்களை விஷமாக்கி தேவனுடைய சத்தியத்துக்கு எதிராக 
அவர்களுடைய மனதை அடைத்துக்கொள்ளச்‌ செய்தது. 

தமக்கு விரோதமாகப்‌ பேசின அவர்களுடைய வார்த்தைகளே அவர்களை 
நியாயத்தீர்க்கக்‌ கூடியதாக இருக்கிறது என்று இயேசு காண்பித்தார்‌. அவர்‌, 
நீங்களே பொல்லாதவர்களாயிருக்க, நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்‌? 
இருதயத்தின்‌ நினைவினால்‌ வாய்பேசும்‌ என்றார்‌. அவர்கள்‌ பயபக்தியான 
நடைகளைக்‌ காட்டினர்‌ ஆனால்‌ அவர்கள்‌ வாயினாலே ஓழுங்கனமான 
இருதயத்திலிருந்து வரும்‌ வார்த்தைகளால்‌ சாட்சியிட்டனர்‌ (காண்க 15:18, 
19). 

வசனம்‌ 35. கிரேக்க வார்த்தையான 185209 பொக்கிஷத்தையோ 
அல்லது அது வைக்கப்படும்‌ இடத்தையோ - பெட்டகம்‌ அல்லது ஒரு “சேமிப்பு 
பெட்டியையும்‌” குறிக்கும்‌ (2:11; 6:19, 20 விளக்கவுரையைக்‌ காண்க). ஒரு 
மனிதனுடைய இருதயத்தில்‌ சேர்த்து வைக்கப்‌ பட்டிருப்பது எதுவோ 
அதுவே அவனுடைய வாயிலிருந்து புறப்படும்‌. ஒருவர்‌ நல்ல எண்ணங்களை 





மற்றும்‌ வார்த்தைகள்‌ அவருடைய இருதயத்தில்‌ கொண்டிருப்பாரேயாகில்‌ 
அதைத்தான்‌ அவர்‌ பேசுவார்‌. மறுபடியும்‌ பார்த்தால்‌ பொல்லாங்கினால்‌ 
ஒருவர்‌ தனது இருதயத்தை நிறைத்திருப்பாரேயாகில்‌, அவைகளைத்தான்‌ அவர்‌ 
பேச முடியும்‌, ஒரு மனிதன்‌ தன்‌ இருதயத்தில்‌ எப்படியிருக்கிறான்‌ என்பதை 
அவனுடைய வாய்‌ அடிக்கடி வெளிப்படுத்தும்‌ (நீதிமொழிகள்‌ 4:23, 24ஐ௧க்‌ 
காண்க). 








வசனம்‌ 36, 37. தம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தவர்களிடம்‌ 
இயேசு எச்சரித்து, அவர்கள்‌ பேசும்‌ வீணாண வார்த்தைகள்‌ யாவையும்‌ 
குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும்‌ என்று 
சொன்னார்‌. “வீணாண வார்த்தை” எனும்‌ பதம்‌ (௫:05) “கவனக்குறைவான 
வார்த்தை” அல்லது “பயனற்ற வார்த்தை” என்றும்‌ பொருள்படும்‌ 
விதமாக மொழிபெயர்க்கலாம்‌. இன்று ஜனங்கள்‌ பொதுவாக நினைக்கிற 
(சும்மா) “வெறும்‌” வார்த்தையை இயேசு குறிப்பிடவில்லை, மாறாக, அவர்‌ 
தந்திரமான, தீமையான, புறங்கூறுகிற வார்த்தைகளையே குறிப்பிடுறொர்‌.£ 
அப்படிப்பட்ட பிரயோஜனமற்ற வார்த்தைகள்‌ எந்த நன்மையையும்‌ 
செய்வதில்லை, மாறாக நியாயத்தீர்ப்புக்கு அவைகள்‌ கொண்டு வரப்படும்‌. 


18 


ஒரு தனிப்பட்ட நபருடைய வார்த்தைகள்‌ அவரை நீதிமானாக்கக்‌ கூடும்‌ 
அல்லது ஆக்கினைக்குள்ளாக்கும்‌. ஒருவருடைய வார்த்தைகள்‌ அவருடைய 
உண்மையான நடத்தையை வெளிப்படுத்தும்‌ மற்றும்‌ அதுவே நியாயத்தீர்ப்புக்கு 
அஸ்திபாரமாக தேவனுடைய விசாரணைக்‌ கூடத்தில்‌ விளங்கும்‌. 


௮ பாடங்கள்‌ “5444 


நீதியுள்ள நியாயத்தீர்ப்பு 
(12:22-30) 

கிறிஸ்துவுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்‌, ஏசாயா தீர்க்கதரிசி பின்வரும்‌ 
மனவெழுச்சியுண்டாக்கும்‌ வார்த்தைகளை பேசினார்‌: “தீமையை நன்மை 
யென்றும்‌ நன்மையைத்‌ இமையென்றும்‌ சொல்லி; இருளை வெளிச்சமும்‌, 
வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து; கசப்பைத்‌ தித்திப்பும்‌, தித்திப்பைக்‌ 
கசப்புமென்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ!” (ஏசாயா 5:20). பரிசேயர்கள்‌ 
பரிசுத்த ஆவியின்‌ வல்லமையை தவறாக பிசாசுகளின்‌ தலைவனாகிய 
பெயெல்செபூலுக்குரியதாக்கினபோது, புரட்டப்பட்டத்‌ தீர்ப்பை விளங்கப்‌ 
பண்ணினார்கள்‌. இதற்கு முரணாக நாம்‌ நமது அன்றாடக்‌ காரியங்களில்‌ 
நீதியுள்ள தீர்ப்பை விளங்கப்‌ பண்ணவேண்டும்‌. நாம்‌ எந்த முடிவையும்‌ 
எடுப்பதற்கு முன்‌ உண்மைகளை கண்டறிந்து நியாயமாக மதிப்பீடு செய்து 
நம்‌ முன்‌ உள்ள சாட்சியங்களைக்‌ கொண்டு முடிவுக்கு வரவேண்டும்‌. நாம்‌ 
முன்‌ கூட்டியே மனதில்‌ ஒன்றை வைத்துக்‌ கொண்டு, சுய விருப்பத்துக்கு 
இடமளித்து, ஒருதலை பட்சமாக நமது முடிவுகளை ஓர வஞ்சனையுடன்‌ 
எடுத்து விடக்‌ கூடாது. இயேசு போதித்தார்‌: “தோற்றத்தின்படி தீர்ப்பு 

செய்யாமல்‌ நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள்‌” (யோவான்‌ 7:24). 
டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 





“பிரிந்திருக்கும்‌ வீடு” 
(12:25) 

“பிரிந்திருக்கும்‌ வீடு” எனும்‌ உதாரணம்‌ ஆபிரகாம்‌ லிங்கன்‌ தனது 
மிகவும்‌ புகழ்பெற்ற பேச்சுக்களில்‌ ஒன்றில்‌ அதைப்‌ பயன்படுத்தினார்‌ 
என்பதை அடிக்கடி அவருக்குரியதாக்குவதுண்டு. அப்பொழுது லிங்கன்‌ ஒரு 
சட்டமன்ற மேலவைக்குழு உறுப்பினராக இருந்தார்‌. ஆனால்‌ அவர்‌ அமெரிக்க 
ஐக்கிய நாடுகளின்‌ ஜனாதிபதியாக பின்னதாகத்‌ கேர்ந்தெடுக்கப்பட்டார்‌. 
“தனக்குத்தானே பிரிந்திருக்கும்‌ எந்த வீடும்‌ நிலை நிற்காது. இந்த 
அரசு பாதி அடிமைகளையும்‌ பாதி சுதந்தரவாளிகளையும்‌ நிரந்தரமாக 
கொண்டிருக்குமானால்‌, அது நிலைத்திராது” என்று நான்‌ நம்புகிறேன்‌ 
என்றார்‌.” லிங்கன்‌ ஒரு ஒப்புக்கொடுத்த வேதாகம வாசிப்பாளர்‌. இப்படியாக 
இந்த வார்த்தைகளை அவர்‌ இயேசுவிடமிருந்து பெற்றார்‌. 

கர்த்தருடைய கருத்து என்னவெனில்‌ பிரிவினை எந்த ஸ்காபனக்கையும்‌ 
குலைத்து விடும்‌. உள்நாட்டுச்‌ சண்டைகள்‌ அநேக நாடுகளை துண்டாடியதோடு 
அவைகளின்‌ வீழ்ச்சிக்கும்‌ வழிகோலியது. ஒரு சமுதாயத்துக்குள்ளாகவோ 
உள்ளூர்‌ சபைக்குள்ளாகவோ, அல்லது ஒரு குடும்பத்துக்குள்ளாகவோ ஏற்படும்‌ 


19 


பிரிவினை ஒரு எதிர்பாராத பேராபத்தை விளைவித்து விடும்‌. மாற்றாக, 
கிறிஸ்தவர்கள்‌ முன்மாதிரியான பிரஜைகளாக, சபை அங்கத்தினர்களாக, 
குடும்ப அங்கத்தினர்களாக வாழ்வதன்‌ மூலம்‌ ஐக்கியத்தை ஏற்படுத்தக்‌ கூடும்‌ 
(1 பேதுரு 2:17; எபேசியர்‌ 4:3; 5:22-6:4). 


பலவானைக்‌ கட்டுதல்‌ 
(12:29) 

பிசாசைத்‌ துரத்தியதால்‌, இயேசுவுக்கு சாத்தானின்‌ மேலிருந்த தமது 
அதிகாரத்தை விளங்கப்‌ பண்ணினார்‌; அவர்‌ பலவானை கட்டி அவனுடைய 
வீட்டை கொள்ளையிட்டார்‌. இன்றைக்கு, உலகத்திலுள்ள அனைத்து 
பொல்லாதவைகளையும்‌ கண்டு உற்சாகமிழந்து போவது எளிது. “உலகத்தில்‌ 
இருப்பவர்களைக்‌ காட்டிலும்‌ உங்களில்‌ இருப்பவர்‌” “பெரியவர்‌” என்பதை 
நாம்‌ மனதில்‌ வைக்க வேண்டும்‌ (1 யோவான்‌ 4:4). புகழ்பெற்ற ஒரு பாடல்‌ 
ஞாபகத்துக்கு வருகிறது, “தவறானவை பெரும்பாலும்‌ பலமானதாகத்‌ 
தோன்றினாலும்‌, இன்னமும்‌ தேவனே ஆளுகிறார்‌.”” பவுல்‌, “தேவன்‌ நம்‌ 
பட்சத்திலிருந்தால்‌, நமக்கு விரோதமாயிருப்பவன்‌ யார்‌?” (ரோமர்‌ 8:31; 
NIV) என்று எழுதினார்‌. “ஒருவரும்‌ தேவனும்‌ பெரும்பான்மையாகும்‌” 
என்று சொல்லுவதுண்டு.” சாத்தான்‌ அழிவுக்கு உட்பட்டுள்ளான்‌ என்பதை 
நாம்‌ மனதில்‌ வைக்க வேண்டும்‌; அவனுடைய முழுமையான வழி முத்திரை 

வைக்கப்பட்டு விட்டது (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20:10). 
டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 


வீணான வார்த்தைகள்‌ 
(12:36, 37) 


ஒரு மனிதன்‌ பொது இடங்களில்‌ தனது வார்த்தைகளை கவனமாக 
பாதுகாக்கலாம்‌, ஆகிலும்‌ தனிப்பட்ட இடங்களில்‌ (நேரங்களில்‌) பாதுகாப்பு 
இழந்து தீமையாகப்‌ பேசி, அசுத்தமான வார்த்தைகளை பிரயோடிப்பார்‌. 
யாக்கோபு எழுதினார்‌, 


நாவை அடக்க ஒரு மனுஷனாலும்‌ கூடாது; அது அடங்காத 
பொல்லாங்குள்ளதும்‌ சாவுக்கேதுவான விஷம்‌ நிறைந்ததுமாயிருக்கிறது. 





அதினாலே நாம்‌ பிதாவாகிய தேவனைத்‌ துதிக்கிறோம்‌; தேவனுடைய 
சாயலின்படி. உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதினாலேயே சபிக்கிறோம்‌, 
துதித்தலும்‌ சபித்தலும்‌ ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என்‌ சகோதரரே 
இப்படியிருக்கலாகாது, ஒரே ஊற்றுக்‌ கண்ணிலிருந்து தித்திப்பும்‌ 
கசப்புமான தண்ணீர்‌ சுரக்குமா? (யாக்கோபு 3:8-11). 


தேவன்‌ நமது பேச்சுக்களைக்‌ கட்டுப்படுத்துறொர்‌, நாம்‌ பேசுகிற 
வார்த்தைகளுக்கு நாம்‌ கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்‌. நம்முடைய 
வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையையும்‌ தேவன்‌ கேட்றொர்‌ என்று 
விசுவாசிப்போமானால்‌, நாம்‌ என்ன பேசுகிறோம்‌ எப்படி பேசுகிறோம்‌ என்பது 
என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்தப்‌ போகிறது! நம்முடைய வார்த்தைகள்‌ 
மற்றவர்களை இவ்வுலக வாழ்க்கையில்‌ பாதிக்கையில்‌ மற்றவர்கள்‌ நம்மை 


20 


மிகவும்‌ மோசமாக நினைக்க வைக்கும்‌, அது மாத்திரம்‌ நமது வீணான 
பேச்சுக்குக்‌ கிடைக்கும்‌ அபாயமல்ல. உண்மையான பயமுறுத்தல்‌, இயேசு 
குறிப்பிட்டபடி, பெரிதான நியாயத்தீர்ப்பு நாளிலே தேவனுக்கு முன்பாக நாம்‌ 
நிற்கும்போது அந்த வார்த்தைகளுக்காக கடைக்கும்‌ விளைவுகள்‌ தான்‌. நம்‌ 
பேச்சு ஒன்று நம்மை ஆக்கினைக்குள்ளாக்கும்‌ அல்லது நீதிமானாக்கும்‌. 








குறிப்புகள்‌ 

"காண்க Psalms of Solomon 17.21. “யூதார்களுக்குள்‌ இருந்த மற்றவர்கள்‌ இயேசுவின்‌ 
பெயரை அழித்து (யோவான்‌ 7:20; 8:48, 52; 10:20). பைத்தியகாரன்‌ பிசாசு பிடித்தவன்‌ 
என்றார்கள்‌. (Talmud Sanhedrin 43a; 107b; Justin Martyr Dialogue with Trypho 69; Origen 
Against Celsus 1.28.) °Craig S. Keener, 4 Commentary on the Gospel of Matthew (Grand 
Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1999), 363. “உதாரணமாக யூதமத 
பேயாட்டுமுறைக்கு மாற்கு 9:38; நடபடிகள்‌ 19:13-16; Josephus Antiquities 8.2.5; Wars 
7.6.3; Justin Martyr Dialogue with Trypho 85; Irenaeus Against Heresies 2.6.2. ஆகியவற்றைக்‌ 
காணவும்‌. 5]. W. McGarvey, The New Testament Commentary, vol. 1, Matthew and Mark (N.p., 
1875; reprint, Delight, Ark.: Gospel Light Publishing Co., n.d.), 110. ‘H. Leo Boles, 4 Commen- 
tary on the Gospel According to Matthew (Nashville: Gospel Advocate Co., 1936), 273. 7Abra- 
ham Lincoln, speech delivered to the Republican State Convention, Springfield, Illinois, 16 June 
1858. °Maltbie D. Babcock, “This Is My Father’s World,” Songs of Faith and Praise, comp. and 
ed. Alton H. Howard (West Monroe, La.: Howard Publishing Co., 1994). ’Frederick Douglass 
(http://quotationsbook.com/quote/17251/; Internet, accessed 8 March 2010). 


21 


29 
மிகவும்‌ ஆச்சரியப்படத்‌ 
குக்கவைகளுக்கான கோரிக்கை 


[12:58-50) 


இயேசுவின்‌ அதிகாரம்‌ குறித்து விவாதம்‌ யூதமத தலைவர்களுக்குள்ளே 
ஒரு அடையாளத்தைக்‌ கேட்கும்‌ அளவுக்கு உச்சமடைந்தது. அவருடைய 
அற்புதங்களோ அல்லது அவருடைய தர்க்கங்களேோ அவர்களை 
இருப்திபடுத்தவில்லை. அவர்‌ தேவனிடத்திலிருந்துகான்‌ வந்தார்‌ என்பதற்கும்‌ 
தெய்வீக அதிகாரத்தினாலேயே செயல்படுஜறொர்‌ என்பதற்கும்‌ இன்னும்‌ பெரிய 











ஆதாரத்தைக்‌ கேட்டனர்‌. 


யூதமதத்‌ தலைவர்களின்‌ 
வேண்டுகோள்‌ (12:38-42) 


அப்பொழுது, வேதபாரகரிலும்‌ பரிசேயரிலும்‌ சிலர்‌ அவரை நோக்கி: 
போதகரே, உம்மால்‌ ஒரு அடையாளத்தைக்‌ காண விரும்புகிறோம்‌ 
என்றார்கள்‌. 

அவர்களுக்கு அவர்‌ பிரதியுத்தரமாக: இந்தப்‌ பொல்லாத விபச்சாரச்‌ 
சந்ததியார்‌ அடையாளத்தைத்‌ தேடுகிறார்கள்‌; ஆனாலும்‌ யோனா 
தீர்க்கதரிசியின்‌ அடையாளமேயன்றி வேறே அடையாளம்‌ இவர்களுக்குக்‌ 
கொடுக்கப்படுவதில்லை. 

“யோனா இரவும்‌ பகலும்‌ மூன்று நாள்‌ ஒரு பெரிய மீனின்‌ வயிற்றில்‌ 
இருந்தது போல, மனுஷகுமாரனும்‌ இரவும்‌ பகலும்‌ மூன்று நாள்‌ பூமியின்‌ 
இருதயத்தில்‌ இருப்பார்‌. 

“யோனாவின்‌ பிரசங்கத்தைக்‌ கேட்டு நினிவே பட்டணத்தார்‌ 
மனந்திரும்பினார்கள்‌. இதோ யோனாவிலும்‌ பெரியவர்‌ இங்கே இருக்கிறார்‌. 
ஆதலால்‌ நியாயத்தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார்‌ இந்த சந்ததி 
யாரோடெழுந்து நின்று இவர்கள்‌ மேல்‌ குற்றஞ்‌ சுமத்துவார்கள்‌. 

“முதன்‌ தேசத்து ராஜஸ்திரீ பூமியின்‌ எல்லைகளிலிருந்து 
சாலொமோனுடைய ஞானத்தைக்‌ கேட்க வந்தாள்‌. இதோ 
சாலொமோனிலும்‌ பெரியவர்‌ இங்கே இருக்கிறார்‌. ஆதலால்‌ நியாயாத்தீர்ப்பு 
நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்தச்‌ சந்ததியாரோடெழுந்து நின்று இவர்கள்‌ 
மேல்‌ குற்றஞ்சுமத்துவாள்‌. 


வசனம்‌ 38. இயேசுவின்‌ அற்புத சுகமளித்தலினாலோ பிசாசுகளைத்‌ 
துரத்துதலினாலோ யூதமதத்‌ தலைவர்கள்‌ மனநெகிழ்ச்சியடையவில்லை. 


22 


ஒருவேளை அவர்‌ செய்ததைக்‌ குறித்து அக்கரையில்லாமல்‌ கூட இருந்திருக்கலாம்‌ 
ஏனெனில்‌ அந்நாட்களிலே அப்படிப்பட்ட அதிசயங்களை தாங்களும்‌ 
செய்ய முடியும்‌ என்பது போல்‌ நடித்து ஜனங்களை எண்ண வைத்து மோசம்‌ 
போக்கினவர்களும்‌ இருந்தார்கள்‌ (காண்க நடபடிகள்‌ 8:9-13; 13:6-11; 19:13-20). 
அவர்கள்‌ இயேசுவிடமிருந்து ஒரு அடையாளத்தைக்‌ கேட்டார்கள்‌ 
(9877121211). ஒரு “அடையாளம்‌” என்பது ஒருவர்‌ தேவனிடத்திலிருந்து தான்‌ 





அனுப்பப்பட்டவர்‌ என அடையாளம்‌ காணும்படி நடப்பிக்கப்பட்ட அற்புதம்‌, 
(மாற்கு 16:14-18; யோவான்‌ 1:29-34; 3:2; 20:30, 31). அடையாளங்கள்‌ 
எச்சரிக்கைக்காகவும்‌ சத்தியத்தை உறுதிப்படுத்தவும்‌ கூட நடப்பிக்கப்பட்டன 
(நியாயாதிபதிகள்‌ 6:17, 18, 36-40; ஏசாயா 7:10-17; எபிரெயர்‌ 2:1-4). 
தமது ஊழியக்காலம்‌ முழுவதும்‌, இயேசு எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு 
பொழுதுபோக்காக அற்புதங்களை நடப்பிக்க மறுத்துவிட்டார்‌. அவருடைய 








கண்ணோட்டத்தில்‌ அப்படியொரு கண்காட்சியை நடப்பிப்பது தேவனை 
“சோதிப்பதாகக்‌” கருதினார்‌ (காண்க 4:5-7; KIV). 

கடினமான பரிசேயர்கள்‌ மோசேயை பார்வோன்‌ நடத்தியது போலவே 
இயேசுவை நடத்தினார்கள்‌ (யாத்திராகமம்‌ 4-14); அவர்களுக்குள்ளாக இயேசு 
ஏற்கனவே செய்திருந்த அற்புத அடையாளங்களை புறந்தள்ளினார்கள்‌. 
இப்பொழுது, தேவனுடைய பலத்தால்‌ குற்றஞ்சாட்டப்படாத அடையாளத்தை 
இயேசு செய்யும்படி அவரது ஏற்புடமையில்‌ செய்ய வேண்டுமென பரிசேயர்கள்‌ 
தேடினார்கள்‌. பிற வசனப்பகுதிகளில்‌ “வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை” 
கேட்டதாகக்‌ குறிப்பிடப்படுகிறது (மாற்கு 8:11; லூக்கா 11:16). ஒருவேளை 
அவர்கள்‌ வானத்திலிருந்து இறங்கின மன்னாவை ஓத்த அடையாளத்தைக்‌ 
கேட்டிருக்கலாம்‌ (யாத்திராகமம்‌ 16:1-36), சூரியனை நிலைத்திருக்கச்‌ செய்தது 
(யோசுவா 10:12-14), அல்லது தேவன்‌ வானத்திலிருந்து அக்கினியை வருவித்தது 
(1 இராஜாக்கள்‌ 18:30-40). பரிசேயர்கள்‌ கோரியதை இயேசு செய்திருந்தாலும்‌ 
அவர்கள்‌ இயேசுவை விசுவாசித்திருப்பார்களா என்பது சந்தேகமே. பின்னதாக 





பவுல்‌ யூதர்களின்‌ இந்த எண்ணத்தில்‌ அவர்கள்‌ அப்படி கேட்ட அடையாளம்‌ 
குறித்து விமரிசித்தார்‌ (1 கொரிந்தியர்‌ 1:22). 

வசனங்கள்‌ 39, 40. இயேசு தமது காலத்து ஜனங்களைப்‌ பார்த்து பொல்‌ 
லாத விபச்சாரச்‌ சந்ததி என்றார்‌. அவர்கள்‌ “பொல்லாதவர்களாயிருந்தார்கள்‌” 
ஏனெனில்‌ “ஒழுங்கீனமான கேடுபாடுகள்‌” அவர்களிடம்‌ இருந்தது. அவர்கள்‌ 
“விபச்சாரச்‌ சந்ததி,” எனப்பட்டனர்‌, ஏனெனில்‌ “ஆவிக்குரிய ரீதியில்‌ 
பேசினால்‌, அவர்கள்‌ தேவனிடத்தில்‌ அவிசுவாசமுள்ளவர்களாயிருந்தார்கள்‌. ” 
இந்த மொழிநடை பழைய ஏற்பாட்டில்‌ இஸ்ரவேலர்கள்‌ யேகோவாவின்‌ 
உடன்படிக்கைகளை உடைத்துப்‌ போட்டனர்‌ என்று விவரிக்கிறது (ஏசாயா 
50:1; எரேமியா 3:8; 18:27; 31:32; எசேக்கியேல்‌ 16:32-43; ஓசியா 2:1-20). இதே 
பதம்‌ அவிசுவாசமுள்ள கிறிஸ்தவர்களுக்கு பயன்படுத்தப்படலாம்‌ (யாக்கோபு 
4:4), ஏனெனில்‌ சபை கிறிஸ்துவின்‌ மணவாட்டியாயிருக்கிறதே (எபேசியர்‌ 
5:22-33). 

இயேசு அவர்களுடைய வேண்டுகோளை நிராகரித்தாலும்‌ அவர்கள்‌ 
ஒரு அடையாளத்தை கேட்டமையால்‌, தீர்க்கதரிசியாகிய யோனாவின்‌ 
அடையாளத்தை அவர்களுக்கு வாக்குத்தத்தம்‌ பண்ணினார்‌. பழைய 
ஏற்பாட்டு தீர்க்ககரிசிகளின்‌ அனுபவம்‌ கிறிஸ்துவின்‌ மரணம்‌, அடக்கம்‌, 


23 


உயிர்த்தெழுதலுக்கு மாதிரியாக இருந்தன. யோனா பெரிய மீனின்‌ வயிற்றில்‌ 
மூன்று நாட்கள்‌ (பகல்கள்‌) மற்றும்‌ மூன்று இரவுகள்‌ இருந்தது போலவே 
(யோனா 1:17), இயேசுவும்‌ அதே கால அளவில்‌ பூமியின்‌ இருதயத்தில்‌ 
இருப்பார்‌ என்று சொல்லப்பட்டது. யோனா ஜெபம்‌ பண்ணினபோது, தான்‌ 
“பாதாளத்தின்‌ வயிற்றில்‌” இருந்ததாக உருவகமாக தானே விவரிக்கிறார்‌ 
(யோனா 2:2). அதற்கொப்பாக, இயேசு நேரடிப்‌ பொருளில்‌ பூமியில்‌ 
புகைக்கப்பட்டிருப்பார்‌ (காண்க எபேசியர்‌ 4:9). 

இந்த வசனப்பகுதியில்‌ அநேக கடினமான புரிந்து கொள்ளுதல்‌ 
எழும்புகிறது. முதலாவதாக, யோனா “இமிங்கலத்தின்‌ வயிற்றில்‌” 
இருந்ததாக 18157 சொல்லுகிறது. திமிங்கலங்கள்‌ உலகிலேயே மிகப்பெரிய 
மிருகமாயிருந்தாலும்‌, உயிருள்ள ஒரு மனுஷனை மூன்று நாட்கள்‌ வைத்துக்‌ 
கொள்ளக்‌ கூடாத அளவுக்கு அதன்‌ வயிறு மிகமிகச்‌ சிறியதாக அவைகளுக்கு 
இருப்பதாக சர்ச்சைகள்‌ தொடருகின்றன. இந்தப்பதமாகிய (8௦5, என்பது NASB 
வேதாகமத்தில்‌ பெரிய கடல்‌ விலங்கு என்று மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது, 
அது “விவரிக்க இயலாத ஒரு ஜீவி”! என்று குறிப்பிடப்படுகிறது. KIV 
குறிப்பிடுகிறபடி திமிங்கலத்தைத்‌ தான்‌ குறிப்பதாக எடுத்துக்‌ கொள்ள 
வேண்டிய அவசியமில்லை. எல்லாவற்றிற்கும்‌ மேலாக, ஒரு முழு மனிதனை 
விழுங்கத்தக்ககாக திறமையான மிகப்பெரிய சிருஷ்களெல்லாம்‌ பால்‌ 
சுறா, கடல்‌ (இமிங்கல) சுறா, வெள்ளைச்‌ சுறா போன்றவைகள்‌ உட்பட 
குறிப்பிடப்படுகிறது. “கர்த்தர்‌ ஆயத்தப்படுத்தியிருந்ததை ... யோனாவை 
விழுங்கிப்‌ போடும்படியானதை அடையாளப்படுத்த” (யோனா 1:17) 








அவசியமானதாகவோ தேவையானதாகவோ இருக்க வில்லை. 

இரண்டாவது கடினமான நிலையை உண்டாக்குவது யாதெனில்‌ பூமிக்குள்‌ 
அவர்‌ மூன்று பகலும்‌ மூன்று இரவும்‌ இருப்பது பற்றியது. அவர்‌ சொன்ன இந்தக்‌ 
கருத்துக்கு பலவிதமான விளக்கம்‌ கொடுக்கப்பட்டு வருகிறது. ஒரு விளக்கம்‌ 
என்னவெனில்‌ இயேசு ஒரு குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமைக்குப்‌ பதிலாக 
ஒரு வியாழக்கிழமை சிலுவையில்‌ அறையப்பட்டார்‌. பஸ்காவுக்கு முந்தைய 
வெள்ளிக்கிழமை “இறப்பு ஓய்வுநாள்‌” என்று நியமிக்கப்பட்டிருந்தது. 
எப்படியிருப்பினும்‌, மூன்று பகல்‌ எனும்‌ முழுநாட்களைக்‌ கணக்கிட 
இயலாது. இந்தப்‌ பிரச்சனையை சமாளிக்க உண்மையில்‌ புதன்‌ கிழமையே 
சிலுவையில்‌ அறையப்படுதல்‌ நிகழ்ந்தாயிற்று, என வாதிடப்படுறெது. இந்தப்‌ 
கண்ணோட்டம்‌ நமது ஆண்டவரை மூன்று இரவுகளும்‌ மூன்று முழு 
பகல்களுமாக பூமிக்குள்‌ வைக்கிறது. ஆயினும்‌, முழுமை நிறைந்த நாட்களாக 
கணக்கிடும்போது அநேக பிரச்சனைகளை ஆராய வேண்டும்‌. முக்கியமாக, இந்த 
வார்த்தை யூதர்களின்‌ “ஆயத்த நாள்‌” (றாஎ$kசப£) - என்று கிறிஸ்து மரித்தநாளை 
குறிப்பிடுகிறது (மாற்கு 15:42, 43; லூக்கா 23:46, 54; யோவான்‌ 19:14, 30, 33) - 
இன்றைய கிரேக்க மொழியில்‌ “வெள்ளிக்ழெமைமை” மட்டுமே அர்த்தப்படுத்தி 
பேசுகிறது. உண்மையில்‌ இயேசு குறிப்பிட்ட சரியான மூன்று பகல்‌ மூன்று 
இரவுகள்‌ என்பது கணக்கிடுவதில்‌ தவறாகவே முடியும்‌, நேரடிப்‌ பொருளில்‌ 
அணுகும்‌ எந்த முறையும்‌ இந்த அடையாளம்‌ கேள்விக்கு அப்பாற்பட்டது. 

இந்தப்‌ பிரச்சனைக்கான சரியான விளக்கம்‌ தரவேண்டுமானால்‌, மூன்று 
பகல்கள்‌ மூன்று இரவுகள்‌ என்பது ஒரு பகலின்‌ எந்த நேரமாயினும்‌ ஒரு 
இரவின்‌ எந்தப்‌ பகுதிநேரமாயினும்‌ இதில்‌ அடங்கும்‌ என்பதே சிறப்பு. யூத 


24 


இலக்கியங்கள்‌ இப்படித்தான்‌ நோக்கிப்‌ பார்க்கின்றன, அவை ஒரு நாளின்‌ 
எந்தப்‌ பகுதியும்‌ அந்த முழு நாளைக்‌ குறிக்கும்‌ என்று பரிசீலிப்பது (ஆதியாகமம்‌ 
42:17, 19; 1 சாமுவேல்‌ 30:12, 13; 1 இராஜாக்கள்‌ 20:29; 2 நாளாகமம்‌ 10:5, 12; 
எஸ்தர்‌ 4:16; 5:1).2 

ஒரு நாளின்‌ எந்தப்‌ பகுதியும்‌ ஒரு இரவின்‌ எந்தப்‌ பகுதியும்‌ 
முழுப்பகலையும்‌ முழு இரவையும்‌ குறிப்பதாக எடுத்துக்‌ கொண்டாலும்‌ 
இரண்டு இரவுகள்‌ தான்‌ கணக்டை முடியும்‌. ஆகையால்‌, சாட்சியங்களின்‌ 
வெளிச்சத்தில்‌, இந்த வார்த்தை மொழியை மிகவும்‌ துல்லியமாக வலியுறுத்தக்‌ 
கூடாது. சுவிசேஷ எழுத்தாளர்கள்‌ “மூன்றாம்‌ நாளில்‌” எனும்‌ சொற்றொடரைப்‌ 
பயன்படுத்தியுள்ளனர்‌ (16:21; 17:23; 20:19) மற்றும்‌ “மூன்று நாளைக்குப்‌ 
பின்பு” என்றும்‌ மாற்றி மாற்றி சொல்லப்படுகிறது (27:63, 64; மாற்கு 8:31; 9:31; 
10:34). 

யோனா மீனின்‌ வயிற்றில்‌ இருந்தபோது ஜெபம்‌ பண்ணிக்கொண்டிருந்தார்‌ 
என்று சொல்லப்படுவதால்‌, யோனா சரீரப்பிரகாரமாக மரித்திருக்கவில்லை, 
என்பதை வசனம்‌ தெளிவாக்குகிறது (யோனா 2:1). யோனா மரித்திருக்க 
வேண்டிய அவசியமில்லை ஏனெனில்‌ தமது உயிர்த்தெழுதலை ஒப்பிட்டு 
இயேசு குறிப்பிடும்‌ நினைவுச்‌ சின்னம்‌ அது. இயேசு இதை எளிமையான 
வார்த்தைகளில்‌ குறிப்பிட்டு “யோனா இரவும்‌ பகவும்‌ மூன்று நாள்‌” மீனின்‌ 
வயிற்றில்‌ இருந்து உயிரோடு வெளியே வந்தது போல இயேசுவும்‌ பூமியின்‌ 
இருதயத்தில்‌ இருந்து உயிருள்ளவராய்‌ வருவார்‌ என்று சொன்னார்‌. 

வசனம்‌ 41. மீனின்‌ வயிற்றுக்குள்‌ ஏற்பட்ட அனுபவத்திற்குப்‌ பின்‌, யோனா 
நினிவேயில்‌ தன்‌ காலத்திலிருந்த ஜனங்களிலேயே மிகவும்‌ அக்கிரமம்‌ நிறைந்த 
மக்களுக்கு பிரசங்கம்‌ பண்ணினார்‌ (யோனா 1:2). நினிவே ஒரு புறஜாதியாரின்‌ 
பட்டணமும்‌, அசீரியாவின்‌ தலைநகரமாயுமிருந்தது. நினிவே பட்டணத்தார்‌ 
இயேசுவின்‌ நாட்களிலிருந்த பொல்லாத சந்ததியாயெ யூதர்களை எப்படி 
எழுந்து குற்றஞ்சாட்டக்கூடும்‌? இந்த வசனப்‌ பகுதியில்‌ குறிப்பிடப்படுறெ 
“குற்றஞ்சுமத்துகல்‌” என்பது “நியாயத்தீர்ப்புக்குிரிய அடிப்படையை” 
அளிப்பகைக்‌ குறிக்கிறது.” கடைசியாக யோனா நினிவேயிக்குப்‌ போய்‌ தேவன்‌ 
தனக்குக்‌ கட்டளையிட்டபடி பிரசங்கித்தபோது, “இன்னும்‌ நாற்பது நாள்‌ 
உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டுப்போம்‌” என்று சொன்னார்‌ 
(யோனா 3:4), நினிவே பட்டணத்து ஜனங்களும்‌ இராஜாவிலிருந்து அடிமை 
வரை இரட்டு உடுத்தி மனந்திரும்பி சாம்பலில்‌ உட்கார்ந்தார்கள்‌ (3:5-10). 
இயேசு, யோனாவிலும்‌ பெரியவர்‌, வந்திருக்கிறார்‌; என்றார்‌. ஆகிலும்‌ 











அவருடைய சந்ததி அவரது பிரசங்கத்தால்‌ மனந்திரும்பவில்லை. “பெரியவர்‌” 
எனும்‌ வார்த்தை கிரேக்க மொழியில்‌ (£/௪/௦0), ஒரு நடுநிலை பாலில்‌ 
சொல்லப்பட்டிருந்தாலும்‌, அது அநேகமாக கிறிஸ்துவைக்‌ குறிப்பிடுவதாக 
இருந்தது (12:6 ன்‌ விளக்கவுரையைக்‌ காண்க). வஞ்சப்புகழ்ச்சி அணியில்‌ 
சொன்னால்‌, யோனாவின்‌ பிரசங்கம்‌ அற்புதங்களோடு செய்யப்படவில்லை, 
ஜனங்கள்‌ அதை விசுவாசித்தார்கள்‌, அதே வேளையில்‌ கிறிஸ்துவின்‌ பிரசங்கம்‌ 
ஏராளமான அற்புதங்களோடு செய்யப்பட்டது ஆனால்‌ ஜனங்கள்‌ அதை புறம்‌ 
தள்ளினர்‌. 

வசனம்‌ 42. மறுபடியும்‌, இயேசு புறஜாதியை உதாரணம்‌ காட்டி 
தமது வார்த்தையைக்‌ கேட்டவர்களை உணர்வடையச்‌ செய்தார்‌, 


25 


தென்‌ தேசத்து ராஜஸ்திரீ “சேபா நாட்டு ராணியைக்‌” குறிப்பிடுகிறது 
1 இராஜாக்கள்‌ 10. பழங்காலத்து சேபா நாடு தெற்கு அரேபியாவில்‌, 
எருசலேமுக்கு 1200 மேல்‌ தென்கிழக்கே அமைந்திருந்தது. அவள்‌ அந்த சந்ததி 
யாரை எப்படிக்‌ குற்றப்படுத்தக்‌ கூடும்‌? அவள்‌ வெகுதொலைவிலிருந்து 
பயணப்பட்டு சாலொமோனின்‌ ஞானத்தையும்‌ அவனது 
இராஜ்யத்தின்‌ மகிமையையும்‌ கேட்டறிய வந்தாள்‌ (1 இராஜாக்கள்‌ 10:1-10; 
காண்க 4:34), ஆகிலும்‌ இயேசுவின்‌ நாட்களிலிருந்த சந்ததியார்களோ அவர்‌ 
யார்‌ என உணர்வடைந்து ஏற்றுக்‌ கொள்ளவோ அவரது ஞானத்தை அறிந்து 
கொள்ளவோ தவறிவிட்டனர்‌. அவரது போதனையைக்‌ கேட்டுக்‌ கீழ்ப்படிய 





மிக சிறிய முயற்சிகளை மட்டுமே மேற்‌ கொண்டிருந்தனர்‌. மறுபடியும்‌, 
இயேசு நடுநிலை பாலாகிய றி, எனும்‌ பதத்தைப்‌ பயன்படுத்தி, அவர்‌ 
சாலொமோனைக்‌ காட்டிலும்‌ பெரியவர்‌ என்பதை வலியுறுத்தினார்‌ (12:6, 
41 க்கான விளக்கவுரையைக்‌ காண்க). இயேசுவின்‌ ஞானம்‌, அவர்‌ மாமிசத்தில்‌ 
வந்த தேவன்‌, பழங்கால மிகவும்‌ ஞான முதிர்ச்சி பெற்றிருந்தவார்களைக்‌ 
காட்டிலும்‌ அதிகமானதாக இருந்தது. 


அந்த பொல்லாத சந்ததியைக்‌ 
குறித்து ஒரு உவமை (12:43-45) 


“அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும்போது, வறண்ட 
இடங்களில்‌ அலைந்து, இளைப்பாறுதல்‌ தேடியும்‌ கண்டடையாமல்‌: 

“நான்‌ விட்டு வந்த என்‌ வீட்டுக்குத்‌ திரும்பிப்போவேன்‌ என்று 
சொல்லி; அங்கே வந்து, அந்த வீடு வெறுமையாகவும்‌, பெருக்க, 
ஜோடிக்கப்பட்டதாகவும்‌ இருக்கக்‌ கண்டு, 

“திரும்பிப்போய்‌ தன்னிலும்‌ பொல்லாத வேறு ஏழு ஆவிகளைத்‌ 
குன்னோடே கூட்டிக்‌ கொண்டு வந்து, உட்புகுந்து, அங்கே குடியிருக்கும்‌; 
அப்பொழுது, அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும்‌ அவன்‌ 
பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும்‌; அப்படியே இந்த பொல்லாத 
சந்ததியாருக்கும்‌ சம்பவிக்கும்‌ என்றார்‌. 


வசனங்கள்‌ 43-45. அசுத்த அவிகளைப்‌ பற்றிய இயேசுவின்‌ உவமை 
சதுசேயார்களுக்கும்‌ பரிசேயர்களுக்கும்‌ பேசப்படுகிறது (12:38). அவர்கள்‌ 
புறம்பானவைகளை சுத்தம்‌ பண்ணி, ஆனால்‌ தங்கள்‌ உள்ளானவைகளைக்‌ 
குறித்து அக்கரைப்படுவதில்லை (23:25-28). தங்களை ஆவிக்குரியவர்களாய்க்‌ 
காட்டிக்‌ கொள்வதில்‌ கடினப்பட்டு உழைத்தார்கள்‌, அதேவேளையில்‌ 
வாழ்க்கையை மாற்றியமைக்கும்‌ தேவனுடைய பிரமாணத்தின்‌ கோரிக்கைகளை 





விட்டுவிட்டனர்‌. அவர்கள்‌ “அற்பக்‌ காரியங்களுக்கு முக்கியத்துவம்‌ 
கொடுத்தார்கள்‌,” ஒற்தலாமிலும்‌, வெந்தயத்திலும்‌ சீரகத்திலும்‌ தசமபாகம்‌ 
செலுத்தி, நியாயப்பிரமாணத்தில்‌ கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய 
நீதியையும்‌ இரக்கத்தையும்‌ விசுவாசத்தையும்‌ விட்டு விட்டார்கள்‌ (23:23). 
இயேசுவின்‌ எச்சரிக்கையென்னவெனில்‌, வேதபாரகர்களும்‌ பரிசேயர்களும்‌ 
தங்களுடைய வீடுகளை சுத்தப்படுத்தனாலும்‌ அதை வெறுமையாய்‌ 
வைப்பார்களானால்‌, அவர்கள்‌ அப்புறப்படுத்தின அசுத்தங்கள்‌ மறுபடியும்‌ 


26 


திரும்பி வந்து, முன்பு இருந்ததைக்‌ காட்டிலும்‌ மோசமாகும்‌. இயேசு 
ஒருவனிடத்திலிருந்து புறப்பட்டுப்போன அசுத்த ஆவியை பயன்படுத்தி தமது 
கருத்து விளக்கத்துக்கு உதாரணமாக்கினார்‌. வினைச்சொல்லாகிய விட்டுப்‌ 
புறப்பட்டுப்போன (&eஎoma1) என்பது ஒருவனிடத்திலிருந்து துரத்தப்படும்‌ 
பிசாசின்‌ செயலை அந்த வசனப்பகுதியில்‌ குறிப்பிடுகிறது (17:18; மாற்கு 1:25, 
26; 5:8; 7:29; 9:25). இந்த மனுஷனிடத்திலிருந்து புறப்பட்டுப்போன அசுத்த 
அவி ஒரு புதிய வீட்டைத்‌ தேடிப்‌ போயிருந்தது. புதிய ஏற்பாடு காலத்து 
யூதர்கள்‌, அராபியர்கள்‌, மற்றும்‌ எகிப்தியர்கள்‌ ஆகிய அனைவருமே (வறண்ட) 





தண்ணீர்களற்ற இடங்கள்‌ என்பது அசுத்த ஆவிகள்‌ அலைந்து கொண்டிருக்கும்‌ 
(வனாந்திரமான) இடங்கள்‌ என்று நம்பினார்கள்‌ (காண்க வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ 18:2). 

இயேசுவின்‌ உவமையில்‌ சொல்லப்படும்‌ பிசாசுவுக்கு இளைப்பாற சரியான 
இடம்‌ கடையாமல்‌, அது முன்பு இருந்த வீட்டிற்கே திரும்பிப்‌ போயிற்று, 
அந்த வீடு ஒருவரும்‌ குடியேறாமல்‌, பெருக்கி ஜோடிக்கப்பட்ட தாகவும்‌ 
இருக்கக்‌ கண்டது. அந்த பிசாசு மட்டும்‌ திரும்பி வந்து குடியேறாமல்‌, 
தன்னைக்‌ காட்டிலும்‌ பொல்லாத வேறு ஏழு ஆவிகளையும்‌ கூட்டிக்‌ கொண்டு 
வந்து, அந்த பரிதாபமான மனிதனுடைய சரீரத்தைக்‌ தங்களுடைய நிரந்தர 
இருப்பிடமாகக்‌ கொண்டன. இயேசு அவனுடைய முன்னிலையிலும்‌ 
பின்னிலைமை அதிகக்‌ கேடுள்ளதாயிருக்கும்‌ என்று சொன்னார்‌. அந்த 
வேளையில்‌ இது ஒரு பொதுவான வழக்கச்‌ சொல்லாக இருந்தது (27:64; 
2 பேதுரு 2:20). இஸ்ரவேலில்‌ கிறிஸ்துவைப்‌ புறக்கணித்தவர்கள்‌ தங்களுடைய 
கலகமுண்டாக்கும்‌ குணத்தால்‌ மோசமான நிலைக்குப்‌ போனதாக வரலாறு 
சொல்லுகிறது. முடிவில்‌, அவர்களின்‌ புறக்கணிப்பு எருசலேமின்‌ அழிவில்‌ போய்‌ 
அவர்களின்‌ தேவாலயமும்‌ இ.பி. 70ல்‌ அழிக்கப்பட்டது (காண்க 24:1-28). 


முடிவுரை: இயேசுவுக்கு உண்மையான 
உறவு முறை (12:46-50) 


“இப்படி அவர்‌ ஜனங்களோடே பேசுகையில்‌, அவருடைய தாயாரும்‌, 
அவருடைய சகோதரரும்‌ அவரிடத்தில்‌ பேச வேண்டுமென்று வெளியே 
நின்றார்கள்‌. 

“அப்பொழுது ஒருவன்‌ அவரை நோக்கி: உம்முடைய தாயாரும்‌ 
உம்முடைய சகோதரரும்‌ உம்மோடே பேச வேண்டுமென்று வெளியே 
நிற்றொர்கள்‌ என்றான்‌. 

“தம்மிடத்தில்‌ இப்படிச்‌ சொன்னவனுக்கு அவர்‌ பிரதியுத்தரமாக: என்‌ 
தாயார்‌ யார்‌? என்‌ சகோதரர்‌ யார்‌? என்று சொல்லி, 

“தம்முடைய கையைத்‌ தம்முடைய சீஷர்களுக்கு நேரே நீட்டி: இதோ 
என்‌ தாயும்‌ என்‌ சகோதரரும்‌ இவர்களே! 

*பரலோகத்திலிருக்கிற என்‌ பிதாவின்‌ சித்தத்தின்படி செய்கிறவன்‌ 
எவனோ, அவனே எனக்குச்‌ சகோதரனும்‌ சகோதரியும்‌ தாயுமாய்‌ 
இருக்கிறான்‌ என்றார்‌. 


இந்நிகழ்ச்சிக்‌ குறிப்புகள்‌ மாற்கு 3:31-32 மற்றும்‌ லூக்கா 8:19-21ல்‌ 
27 


காணப்படுகிறது. இந்தக்‌ கதையானது சுவிசேஷங்களில்‌ பல இடங்களிலும்‌ 
இடம்‌ பெற்றிருப்பதால்‌, இயேசுவின்‌ வாழ்க்கை வரலாற்றின்‌ சரியான இடம்‌ 
பற்றி குறிப்பிட இயலாது. இந்தப்பகுதி அவரைப்‌ புறக்கணிக்கும்‌ சம்பவம்‌ 
தொடர்ந்து இந்த அதிகாரத்துக்கு முடிவுரையைக்‌ கொடுத்து இயேசுவைச்‌ 
சூழ்ந்திருந்த சிறப்புக்‌ கூறுகளுடனும்‌ பகைமைகளுடனும்‌ முற்றுப்‌ பெறுகிறது. 

வசனம்‌ 46. இயேசு ஜனங்களோடே பேசிக்‌ கொண்டிருக்கையில்‌, 








அவருடைய தாயாரும்‌, அவருடைய சகோதரரும்‌ அவரிடம்‌ பேச 
வந்தார்கள்‌ ஆனாலும்‌ அவரிடத்தில்‌ செல்லமுடியாமலிருந்தது லூக்கா 8:19). 
அவருடைய உலகப்பிரகாரமான தகப்பனாயெ யோசேப்பைக்‌ குறித்து 
ஒன்றும்‌ சொல்லப்படாததால்‌, அவர்‌ அநேகமாக மரித்திருக்கக்‌ கூடும்‌ என்று 
பெரும்பாலானோர்‌ கருதுகின்றனர்‌ (காண்க யோவான்‌ 19:25-27). 

இயேசுவை, தன்னுடைய முதற்பேறான குமாரனைப்‌ பெற்றெடுத்த 
பிறகு, மரியாள்‌ அநேகக்‌ குழந்தைகளைப்‌ பெற்றெடுத்தாள்‌: நான்கு 
குமாரர்கள்‌ - யாக்கோபு, யோசே, சீமோன்‌, யூதா - மற்றும்‌ குறைந்தபட்சம்‌ 
இரண்டு குமாரத்திகளையாவது பெற்றெடுத்தாள்‌ (13:55, 56). சிலர்‌ 
இவர்களெல்லாம்‌ யோசேப்பின்‌ மற்றொரு திருமணத்தின்‌ மூலம்‌ பிறந்த, 
யோசேப்புக்குப்‌ பிறந்த பிள்ளைகளாயிருக்கலாம்‌ அல்லது கிறிஸ்துவின்‌ 
ஒன்று விட்ட சகோதரன்‌ சகோதரிகளாக இருக்கலாம்‌ என்கின்றனர்‌, 
அகிலும்‌ இந்த வசனப்பகுதியில்‌ போதிக்கப்படும்‌ தெளிவான சத்தியத்தின்‌ 
கருத்து இதினால்‌ எடுபட்டுபோகும்‌. ஒன்றுவிட்ட சகோதரர்களை உடன்‌ 
பிறந்த “சகோதரர்களாக” பேசப்படுவதை கிரேக்க வார்த்தை (adelpho5) 
தெளிவாக எதிர்க்றெது. புதிய ஏற்பாட்டின்‌ எந்த இடத்திலும்‌ “ஒன்று விட்ட 
சகோதரர்களுக்கு” இந்த வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. “ஒன்று விட்ட 
சகோதரர்களுக்கு” கிரேக்க வார்த்தை காச505, எனும்‌ வித்தியாசப்பட்ட பதம்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது. யோவான்‌ மாற்குவிற்கும்‌ பர்னபாவுக்கும்‌ இந்த 
வார்த்தை (உறவுமுறை) பயன்படுத்தப்பட்டுள்ளது (கொலோசெயர்‌ 4:10). 

இயேசுவின்‌ குடும்பத்தார்‌ ஏன்‌ அவரிடத்தில்‌ பேசவந்தார்கள்‌ என்று 
சரியாகத்‌ தெரியவில்லை. ஆயினும்‌, இந்நிகழ்ச்சிக்குச்‌ சற்று முன்பாகத்தான்‌ 
“அவருடைய இனத்தார்‌ ... அவா்‌ மதிமயங்கியிருக்கறொர்‌” என்று சொல்லி, 
அவரைப்‌ பிடித்துக்‌ கொள்ளும்படி அவரிடத்தில்‌ வந்தார்கள்‌” என்று மாற்கு 
குறிப்பிட்டார்‌ (மாற்கு 3:21). ஆகையால்‌, அநேகமாக, அவர்கள்‌ அவரிடத்தில்‌ 
வந்து அவர்‌ தமது பிரசங்கத்தை விட்டு விட்டு தங்களோடு வரும்படி அவரைச்‌ 
சம்மதிக்கச்‌ செய்யும்படி வந்திருக்கலாம்‌. அவருடைய சகோதரரும்‌ அவரை 
விசுவாசிக்கவில்லை என்று யோவான்‌ குறிப்பிட்டார்‌ (யோவான்‌ 7:5). 
எப்படியிருப்பினும்‌, அநேகமாக உயிர்த்தெழுதலுக்குப்‌ பின்பு, அவர்களும்‌ 
விசுவாசிகளாகியிருக்கிறார்கள்‌ (நடபடிகள்‌ 1:14; 1 கொரிந்தியர்‌ 9:5; 15:2). 
யாக்கோபு, மற்றும்‌ யூதா ஆதிய இருவரும்‌, அவர்களுடைய பெயர்களில்‌ 
குறிப்பிடப்படும்‌ புத்தகங்களை எழுதினார்கள்‌. 

வசனம்‌ 47. அவர்கள்‌ இயேசுவிடம்‌ போகமுடியாத படியால்‌, 
குடும்பத்தார்‌ அநேகமாக செய்தியை ஒருவனிடம்‌ சொல்லியனுப்பி, 
அவர்கள்‌ வெளியிலே நின்று கொண்டிருப்பதாகவும்‌ அவரிடத்தில்‌ பேச 
வேண்டும்‌ என்றும்‌ சொல்லச்‌ சொன்னார்கள்‌. அவர்கள்‌ அநேகமாக அவர்‌ 
செய்து கொண்டிருப்பதை விட்டுவிட்டு உடனே அவர்களிடத்தில்‌ வருவார்‌ 





28 


என்றும்‌ எதிர்பார்த்திருக்கக்‌ கூடும்‌, ஆனால்‌ அவர்‌ வரவில்லை. சில கிரேக்க 
கையெழுத்துப்‌ பிரதிகளில்‌ இந்த வசனம்‌ சேர்க்கப்படவில்லை (காண்க 
RSV). இந்த விடுபடுதல்‌ அந்தக்‌ கையெழுத்துப்‌ பிரதிகளில்‌ ஏற்பட்டதால்‌ 
வேதபாரகருடைய கண்களிலே அது [௮/&51, “பேசும்படி,” என்று வசனம்‌ 46ன்‌ 





கடைசியில்‌ வரும்‌ வார்த்தை விடுபட்டு, அதே வார்த்தை வந்துள்ள வசனம்‌ 
47ன்‌ கடைசியில்‌ வரும்‌ வார்த்தையை எடுத்துக்‌ கொண்டிருக்கலாம்‌.” 

வசனங்கள்‌ 48-50. கர்த்தர்‌ அவர்களுக்குப்‌ பிரதியுத்தரமாக கேட்டது, யார்‌ 
என்னுடைய தாய்‌, யார்‌ என்னுடைய சகோதரர்‌? என்றார்‌. இயேசுவிடமிருந்து 
வந்த இந்தப்‌ பிரதிபலிப்பு தமது தாய்க்கோ சகோதரர்களுக்கு அவர்களின்‌ 
வேண்டுகோளை அவமதித்தாகக்‌ காணவில்லை. இயேசு தமது தாயாருக்கு 
மிகுந்த பயத்துடன்‌ கூடிய மதிப்பை வைக்திருந்தார்‌ லூக்கா 2:51; 
யோவான்‌ 2:3-11; 19:25-27; காண்க மத்தேயு 15:3-6), மேலும்‌ அடிக்கடி 
அதை வெளிப்படுத்தவும்‌ செய்தார்‌. எப்படியிருப்பினும்‌, இந்த நிகழ்ச்சியில்‌, 
அவருடைய  தெய்வீகத்திற்கும்‌ மனுஷீகத்துக்கும்‌ இடையே ஒரு 
பெரிய மோதலை உண்டாக்கியது, ஆகிலும்‌ அவரது கடமை தெய்வீகக்‌ 
காரியத்திற்கே முதன்மைத்துவம்‌ கொடுக்கப்பட வேண்டியது என 
உடனடியாகக்‌ காட்டப்பட்டது. 

இயேசு தமது கையை சீஷார்களிடமாய்ச்‌ சுட்டிக்‌ காட்டி அவர்களே 
தமது உண்மையான குடும்பத்தார்‌ என்று அறிவித்தார்‌, பிறகு அவர்‌ 
பரலோகத்திலிருக்றெ, (அவருடைய) பிதாவின்‌ சித்தத்தின்படி செய்றெவனே 
(காண்க 7:21) அவருடைய குடும்பத்தாருக்குரிய உறவுமுறையை உடையவன்‌ 
என்றார்‌: என்‌ சகோதரனும்‌ என்‌ சகோதரியும்‌ என்‌ தாயுமாயிருக்கிறார்கள்‌ 
- “தகப்பன்‌” எனும்‌ பதம்‌ இந்த வரிசையில்‌ விடப்பட்டுள்ளது ஏனெனில்‌ 
அந்தப்பட்டம்‌ தேவனுக்கு மட்டுமே உரியது (23:9; எபேசியர்‌ 4:4-6). 
“சகோதரியும்‌” “தாயும்‌” என்று குறிப்பிடப்பட்டது, அவருடைய காலத்தில்‌ 
இருந்த மற்ற அநேகரைப்‌ போலில்லாமல்‌ ஸ்திரீகளையும்‌ தம்முடைய 
சீஷாகளாக அழைத்தார்‌ என்பதையும்‌ காட்டுகிறது. ஸ்திரீகள்‌ தங்களுடைய 
அஸ்திகளால்‌ அவருக்கு ஊழியம்‌ செய்தார்கள்‌ (லூக்கா 8:1-8), மற்றும்‌ அவர்‌, 
அவர்களுக்குப்‌ போதிக்கத்‌ தயங்கவில்லை லூக்கா 10:38-42; யோவான்‌ 4:7- 
30).° 

இந்த வசனங்களிலிருந்து இரண்டு முக்கிய உண்மைகளை நாம்‌ 
பெறலாம்‌. முதலாவதாக, தெய்வத்தின்‌ நியமமாக தாம்‌ செய்து கொண்டிருந்த 
ஊழியத்தை பூமிக்குரிய குடும்பத்தார்‌ திசைமாறிப்‌ போகச்‌ செய்துவிட 
அனுமதிக்கவில்லை (யோவான்‌ 2:4; 7:6ஐக்‌ காண்க). இரண்டாவதாக 
ஒருவருடைய மாம்ச ரீதியிலான சொந்தக்‌ குடும்பத்தைக்‌ காட்டிலும்‌ 
ஆவிக்குரிய பந்தமே நெருக்கமானது (காண்க 8:21, 22; 10:34-37). 








ஆஃ பாடங்கள்‌ 554, 


எல்லாவற்றிற்கும்‌ மேலான மிகப்பெரிய 
அடையாளம்‌ (12:39, 40) 
எல்லா அடையாளங்களிலும்‌ கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலே 


29 


மிகப்பெரிய அடையாளமாகும்‌, ஏனெனில்‌ அதுதான்‌ அவரை தேவனு 
டைய குமாரன்‌ என்று நிரூபித்தது. இயேசு “தேவனுடைய சுதனென்று 
மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய்‌ நிரூபிக்கப்பட்ட 
தேவகுமாரனுமாயிருக்கிறார்‌” (ரோமர்‌ 1:4). கிறிஸ்தவ விசுவாசம்‌ 
உயிர்த்தெழுதலின்‌ உண்மையில்தான்‌ தொங்கிக்‌ கொண்டுள்ளது; தேவனுடைய 
வலது பாரிசத்தில்‌ உயர்த்தப்பட்டுவீற்றிருக்கும்‌ உயிர்த்தெழுந்த இரட்சகரையே 
நாம்‌ சேவிக்கிறோம்‌! இயேசு கல்லறையை விட்டு எழுந்து வந்தார்‌ என்றெ 
உண்மை அவரது வருகையின்‌ போது நாமும்‌ சரீரத்திலே உயிர்த்தெழுவோம்‌ 
என்றெ உறுதியளிக்றெது (1 கொரிந்தியர்‌ 15:20-28, 50-58). 

டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 


யோனாவின்‌ வரலாற்றுத்‌ தத்துவத்துவம்‌ 
(12:40) 

கடந்த இரண்டு நூற்றாண்டுகளாக மார்க்க சுதந்திரவாதிகள்‌ யோனாவின்‌ 
அனுபவ வரலாற்றை குறைத்து மதிப்பிடுகின்றனர்‌. நடந்த கதையை 
அவர்கள்‌ ஒரு கட்டுக்கதையாகவோ, உவமை அடையாளமாகவோ, 
ஞானார்த்தமாகவோ காணுகின்றனர்‌. இருப்பினும்‌, இந்த அணுகுமுறைகள்‌, 
யோனாவின்‌ புத்தகத்தை சரியாக வாசிப்பதை பிரதிநிதிப்படுத்துவதில்லை. 
எல்லாவற்றிற்கும்‌ மேலாக, மத்தேயு 12:40ல்‌ இயேசு குறிப்பிடும்‌ வாக்கியத்தை 
கண்டு கொள்வதில்லை, யோனாவின்‌ வரலாற்று உண்மையை அவர்‌ 
தமது சொந்த உயிர்த்தெழுதலுக்குப்‌ பயன்படுத்தினார்‌. யோனா உண்மை 





யிலேயே கடல்‌ விலங்குகளால்‌ விழுங்கப்படவில்லையெனில்‌, அது கர்த்தரை 
பொய்யராகக்‌ காட்டுகிறது. மேலும்‌, அது அவருடைய உயிர்த்தெழுதலின்‌ 
நம்பகத்‌ தன்மையை பெலவீனப்படுத்திவிடும்‌. உயிர்த்தெழுதல்‌ இல்‌ 
லையெனில்‌, கிறிஸ்தவனுக்கு நிற்பதற்கான கால்‌ இல்லாதது போன்றது. பவுல்‌, 
“கிறிஸ்து எழுந்திராவிட்டால்‌, உங்கள்‌ விசுவாசம்‌ வீணாயிருக்கும்‌; நீங்கள்‌ 
இன்னும்‌ உங்கள்‌ பாவங்களில்‌ இருப்பீர்கள்‌” என்று எழுதினார்‌ (1 கொரிந்தியர்‌ 
15:17). 





டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 


சாத்தான்‌ வீடு திரும்ப விரும்புகிறான்‌ 
(12:43-45) 

இயேசுவின்‌ நாட்களில்‌ ஜனங்கள்‌ பிசாசுகளைக்‌ குறித்து நன்றாகவே 
அறிந்திருந்தனர்‌. 12:43-45ல்‌ அவர்‌ ஒரு உவமையைச்‌ சொல்லியிருந்தார்‌, அதில்‌ 
வெறுமையான வாழ்வில்‌ வெறுமையான வீடு ஒப்பிட்டுப்‌ பேசப்படுகிறது. 
சாத்தான்‌ அந்த சூழ்நிலைகளின்‌ கீழ்‌ பணிபுரிய விரும்புகிறேன்‌. அவன்‌ 
வேதாமக வரலாற்றில்‌ ஒரு வஞ்சிக்றெவனாக, “மிகவும்‌ நய வஞ்சகனாக, 
எல்லா மிருகங்களிலும்‌ மிகவும்‌ மோசமாக [தந்திரமுள்ளவனாக; ASV] 
நுழைறொன்‌” (ஆதியாகமம்‌ 3:1). அவனுடைய மிகப்பெரிய வஞ்சகம்‌ 
தன்னை வெளிப்படுத்திக்‌ கொள்ளாமலும்‌ வினயமாகக்‌ தன்னைக்‌ 
கவனிக்காமலுமிருக்கும்‌ வகையில்‌ மனிதர்களின்‌ காரியங்களையெல்லாம்‌ 
இவ்வளவு காலமாக பாதிக்கக்‌ கூடியவனாக இறமையாய்‌ செயல்பட்டுள்ளான்‌. 


30 


இந்த உவமையில்‌ இயேசு ஒரு சுருக்கமான விளக்கவுரையை சாத்தானின்‌ 
குணாதிசயத்தைக்‌ குறித்து விளக்கம்‌ கொடுத்தார்‌. சாத்தான்‌ உண்மையில்‌ 
இருப்பவன்‌ மட்டுமல்ல, பிடிவாதமாய்‌ இருப்பவனும்‌ கூட. அவன்‌ வீடுதிரும்ப 
விரும்புகிறான்‌; அவன்‌ ஒரு (மனிதனின்‌ வாழ்வை) வெறுமையான வீட்டை 
பிடித்து உட்கார்ந்து கொள்ள விரும்புகிறான்‌. 


தீமையை நன்மையால்‌ மாற்றுதல்‌ 
(12:43-45) 

யாக்கோபு, “சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள்‌ அவன்‌ உங்களைவிட்டு 
ஓடிப்போவான்‌,” என்று எழுதினார்‌ (யாக்கோபு 4:7). தற்காலிகமாக அவன்‌ 
ஒருவரை விட்டு விலகி ஓடிப்‌ போகலாம்‌, ஆனாலும்‌ அவர்‌ எங்கே இருக்கிறார்‌ 
என்று அவன்‌ மறந்துவிடமாட்டான்‌! தன்னை ஒரு காலத்தில்‌ இயேசுவின்‌ 
நிமித்தம்‌ மறுதலித்ததினாலேயே ஒரு மனிதனை சோதிப்பதிலிருந்து பின்‌ 
வாங்க மாட்டான்‌. நன்மை சாதகமான காரியங்களை நடப்பிக்க ஏதுவான 
இடத்தை இமையை விலக்குவதன்‌ மூலமே சுத்தப்படுத்த முடியும்‌. உவமையில்‌ 
குறிப்பிடப்படுகிற பிசாசு திரும்பி வந்து தான்‌ முன்‌ குடியிருந்த வீட்டை 
பார்த்தபோது அது வெறுமையாயிருக்கக்‌ கண்டு, மேலும்‌ ஏழு பிசாசுகளைக்‌ 
கூட்டிக்கொண்டு வந்து அதிலே குடியேறினான்‌. 

எதுவும்‌ அதிக நாட்கள்‌ வெறுமையாக இருக்க இயலாது. தீமை 
அகற்றப்படுமானால்‌ உடனடியாக அது சாத்தியமான நன்மையால்‌ நிரப்பப்பட 
வேண்டும்‌. தேவ காரியத்தில்‌ செயலூக்கத்துடன்‌ ஒருவர்‌ ஒப்புக்‌ கொடுத்தலில்‌ 
ஈடுபடும்போது தனது நோக்கமாயெ தீமையை அப்புறப்படுத்த ஏதுவாகும்‌. 








“பிசாசுகளை” துரத்துவது எப்படி 
(12:43-45) 

இன்று பிசாசுகள்‌ ஜனங்களின்‌ சரீரங்களில்‌ குடியிருப்பதில்லை, 
ஆனால்‌ சாத்தான்‌ இன்னமும்‌ தனது வல்லமையையும்‌ அதிகாரத்தையும்‌ 
பயன்படுத்தி நமக்கு எதிராக தனது செல்வாக்கை செயல்படுத்துகிறான்‌. 
அவனது செயல்கள்‌ அநேக வசனப்பகுதிகளில்‌ பிரதிபலிக்கிறது லூக்கா 
8:12; 2 கொரிந்தியர்‌ 2:11; எபேசியர்‌ 6:11-16; 1 தெசலோனிக்கேயர்‌ 2:18; 
1 தீமோத்தேயு 3:6, 7; 2 தீமோத்தேயு 2:26). சாத்தான்‌ எதிர்க்கப்பட வேண்டும்‌ 
(யாக்கோபு 4:7; காண்க மத்தேயு 16:21-23; லூக்கா 22:31, 32; எபேசியர்‌ 4:27; 
1 பேதுரு 5:8). 

இநத சரசர” யார்‌? (1) மோசம்‌ போக்குபவர்கள்‌ பிசாசுகள்‌, 
(2) உற்சாகத்தை இழக்கச்‌ செய்யும்‌ பிசாசு, (3) உணர்வடைய விடாத பிசாசு, 
(4) தாமதப்பட வைக்கும்‌ பிசாசு. 

நாம்‌ எப்ப்டி அவைகளைக்‌ இரத்தம்‌ கூடும்‌”? (1) கர்த்தரிடமாய்‌ 
நெருங்கியிருப்பதன்‌ மூலம்‌, (2) தேவனுக்காக மும்முரமாய்‌ செயலாற்றுவதன்‌ 
மூலம்‌, (3) மற்றும்‌ ஆவியின்‌ பட்டமாகிய, தேவனுடைய வார்த்தையை 
வல்லமையாய்க்‌ கையாளுவதன்‌ மூலமே. 

நமது வாழ்வில்‌ நாம்‌ செய்யக்கூடிய மிக மோசமான தவறு என்னவெனில்‌ 
நமது வாழ்வை கொஞ்சம்‌ கொஞ்சமாக (படிப்படியாக) ஆக்கிரமிக்கும்‌ 


31 


தீமையைக்‌ குறித்து எதுவும்‌ செய்யாமலிருப்பது. சாத்தான்‌ வெற்றியடைய 
அவனுடைய தேவையெல்லாம்‌ நல்ல மனிதர்கள்‌ ஒன்றும்‌ செய்யாமல்‌ அவனை 
எதிர்த்து செயல்படாமல்‌ இருக்கச்‌ செய்வதுதான்‌. நாம்‌ தேவனிடத்திற்கு 
ஓடுவோமானால்‌, சாத்தான்‌ நம்மை விட்டு ஓடிப்போவான்‌. 


மரியாளைத்‌ தொழுதல்‌ (12:46-50) 
சில மதக்‌ கூட்டங்களால்‌ மரியாள்‌ மேல்‌ குவிக்கப்படும்‌ மரியாதை 
வணக்கமானது அவசியமில்லாததும்‌ தேவ தூஷணமானதுமாய்‌ இருக்கிறது. 
கன்னிகை எனும்‌ கருத்து, மரியாள்‌ “தேவனுக்குத்‌ தாயாக இருப்பதால்‌,” 
“அவளே தெய்வமாகவும்‌ அற்புதப்‌ பிறப்பால்‌ உலகத்தில்‌ பிரவேசித்தார்‌” என்று 
அதிகார அடிப்படை இல்லாமல்‌ போதிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட கள்ள 





உபதேச நம்பிக்கையின்‌ அடிப்படையில்‌, மரியாளுக்கு இயற்கைக்கு மேற்பட்ட 
வல்லமை இருப்பதாகக்‌ கருதி ஜனங்கள்‌ தொழுது கொள்ள வருகிறார்கள்‌. 
இந்த தேவையற்ற தலையீடு இயேசு கிறிஸ்துவின்‌ 12:46-50ல்‌ குறிப்பிடப்படும்‌ 
ஊழியம்‌ மரியாள்‌ வேறு யாரைக்‌ காட்டிலும்‌ உயர்ந்தவளல்ல என்பதைச்‌ 
சுட்டிக்காட்டுவதாயிருக்கிறது. 


தேவனுடைய குடும்பம்‌ (12:46-50) 

தேவனுடைய குடும்பத்தில்‌ ஒரு அங்கமாயிருப்பது மிகப்பெரிய 
ஆசீர்வாதம்‌. தேவன்‌ நமக்கு தகப்பனாகவும்‌ இயேசு கிறிஸ்து நமது 
மூத்த சகோதரருமாயிருக்றொர்‌ (ரோமர்‌ 8:14-16; எபிரெயர்‌ 2:10-18). 
நமக்கு ஊக்கமளித்து, ஆதரவு காட்டி போதிக்கிற சகோதர சகோதரிகள்‌ 
இருக்கின்றனர்‌. நாம்‌ நமது வெற்றிகளையும்‌ தோல்விகளையும்‌ பகிர்ந்து 
கொள்ளவும்‌, ஒன்றாகச்‌ சேர்ந்து சந்தோஷப்படவும்‌ அழவும்‌ கூடும்‌ (ரோமர்‌ 
12:15). கடினமான நேரங்களில்‌ ஒருவருக்கொருவர்‌ ஆதரவாயிருக்கக்‌ 
கூடும்‌, அது அஆவிக்குரியதாயிருந்தாலும்‌ மாம்சப்பிரகாரமாயிருந்தாலும்‌ 
அப்படிச்‌ செய்யலாம்‌ (கலாத்தியர்‌ 6:1, 2, 10). தேவனுடைய குடும்பம்‌ 
ஒவ்வொரு அங்கத்தினருக்கும்‌ அர்த்தத்தைக்‌ கொடுக்கக்‌ கூடியது, சரீரப்‌ 
பிரகாரமான குடும்பம்‌ இல்லாதோருக்கும்‌ விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளாத 

குடும்பத்தையுடையோருக்கும்‌ அதுவே புகலிடம்‌. 
டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 





குறிப்புகள்‌ 

Jack P. Lewis, The Gospel According to Maithew, Part 1, The Living Word 
Commentary (Austin, Tex.: Sweet Publishing Co., 1976), 178. 2Talmud Pesahim 4a; Nazir 5b. 
Lewis, 179. ‘காண்க Tobit 8:3; Baruch 4:35. Bruce M. Metzger, A Textual Commentary on the 
Greek New Testament, 2d ed. (Stuttgart: German Bible Society, 1994), 26-27. “எதிரிடையாக, 
ரபீமார்கள்‌ மனுஷர்களை எச்சரித்து, “ஸ்திரீகளிடம்‌ அதிகமாகப்பேசாதே” என்றனர்‌, 
மேலும்‌ சொல்லும்‌ போது, “ஒரு ஆண்‌ ஸ்திரீகளிடத்தில்‌ பேசும்‌ வரை (1) அது 
அவனுக்கே உபத்திரவமாக மாறுறெது, (2) நேரத்தை வீணடிக்றெது. அந்த நேரத்தில்‌ 
தோராவை (முதல்‌ ஐந்து புத்தகங்களை) வாசிக்கலாம்‌, மற்றும்‌ (3) முடிவில்‌ நரகத்தின்‌ 
சுதந்திரவாளியாக்குகிறது” (Mishnah Aboth 1.5). 


32 


30 
உவமை என்றால்‌ என்ன? 


(அதிகாரம்‌ 13) 


அதிகாரம்‌ 13ல்‌, மத்தேயு மறுபடியும்‌ ஒருமுறை மாற்றுப்பாடத்துக்குக்‌ 
கடந்து போடுறார்‌, இப்பொழுது பரிசேயர்களுடன்‌ இயேசுவுக்கு 
இருந்த முரண்பாட்டைக்‌ தாண்டி மீண்டும்‌ அவருடைய உபகதேசத்தைத்‌ 
தொடர்வதாகக்‌ காட்டுகிறார்‌. இந்த முறை, எப்படியிருப்பினும்‌, இயேசுவின்‌ 
உவமைகளில்‌ கவனம்‌ செலுத்தி எழுதுகிறார்‌ மத்தேயு. 

உவமை என்றால்‌ என்ன? 781:ஈம௦/2 என்னும்‌ வார்த்தை “ஒன்றின்‌ பக்கத்தை 
எடுத்துக்‌ காட்டுவது” என்ற பொருளைக்‌ கொடுக்கும்‌ ஒரு தொகுப்பு வார்த்தை 
இது. எளிமையாகச்‌ சொல்ல வேண்டுமானால்‌, அறியப்படாத ஒன்றை அறிந்த 
உண்மையைக்‌ கொண்டு விளக்கமளிப்பதுதான்‌ உவமை. இந்த விஷயத்தில்‌ 
ஆவிக்குரிய சத்தியங்கள்‌ ஆழ்ந்து ஆராயப்படுகிறது. நன்கு அறியப்பட்ட ஒரு 
விளக்கத்தைப்‌ பயன்படுத்த வேண்டுமானால்‌, “பரலோகத்துக்குரிய அர்த்தத்தை 
பூமிக்குரிய கதையால்‌ விளக்குவது” என்று நாம்‌ சொல்லலாம்‌. 

உவமையில்‌ இயேசு மட்டுமே போதித்த முதல்‌ நபர்‌ அல்ல. யூத மதப்‌ 
போதகத்தின்‌ பொதுவாக இந்த முறைதான்‌ கையாளப்பட்ட ஒரு அமைப்பு, 
பழைய ஏற்பாட்டின்‌ காலத்தில்‌' அடிக்கடிப்‌ பயன்படுத்தப்பட்டது! 
“உவமைக்கு” பழைய ஏற்பாட்டு எபிரெய வார்த்தை ம/7ஸால்‌, இவ்வார்த்தை 
“ஏற்றுகொள்ளப்பட்ட பொது உண்மை, நீதிமொழி (பழமொழி), சொல்‌ 
வழக்கு, ஒப்பீடு, ஞானார்த்தம்‌, புனைக்கதை, விடுகதை என்றெல்லாம்‌ 
பொருள்படும்‌.” அதேபோல உவமையை “பழமொழியாக லூக்கா 4:23), 
விடுகதையாக (மாற்கு 13:23), ஓப்பீடாக (மத்தேயு 13:33), வித்தியாசங்களை 
சுட்டிக்காட்டல்‌ லூக்கா 18:1-8), மற்றும்‌ எளிமையான கதைகள்‌ லூக்கா 
13:6-9) மற்றும்‌ சிக்கல்‌ மிகுந்த கதைகள்‌ (மத்தேயு 22:1-14)” ஆகியவற்றை 
பயன்படுத்துவது.” பிற யூத இலக்கியங்களிலும்‌ உவமைகளுக்கான குறிப்புகள்‌ 
காணப்படுகிறது, கிறிஸ்துவுக்கு முன்பும்‌ பின்பும்‌ எழுதப்பட்டவைகள்‌ 
அவைகள்‌.” இந்த முறையில்‌ போதிப்பதில்‌ இயேசு நிறைவு பெற்றிருந்தார்‌, 
அதன்‌ பயன்பாட்டில்‌ எஜமானனாகவும்‌ இருந்தார்‌. 





உவமை எனும்‌ பதம்‌ முதலாவதாக 13:3ல்‌ பயன்படுத்தப்பட்டது, 
அந்த அதிகாரத்தில்‌ பன்னிரெண்டு முறை காணப்படுகிறது. இயேசு 
“அநேகக்‌ காரியங்களை ... உவமையாகப்‌ பேசினார்‌” என்று மத்தேயு 
எழுதினார்‌. பின்னதாகச்‌ சொன்னார்‌, “இவைகளையெல்லாம்‌ இயேசு 
ஜனங்களோடே உவமைகளாகப்‌ பேசினார்‌; உவமைகளினாலேயன்றி, 





அவர்களோடே பேசவில்லை” (13:34). மற்ற சம்பவங்களிலே அவர்‌ உவமை 
களின்றி பேசினார்‌; ஆகிலும்‌ இந்த சம்பவத்தில்‌, அவர்‌ உவமைகளோடே 
மட்டுமே பேசினார்‌. இயேசு இப்படி போதிக்க தெரிவு செய்ய இரண்டு 


33 


காரணங்கள்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக ஜனத்தார்‌ ஆவிக்குரிய 
சத்தியங்களை அறிந்து கொள்ளக்‌ கூடாமல்‌ இருந்தார்கள்‌ (13:10-17). இயேசு 
இந்த சத்தியங்களை தம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார்‌; ஆனால்‌ 
அவர்‌ உவமைகளை பயன்படுத்தியதால்‌, பெருங்கூட்டத்தின்‌ இருதயக்‌ 
கடினத்தினிமித்தம்‌ அவர்களிடம்‌ பேசாமல்‌ இருந்தார்‌. இரண்டாவது காரணம்‌ 
மேசியா அப்படிப்பட்டக்கதைகளைப்‌ பயன்படுத்தி போதிப்பார்‌ என்று 
சொல்லப்பட்டிருந்த தர்க்ககரிசனங்களை நிறைவேற்றினார்‌ (13:34, 35; சங்கதம்‌ 
78:2). 

“கேளுங்கள்‌” என்ற வார்த்தை அமைப்பு பதினைந்து முறை அதிகாரம்‌ 
13ல்‌ (84௦/0) பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஜாக்கிரதையாய்‌ கவனித்துக்‌ கேட்டல்‌ 
மூலமே புரிந்து கொள்ளக்‌ கூடும்‌ என்ற முக்கியத்துவத்தை வலியுறுத்தும்படி - 
இயேசு அநேக வித்தியாசப்பட்ட அறிவுரையையும்‌ - ஆசீர்வாதங்களையும்‌ 
கூட அளித்தார்‌ (13:9, 16, 18, 43). 

இந்த அதிகாரத்தில்‌ இடையுறவு உவமையும்‌ ஏழு அல்லது எட்டு 
இடங்களில்‌ காணப்படுகிறது,” ஆனால்‌ ஒப்பீடுகள்‌ சாதாரணமானவையல்ல. 
இயேசு தமது க்ஷர்களிடம்‌ “பரலோக இராஜ்யத்தின்‌ இரகசியங்களை அறிந்து 
கொள்ளும்படி” உவமைகள்‌ அவர்களுக்குக்‌ கொடுக்கப்பட்டிருப்பதாகச்‌ 
சொன்னார்‌ (18:11). நமக்கு, பரலோக இராஜயத்தின்‌ துவக்கத்தை அவை 
வெளிப்படுத்துகன்றன, அதின்‌ தன்மை, அதின்‌ வளர்ச்சி, மற்றும்‌ பரவுதல்‌, 
அதின்‌ மதிப்பு, மற்றும்‌ அதின்‌ நோக்கம்‌ ஆகெவையும்‌ வெளிப்படுகிறது. 
மேலும்‌ கிறிஸ்துவையும்‌ அவருடைய இராஜ்யத்தையும்‌ புறந்தள்ளுபவர்களுக்கு 
எதிராக இறுதியாகக்‌ கடைக்கப்போகும்‌ நியாயத்தீர்ப்பையும்‌ கூட அவை 
அறிவிக்கின்றன. 

அதிகாரம்‌ 13ல்‌ சொல்லப்படும்‌ உவமைகளைக்‌ தொடர்ந்து இயேசு யூதமதத்‌ 
தலைவர்களை எதிர்‌ கொள்ளும்‌ சம்பவம்‌ வருகிறது. இந்த உவமைகள்‌ பரலோக 
இராஜ்யத்தைப்‌ பற்றிய அவருடைய போகுனையையும்‌ அவரைப்‌ பின்பற்றத்‌ 
தேவையான கட்டளைகளையும்‌ விளக்கப்படுத்துகின்ற வார்த்தைப்பட வரை 
படங்களாகும்‌. இந்தக்‌ கதைகள்‌ இயேசுவுக்கு செவிகொடுத்து வந்த மக்களுக்கு 
ஒரு அறைகூவல்‌ விடுத்து அவர்களுடைய ஆதரவு யாருக்கு என முடிவு செய்யும்‌ 
படி செய்யப்பட்டது: அவருக்கா அல்லது பரிசேயர்களுக்கா? அவர்கள்‌ நல்ல 
நிலங்களா அல்லது கற்பாறையான நிலமா? அவர்கள்‌ விளைந்த கோதுமை 
கதிர்களா அல்லது களைகளா? தேவனுடைய இராஜ்யத்தை பொக்கிஷமாக 
மஇப்பார்களா? 








உவமைகளையும்‌ அவைகளின்‌ முக்கியமான குறிப்புக்களையும்‌, பின்‌ வரும்‌ 
சாராம்ஸங்களாகக்‌ காணலாம்‌: 


1. விதைப்பவன்‌: தேவனுடைய வசனம்‌ ஒரு விதையைப்‌ போல்‌ 
ஜனங்களுக்குள்ளாக விகைக்கப்படுகிறது. அவர்கள்‌ வித்தியாசப்பட்ட 
நிலைகளில்‌ அவைகளை ஏற்றுக்கொள்ளுகின்றனர்‌. 

2. தளைகள்‌: நன்மையும்‌ தமையும்‌ கடைசி நியாயத்தீர்ப்பு நாள்‌ வரை 
போராடிக்‌ கொண்டிருக்கும்‌. 

3. கடுகு விதை: தேவனுடைய இராஜ்யம்‌ சிறிய அளவில்‌ துவக்கம்‌ 
பெற்று மிகப்பெரிய அளவில்‌ வளர்ச்சியைக்‌ காணும்‌. 


34 


. துன்ப. தேவனுடைய இராஜ்யம்‌ சமுதாயத்தினூடே வளர்ந்து 


பெருகும்‌, நிலையான அமைப்பைப்‌ பெறும்‌. 


. மறைக்கப்பட்ட. (பீதைக்கப்பட்ட)்‌ பொக்கறெம்‌: இராஜ்யமும்‌ 


அதின்‌ சத்தியமும்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்த மதிப்புள்ளவை, அதின்‌ 
புதைக்கப்பட்ட மங்கலான தோற்றத்திலும்‌ கூட மதிப்புள்ளகே. 


. விலைமதிப்ப்னள்ன முத்து: இராஜ்யத்தையும்‌ அதின்‌ சத்தியத்தையும்‌ 





தளரா உழைப்புடன்‌ தேடுமளவுக்கு தகுதியுள்ளவை. 


்‌. வலை இறுதி நியாயத்தீர்ப்பின்‌ போது தேவனுடைய இராஜ்யத்தில்‌ 


உண்மையான அங்கம்‌ வகத்திருப்போரை வெளிப்படுத்தும்‌. 


. டெ மான்‌ இயேசுவின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டு மனதில்‌ 


இருத்திக்‌ கொண்டு ஆவிக்குரிய முறையில்‌ ஐசுவரியவனாகிறவன்‌.* 


இந்த அதிகாரம்‌ மிகவும்‌ கவனமாக அமைவு பெற்றுள்ளது, முகவுரை 
உவமையும்‌ முடிவுரை உவமையும்‌ இடம்‌ பெற்றுள்ளன. இயேசுவின்‌ உவமை 
களின்‌ நோக்கத்தை இரண்டுமுறை சொல்லப்படுகிறது, இரண்டு உவமை 
களுக்கு விளக்கம்‌ அளிக்கப்படுகிறது. இந்த அதிகாரத்தின்‌ மற்ற உவமைகள்‌ 
மூன்று மூன்றுகளாக இரண்டுமுறை காணுறெது. அதிகாரத்தின்‌ பொருள்‌ 
அடக்கம்‌ பின்வரும்‌ புறக்குறிப்புகளைக்‌ கொண்டது:” 


1. 
II. 


11]. 


IV. 








ஒரு முகவுரை உவமை: விதைக்கிறவன்‌ (13:1-9) 
ஒரு இடைச்‌ செய்தி (13:10-23) 
A. உவமைகளின்‌ நோக்கம்‌ (13:10-17) 
B. விதைக்கிறவனைப்‌ பற்றிய உவமையின்‌ விளக்கம்‌ (13:18-23) 
மூன்று உவமைகள்‌ (13:24-33) 
A. களைகளைப்‌ பற்றிய உவமை (13:24-30) 
B. கடுகு விதை (13:31, 32) 
C. புளிப்பு (13:33) 
ஒரு இடைச்‌ செய்தி (13:34-43) 
A. உவமைகளின்‌ நோக்கம்‌ (13:34, 35) 
B. களைகளைப்‌ பற்றிய உவமையின்‌ விளக்கம்‌ (13:36-43) 


V. மூன்று உவமைகள்‌ (13:44-50) 
A. புதைக்கப்பட்ட பொக்கிஷம்‌ (13:44) 
B. விலையுயர்ந்த முத்து (13:45, 46) 
C. வலை (13:47-50) 
VL முடிவுரை உவமை: வீட்டெஜமானன்‌ (13:51, 52) 
குறிப்புகள்‌ 


காண்க நியாயாதிபதிகள்‌ 9:7-20; 2 சாமுவேல்‌ 12:1-14; 2 இராஜாக்கள்‌ 14:8-14; 
ஏசாயா 5:1-7; 27:2-6; எரேமியா 13:1-11; எசேக்கியேல்‌ 15:1-8; 17:1-10; 19:1-14; 23:1- 
49; இந்த உதாரணங்களில்‌ சில நுணுக்கமாக ஞானார்த்தம்‌ என்றோ, உவமையென்றோ, 
அல்லது புலம்பல்‌ என்றோ அழைக்கப்படலாம்‌. “David Hill, The Gospel of Matthew, The 
New Century Bible Commentary (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 


35 


1972), 224. 36196 R. Snodgrass, “Parable,” in Dictionary of Jesus and the Gospels, ed. Joel B. 
Green and Scot McKnight (Downers Grove, 111.: InterVarsity Press, 1992), 593. * காண்க Sirach 
39:2; 47:17; I Enoch 1.2, 3; மற்றும்‌ Mishnah Sotah 9:15 ஆகியவற்றை காண்க. “ஏழு என்று 
சொல்லுவோர்‌ 13:52ஐ உவமையாகச்‌ சேர்க்காமல்‌ சொல்லுகிறார்கள்‌, எட்டு என்று 
குறிப்பிடுவோர்‌ அதையும்‌ உவமையாகச்‌ சொல்லுகின்றனர்‌. £விளக்கவுரையிலிருந்து 
பெறப்பட்ட 11. Leo Boles, 4 Commentary on the Gospel According to Matthew (Nashville: 
Gospel Advocate Co., 1936), 305. “விளக்கவுரையிலிருந்து பெறப்பட்ட R. 7. France, The 
Gospel According to Matthew, The Tyndale New Testament Commentaries (Grand Rapids, 
Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1985), 216. 


36 


31 
இராகீயத்தீன்‌ விதையை 
விதைத்தல்‌ 


[15:1-25] 


விதைக்றெவனைப்‌ பற்றிய இந்த உவமை இயேசுவின்‌ ஊழியத்தின்‌ ஒரு 
திருப்பு முனையாக தெளிவாக குறிப்பிடப்பட்டது. 


உவமை - அதன்‌ பொருளடக்கம்‌ (13:1-9) 


ட இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டுப்‌ போய்‌, 
கடலோரத்திலே உட்கார்ந்தார்‌. 

“திரளான ஜனங்கள்‌ அவரிடத்தில்‌ கூடிவந்தபடியால்‌, அவர்‌ படவில்‌ ஏறி 
உட்கார்ந்தார்‌; ஜனங்களெல்லாரும்‌ கரையிலே நின்றார்கள்‌. 

அவர்‌ அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்குச்‌ சொன்னார்‌; 
கேளுங்கள்‌, விதைக்கிறவன்‌ ஒருவன்‌ விதைக்கப்‌ புறப்பட்டான்‌. 

“அவன்‌ விதைக்கையில்‌, சில விதைகள்‌ வழியருகே விழுந்தது; பறவைகள்‌ 
வந்து அதைப்‌ பட்சித்துப்‌ போட்டது. 

தில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில்‌ விழுந்தது; மண்‌ 
ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய்‌ முளைத்தது. 

வெயில்‌ ஏறினபோதோ, தீய்ந்து போய்‌, வேரில்லாமையால்‌ உலர்ந்து 
போயிற்று. 

சில விதை முள்ளுள்ள இடங்களில்‌ விழுந்தது; முள்‌ வளர்ந்து அதை 
நெருக்கிப்‌ போட்டது. 

தில விதையோ நல்ல நிலத்தில்‌ விழுந்து சிலது நூறாகவும்‌, சிலது 
அறுபதாகவும்‌, சிலது முப்பதாகவும்‌ பலன்‌ தந்தது. 

”கேட்கிறதற்கு காதுள்ளவன்‌ கேட்கக்‌ கடவன்‌ என்றார்‌. 


வசனங்கள்‌ 1, 2. இந்த திறப்பு வசனங்கள்‌ இந்த அதிகாரத்தில்‌ பின்வரும்‌ 
அநேக உவமைகளுக்கு ஒரு அமைப்பாக வழிகோலுகிறது. இயேசு கப்பர்‌ 
நகூமிலிருந்த வீட்டிலிருந்து, அவர்‌ “ஜனங்களோடே பேசிக்‌ கொண்டிருந்த 
வீட்டிலிருந்து” (12:46), கடலோரத்திற்குப்‌ போனார்‌. கப்பர்நகூம்‌ கலிலேயாக்‌ 
கடலின்‌ கரையில்‌ சரியாக அமைந்திருந்தது. அங்கே போய்‌ அவர்‌ நின்றதற்குக்‌ 
காரணம்‌ இன்னும்‌ அதிகமான ஜனங்களிடத்தில்‌ ஒரே நேரத்தில்‌ பேசமுடியுமே 
என்பதற்காகத்தான்‌. அவர்‌ கடற்கரைக்குப்‌ போனபோது, திரளான ஜனங்கள்‌ 
அவரிடத்தில்‌ கூடிவந்தார்கள்‌. அந்தப்‌ பகுதியில்‌ அநேக பட்டணங்களிலும்‌ 
கிராமங்களிலும்‌ இயேசு பிரசங்கித்திருக்றொர்‌ லூக்கா 8:1). இந்த நேரத்தில்‌, 


37 


“சகல பட்டணங்களிலுமிருந்து திரளான ஜனங்கள்‌ அவரிடத்தில்‌ வந்து 
கூடினார்கள்‌” என்று லூக்கா சொல்லுகிறார்‌ (லூக்கா 8:4; NKJV). 

ஜன நெருக்கடி அதிகமாக இருந்தபடியால்‌ இயேசு ஒரு சிறிய 
படவிலே ஏறினார்‌. அவர்‌ கரையிலிருந்து கொஞ்சம்‌ உள்ளே தள்ளிப்போன 
போது, அந்த அமைப்பு ஒரு இயற்கையாய்‌ அமைந்த ஒரு அரங்கம்போல்‌ 
காட்சியளித்தது, ஜனங்கள்‌ யாவரும்‌ கடற்கரையில்‌ நின்று சுலபமாக அவர்‌ 
சொல்லுவதைக்‌ கேட்க வசதியாக இருந்தது. பிரசங்கிக்கப்‌ பட்ட அந்த 
இடம்‌ பாரம்பரியத்தின்படி “உவமைகளின்‌ சிறு வளைகுடா” எனப்பட்டது. 
அந்த வளைகுடாவின்‌ மையப்பகுதியிலிருந்து யாராவது பேசினால்‌ 
ஆயிரக்கணக்கானோர்‌ கேட்க முடியும்‌. இயேசு இருந்துகொண்டு பேசின 
படகே ஒரு பிரசங்க மேடையாக அமைந்திருந்தது. யூத ரபீகளின்‌ வழக்கப்படி 
அவர்‌ அமர்ந்து போதித்தார்‌ (5:1; 15:29; 24:3; 26:55). 

வசனம்‌ 3. இயேசு பேசத்துவங்கி அநேக காரியங்களை உவமை 
யாக அவர்களோடே பேசினார்‌. இயேசு இந்த பிரசங்க முறையை 
இதற்கு முன்பு பல நிகழ்ச்சிகளில்‌ பயன்படுத்தியிருக்றொர்‌, இருந்தபோது 
லும்‌ மத்தேயு முதல்‌ முறையாக இப்பொழுதுதான்‌ அடையாளப்‌ படுத்தி 
“உவமை” எனும்‌ பதத்தில்‌ குறிப்பிடுகிறார்‌. “இராஜ்யத்தின்‌ உவமையில்‌” 
இயேசு பிரசங்கித்த முதல்‌ உவமை விதைக்கிறவனைப்‌ பற்றியது. இது 
மூன்று சுவிசேஷ சாராம்ஸ கருத்துக்களிலும்‌ காணப்படுகிறது (மத்தேயு 13; 
மாற்கு 4; லூக்கா 8). உவமைகளைச்‌ சொல்லும்போது, தம்மைக்‌ கவனித்துக்‌ 
கொண்டி ருந்தவர்களுக்கு பரிச்சயமான ஒரு காட்சியையே, குறிப்பாக விவசாய 





மற்றும்‌ அதைக்‌ கண்காணிக்கிற உருவகத்தையே பயன்படுத்தினார்‌. 

“விதைக்கிறவன்‌” ஒருவன்‌ விதைக்கப்‌ புறப்பட்டான்‌. அவன்‌ ஒரு 
நகரத்திலிருந்தோ அல்லது ஒரு கிராமத்திலிருந்தோ அவன்‌ வாழ்ந்து 
கொண்டிருந்த இடத்திலிருந்து புறப்பட்டு சூழ்ந்திருந்த நிலத்திலே விதையை 
விதைக்கப்‌ போனான்‌. விவசாயிகள்‌ பெரும்பாலும்‌ அதிகாலையில்‌ புறப்பட்டுப்‌ 
போய்‌, நாள்‌ முழுவதும்‌ வேலை செய்து, தங்களுடைய வீட்டிலே போய்‌ 
பாதுகாப்பாக இருக்க பட்டண மதில்‌ சுவர்களுக்குள்‌ போய்ச்சேர மாலையில்‌ 
திரும்பி வருவார்கள்‌ (நியாயாதிபதிகள்‌ 19:16-21: ரூத்‌ 2:2, 17, 18). கோதுமை 
வழக்கமாக நவம்பர்‌/டிசம்பர்‌ மாதங்களில்‌ விதைத்து ஏப்ரல்‌/மே மாதங்களில்‌ 
அறுவடை செய்வது வழக்கம்‌. 

விவசாயிகள்‌ அவர்களுடைய விதையை நாலாபக்கமும்‌ “தூவி வீசுகிற” 
முறையில்‌ விதைப்பார்கள்‌. விதைக்கிற போது அவர்கள்‌ கைநிறைய விதைகளை 
அள்ளி அடுத்த கையின்‌ தோள்‌ பக்கமாய்‌ ஆகாயத்தில்‌ வீசி தூவிக்கொண்டே 
நிலத்தின்‌ குறுக்கும்‌ நெடுக்குமாக நாலாபக்கமும்‌ செல்வார்கள்‌. அப்படிப்பட்ட 
முறையில்‌ விதைக்கிற போது, விதைகள்‌ எங்கே விழும்‌ என்று அவர்களால்‌ 
கண்டுபிடிக்க முடியாது. விவசாயிக்கு போதிய அறுவடையைக்‌ கொடுக்கிற 
அளவுக்கு நல்ல நிலத்தில்‌ விதை விழுந்திருக்கும்‌ எனத்‌ தெரியும்‌. நல்ல சூழலிலே, 
அது வளர்ந்து அவனுக்கு நல்லகொரு அறுவடையைக்‌ கொடுக்குமென 
அவனுக்குத்‌ தெரியும்‌. இந்த உவமையில்‌ விகைக்கிறவனும்‌ விதையும்தான்‌ 
ஒத்திசையுள்ளவை, நிலம்‌ வித்தியாசப்பட்ட பிரதிபலிப்பைக்‌ கொண்டவை. 

வசனம்‌ 4. இயேசு முதலாவதாக வழியருகே விழுந்த விதைகளைக்‌ 





குறிப்பிட்டார்‌. கிரேக்க வார்த்தையான “வழி” (௩௦௭௦5) பொதுவான பொருளில்‌ 


38 


“பாதை” என்ற பதத்தைக்‌ குறிக்கும்‌. அது “நெடுஞ்சாலையைக்‌, ” குறிப்பிடலாம்‌, 
“வழியைக்‌,” குறிப்பிடலாம்‌, அல்லது “பாதையைக்‌” குறிப்பிடலாம்‌. இந்த 
வசனப்பகுதியில்‌, “நடைபாதையை” வசனம்‌ குறிப்பிடுவதாகத்‌ தோன்றுகிறது 
(NIV; NRSV). பலஸ்தனாப்‌ பகுதியில்‌ கற்சுவர்‌ அல்லது முள்வேலி திராட்சைத்‌ 
தோட்டத்தைச்‌ சுற்றிலும்‌ பாதுகாப்புக்காக அமைக்கப்‌ பட்டிருக்கும்‌ 
(எண்ணாகமம்‌ 22:24; நீதிமொழிகள்‌ 24:30, 31; ஏசாயா 5:5), தானியம்‌ 
விளையும்‌ வயலைச்‌ சுற்றிலும்‌ அப்படி அமைக்கப்பட்டிராது (காண்க 12:1) 
மாறாக, அவைகள்‌ குறுகலான நடைபாதையால்‌ பிரிக்கப்‌ பட்டு, பெரும்பாலும்‌ 





அடையாளக்‌ கற்களால்‌ எல்லைகள்‌ குறிப்பிடப்படும்‌ (உபாகமம்‌ 19:14; 
27:17; யோபு 24:2; நீதிமொழிகள்‌ 22:28; 23:10). இந்த நடைபாதைகள்‌ 
வருடக்கணக்காக நடந்து நடந்து, வழியருகே இருக்கும்‌ நிலத்தில்‌ அதினால்‌ 
நன்றாக கடினப்பட்டிருக்கும்‌ ஆதலால்‌ விதைகள்‌ அதின்‌ வழியாக 
வேர்விடமுடியாது. அதிலே விழும்‌ விதைகள்‌ பூமிக்கு மேலேயே இடக்கும்‌, 
பறவைகளுக்கு சுலபமான இரையாகி விடும்‌. விவசாயி சென்று அவைகளைப்‌ 
பொறுக்கியெடுத்து நல்ல நிலத்தில்‌ இடுவதற்குள்‌ அவைகள்‌ பட்சிக்கப்‌ 
பட்டு விடும்‌. 

வசனங்கள்‌ 5, 6. இரண்டாவதாக, சில விதைகள்‌ கற்பாறையுள்ள 
இடங்களில்‌ விழுந்தன. இது பெரும்பாலும்‌ பலஸ்தீன பகுதியில்‌ சகஜமாக 
நடக்கும்‌. பெரும்பாலான பகுதிகளில்‌, சில அங்குலம்‌ மட்டுமே மண்பிடிப்புடன்‌ 
கூடிய சுண்ணாம்புச்‌ சரளையைக்‌ கொண்ட கற்பகுதிக்‌ காணப்படும்‌. 
கிறிஸ்துவின்‌ காலத்தில்‌ சில குறிப்பிட்ட சம பூமிகளைத்‌ தவிர யோர்தான்‌ நதி 
யருகேயும்‌ கலிலேயாக்‌ கடல்‌ அருகேயும்‌ மட்டுமே நல்லச்‌ செழிப்புள்ள மண்‌ 
பாங்கான இடங்கள்‌ இருக்கும்‌, மற்ற இடங்களில்‌ பெருமளவில்‌ சாகுபடி 
செய்யுமளவுக்கு போதிய மண்பகுதி கிடைப்பது அரிது. 

சாதாரண இடத்தில்‌ மண்‌ ஆழமாக இல்லாதபடியால்‌, செடிகள்‌ 
வேகமாக முளைத்தெழும்பி மேலே வரும்‌, சூரிய வெயில்‌ வெளிப்பட்டவுடன்‌, 
உஷ்ணத்தினால்‌ அவைகள்‌ தீய்ந்து போய்‌ விடும்‌. அப்படிப்பட்ட செடிகளின்‌ 
இலைகள்‌ ஆரம்பத்தில்‌ மிக ஆரோக்கியமாகக்‌ காணும்‌; பலமானதாகவும்‌ 
தெரியும்‌; ஆகிலும்‌ சரியான வேர்‌ விடாததினாலும்‌ தண்ணீரோ உரச்சத்தோ 
செலுத்தப்பட இயலாததினாலும்‌, செடி விரைவில்‌ உதிர்ந்து செத்து விடும்‌. 
லூக்கா 8:6ல்‌ “அதற்கு சரியான ஈரமில்லாததினால்‌ உலர்ந்து போயிற்று” என்று 
சொல்லப்படுகிறது. 

வசனம்‌ 7. மூன்றாவதாக, சில விதைகள்‌ முள்ளுள்ள இடங்களில்‌ 
விழுந்தன. (காண்க யோபு 31:40; எரேமியா 4:3; மத்தேயு 7:16; எபிரெயர்‌ 
6:8). இங்கே “முள்ளுக்கு” சொல்லப்படும்‌ இரேக்க வார்த்தை (akantha) 
“முட்செடிகளைக்‌” குறிக்கும்‌. இயற்கையில்‌ முள்‌ விதைகளால்‌ முளை வளர்ந்து 
அந்த வயலில்‌ நிற்கும்‌ முட்செடிகளுக்கிடையே விழுந்த விதைகள்‌ வேர்‌ 
பிடித்திருந்தது. முட்செடிகள்‌ - அப்பொழுதும்‌ இப்பொழுதும்‌ - அவைகளின்‌ 
வளர்ச்சி அதி தீவிரமாக இருக்கும்‌. தன்‌ நிலத்தை சுத்தப்படுத்த ஒருவர்‌ 
மிகப்பெரிய உபத்திரவங்களைச்‌ சந்திக்க வேண்டியிருக்கும்‌; அப்படிச்‌ சுத்தம்‌ 





செய்யாமல்‌ போனால்‌, நிலத்தை முட்செடிகள்‌ முழுமையாய்‌ ஆக்கிரமித்துக்‌ 
கொள்ளும்‌ (நீதிமொழிகள்‌ 24:30-34). ஒரு நிலத்தைச்‌ சுத்தப்படுத்தும்போது 
முட்கள்‌ வேரோடே பிடுங்கப்பட வேண்டும்‌. அவைகள்‌ வேகமாக மறுபடியும்‌ 





39 


முளைத்தெழும்பும்‌. இந்த விஷயத்தில்‌, நல்ல செடிகள்‌ முட்களோடு சேர்ந்து 
வளரும்‌, இயல்பாக முட்கள்‌ ... அவைகளை நெருக்கிப்‌ போட்டு விடும்‌. 
தேவையான போஷாக்கு கிடைக்கப்‌ பெறாமல்‌ ஊறிஞ்சப்பட்டு, சூரிய ஒளி, 
மற்றும்‌ காற்று, நல்ல செடிக்கு கிடைக்காமல்‌ சாகும்‌. 

வசனம்‌ 8. நான்காவதாக, இயேசுவின்‌ கதையில்‌ சில விதைகள்‌ 
நல்ல நிலத்தில்‌ விழுந்து, சிலது நூறாகவும்‌, சிலது அறுபதாகவும்‌, சிலது 
முப்பதாகவும்‌ பலன்‌ தந்தது. கஇிரேய்க்‌ எஸ்‌. சீனரின்‌ கருத்துப்படி, அந்தப்‌ 
பகுதியில்‌ அறுவடைகள்‌ சராசரியாக விதைக்கப்‌ பட்டதில்‌ ஏழரையிலிருந்து 
பத்து மடங்கு வரை விதையின்‌ அளவு கூடுதலாக கிடைக்கும்‌.” இந்தக்‌ 
கணக்கட்டீன்படி, கிறிஸ்து குறிப்பிடுகிறபடி, அசாகரணமானதாக இருக்கும்‌, 
ஆயினும்‌ அது அற்புதமல்ல.” மூதாதைகளின்‌ காலத்தில்‌, ஈசாக்கு தேவனால்‌ 
அசீர்வதிக்கப்‌ பட்டவனாய்‌, 100 மடங்கு அறுவடை செய்தான்‌ (ஆதி 
யாகமம்‌ 26:12). பின்னதாக யூத புத்தகங்களில்‌ இதே மாதிரியான விளைச்சல்‌ 
குறிப்பிடப்படுநறெது.* இங்கே குறிப்பிடப்படுறெ நிறைவான விளைச்சல்‌ 
வளராத இடங்களில்‌ விழுந்து வீணாகிப்போன விதைகளின்‌ பலன்களையும்‌ 
ஈடுகட்டுகிறது. 

வசனம்‌ 9. கேட்றெதற்கு காதுள்ளவன்‌, கேட்கக்‌ கடவன்‌ எனும்‌ 
வார்த்தைகளைச்‌ சொல்லி, இயேசு நிறைவு செய்கிறார்‌ (11:15ன்‌ 
விளக்கவுரையைக்‌ காண்க). உவமைகளைக்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தவர்கள்‌ 
அதின்‌ அர்த்தத்தைப்‌ புரிந்து கொள்ளும்படி அவர்‌ விரும்பினார்‌. இந்த 
அறிவுரையை வசனம்‌ 43ல்‌ மறுபடியும்‌ குறிப்பிடுகிறார்‌. இந்த உவமைக்கு 
இயேசு 13:18-23ல்‌ விளக்கமளிக்கிறார்‌. 





உவமையும்‌ - அதன்‌ நோக்கமும்‌ (13:10-17) 


அப்பொழுது சீஷர்கள்‌ அவரிடத்தில்‌ வந்து: ஏன்‌ அவர்களோடே 
உவமைகளாகப்‌ பேசுகிறீர்‌ என்று கேட்டார்கள்‌. அவர்களுக்கு அவர்‌ 
பிரதியுத்தரமாக: பரலோக இராஜ்யத்தின்‌ ரகசியங்களை அறியும்படி 
உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. 

உள்ளவன்‌ எவனோ அவனுக்குக்‌ கொடுக்கப்படும்‌, பரிபூரணமும்‌ 
அடைவான்‌; இல்லாதவன்‌ எவனோ அவனிடத்தில்‌ உள்ளதும்‌ 
எடுத்துக்கொள்ளப்படும்‌. 

13 அவர்கள்‌ கண்டும்‌ காணாதவர்களாயும்‌, கேட்டும்‌ கேளாதவர்களாயும்‌, 
உணர்ந்து கொள்ளாதவர்களாயும்‌ இருக்கிறபடியினால்‌, நான்‌ உவமைகளாக 
அவர்களோடே பேசுகிறேன்‌. 

“ஏசாயாவின்‌ தீர்க்கதரிசனம்‌ அவர்களிடத்தில்‌ நிறைவேறுகிறது; 
அதாவது காதாரக்‌ கேட்டும்‌ உணராதிருப்பீர்கள்‌; கண்ணாரக்‌ கண்டும்‌ 
அறியாதிருப்பீர்கள்‌. 

இந்த ஜனங்கள்‌ கண்களினால்‌ காணாமலும்‌ காதுகளினால்‌ 
கேளாமலும்‌, இருதயத்தினால்‌ உணர்ந்து மனந்திரும்பாலும்‌, நான்‌ அவர்களை 
ஆரோக்கியமாக்காமலும்‌ இருக்கும்படியாக, அவர்களுடைய இருதயம்‌ 
கொழுத்திருக்றெது; காதால்‌ மந்தமாய்க்‌ கேட்டு, தங்கள்‌ கண்களை மூடிக்‌ 


கொண்டார்கள்‌ என்பதே. 


40 


16உங்கள்‌ கண்கள்‌ காண்கிறதினாலும்‌, உங்கள்‌ காதுகள்‌ கேட்கிறதினாலும்‌ 
அவைகள்‌ பாக்கியமுள்ளவைகள்‌. 

அநேக தீர்க்கதரிசிகளும்‌ நீதிமான்களும்‌ நீங்கள்‌ காண்கிறவைகளைக்‌ 
காணவும்‌, நீங்கள்‌ கேட்கிறவைகளைக்‌ கேட்கவும்‌ விரும்பியும்‌, காணாமலும்‌ 
கேளாமலும்‌ போனார்களென்று மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 


வசனம்‌ 10. பின்னர்‌ சீஷர்கள்‌ இயேசுவிடம்‌ போய்‌, ஏன்‌ அவர்களோடே 
உவமைகளாகப்‌ பேசுகிறீர்‌? என்று கேட்டார்கள்‌. இயேசு வீட்டிலிருக்கும்போது 
அநேகமாக இந்தக்‌ கேள்வியைக்‌ கேட்டிருக்கலாம்‌ (13:36). மாற்கு 4:10, 
அவரைப்‌ பின்பற்றுவோர்‌, “அவர்‌ தனித்திருக்றெபோது” இந்த உவமையைக்‌ 
குறித்து அவரிடத்தில்‌ கேட்டார்கள்‌ என்று சொல்கிறது. 

இயேசு இதற்கு முன்பாகவும்‌ உவமையில்‌ பேசியிருக்கிறார்‌, ஆதலும்‌ 
இங்கே அவர்‌ பேசுகிற அளவுக்கு பேசியதில்லை. அவருடைய போதனை 
முறையில்‌ இருந்த வித்தியாசத்தை சீஷர்கள்‌ புரிந்து கொண்டார்கள்‌, அதினால்‌ 
அவர்கள்‌ குழப்பமடைந்தார்கள்‌. இயேசுவின்‌ உவமைகள்‌ எப்பொழுதும்‌ 
புரிந்து கொள்வது எளிதல்ல என்பது சீஷர்கள்‌ கேட்ட கேள்வியிலிருந்து 
தெளிவாறெது. 

வசனம்‌ 11. கர்த்தர்‌ அதற்குப்‌ பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின்‌ 
ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. “ரகசியம்‌,” “ராஜ்யம்‌,” 
எனும்‌ பதங்கள்‌ தானியேல்‌ 2ல்‌ ஒன்றாகக்‌ குறிப்பிடப்படுகிறது, அது 
தேவனுடைய நித்திய ராஜ்யத்தின்‌ வருகையை முன்னறிவித்த தீர்க்கதரிசியின்‌ 
வார்த்தைகள்‌ (தானியேல்‌ 2:18, 19, 22, 23, 27, 30, 44, 47). “இரகசியம்‌” 
என்பது கிரேக்க மொழியில்‌ (1&0) ஒரு காலத்தில்‌ மறைபொருளாக 
இருந்தது இப்பொழுது வெளிப்படுத்தப்‌ பட்டுள்ளது என்ற பொருளில்‌ 
குறிப்பிடப்‌ படுகிறது. இன்னும்‌ குறிப்பாகச்‌ சொன்னால்‌, மனுகுலத்தை 
இரட்சிக்க திரைக்குப்‌ பின்னால்‌ தேவனுடைய திட்டம்‌ இருப்பதையும்‌ 
(யூதர்‌ புறஜாதி ஆகிய இருசாராரும்‌) கிறிஸ்துவின்‌ பலி மற்றும்‌ தமது 
சபையை ஸ்தாபிப்பதன்‌ மூலம்‌ இரட்சிக்கப்‌ படுவார்கள்‌ என்பதையும்‌ அது 
குறிப்பிடுறெது (ரோமர்‌ 16:25, 26; எபேசியர்‌ 3:4-12; கொலோசெயர்‌ 1:25-27). 

இராஜ்யத்தின்‌ இரகசியம்‌ வெளிப்படுத்தப்படுதல்‌ என்பது தேவனுடைய 
கிருபையின்‌ விளைவு. ஆயினும்‌, இயேசுவுக்கு செவிகொடுக்க மறுப்பவர்கள்‌ 
தங்களுடைய புரிந்து கொள்ளும்‌ வாய்ப்பை இழக்கின்றனர்‌. இயேசு 
இராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்த மேசியா என்று சீஷார்கள்‌ விசுவாசித்தபடி யால்‌, 
அவரது உவமைகளைப்‌ பற்றிக்கொள்ள அவர்கள்‌ கவனமாயிருந்தனர்‌. 

வசனம்‌ 12. தமது சீஷர்களை உற்சாகப்படுத்தும்‌ வகையில்‌, இயேசு, 
உள்ளவனெவனோ அவனுக்குக்‌ கொடுக்கப்படும்‌, பரிபூரணமும்‌ அடைவான்‌; 








இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும்‌ எடுத்துக்‌ கொள்ளப்படும்‌ என்றார்‌ 
(காண்க 25:29; மாற்கு 4:25; லூக்கா 8:18; 19:26). கர்த்தருடைய உவமைகளின்‌ 
செய்தியை புரிந்து கொண்டவர்கள்‌ இன்னும்‌ அதிக ஆழமான ஆவிக்குரிய 
சத்திய அறிவையும்‌ கூடப்‌ பெற்றுக்‌ கொள்வார்கள்‌. ஆவிக்குரிய பகுத்தாய்வு 
இல்லாதவர்கள்‌ அவருடைய உவமைகளின்‌ பொருளை புரிந்து கொள்ளார்கள்‌. 
அவர்கள்‌ புரிந்து கொள்ளும்‌ ஆற்றல்‌ மிக்கவா்கள்தான்‌, ஆகிலும்‌ அப்படிச்‌ 
செய்ய தெரிந்து கொள்வதில்லை. அதனால்‌, அவர்களிடத்தில்‌ இருக்கிற 


41 


ஆவிக்குரிய அறிவையும்‌ எடுத்துக்‌ கொள்வார்‌ என்று இயேசு சொன்னார்‌. 

வசனங்கள்‌ 13-15. ஏற்றுக்கொள்ள  மனதில்லாதவர்களுக்கு ஒரு 
திரைமறைவாக இயேசு உவமைகளில்‌ பேசினார்‌. அவர்களுடைய இருதயக்‌ 
கடினம்‌ அவருடைய செய்தியை புரிந்து கொள்ள இயலாதபடி செய்தது. 
அவர்களின்‌ இந்த மனதில்லா தன்மையை ஏசாயா முன்னுரைக்த தீர்க்கதரிசன 
நிறைவேற்றமாக இயேசு கண்டார்‌. ஏசாயா 6:9, 10ன்‌ இந்த மேற்கோள்‌ 
செப்துவஜிந்த்தில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தைகளிலிருந்து எடுத்துக்‌ 
கூறினார்‌ (காண்க யோவான்‌ 12:39-41; நடபடிகள்‌ 28:25-27). 

அவர்கள்‌ கேட்கக்கூடியவர்களாயிருந்தாலும்‌, அவர்கள்‌ புரிந்து 
கொள்ளவில்லை, அவர்கள்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தாலும்‌, அறிந்து உணர்ந்து 
கொள்ளவில்லை. நேரடியாக பேசப்பட்ட தோற்ற வார்த்தைகள்‌ (ஏசாயா 
தூர்க்ககரிசன ஊழியத்துக்கு அமைக்கப்பட்ட வசனப்‌ பகுதியின்‌ நேரடி 
வார்த்தைகள்‌) ஏசாயாவின்‌ நாட்களில்‌ வாழ்ந்த மக்களுக்குச்‌ சொல்லப்பட்டவை. 
அதுவே இயேசு போதித்த மக்களுக்கும்‌ நேரடியாக குறிப்பிடப்படக்‌ 
கூடியவைகளாக இருந்தன. பிரச்சனை இதுதான்‌, அவர்கள்‌ திருப்பித்‌ திருப்பி 
தேவனுடைய வார்த்தையைக்‌ கேட்டார்கள்‌, ஆனாலும்‌ அப்படிக்‌ கேட்டு 
களைத்துப்‌ போனார்கள்‌, எனவே அறிந்துகொள்ள தங்கள்‌ மனதை அவர்கள்‌ 
தங்கள்‌ தங்கள்‌ காதுகளை அடைத்துக்‌ கொண்டார்கள்‌, அதன்‌ பொருளைக்‌ 
காணக்கூடாதபடிக்குத்‌ தங்கள்‌ கண்களை மூடிக்கொண்டார்கள்‌. அவர்களின்‌ 
முரட்டாட்டமே தேவனுடைய மன்னிப்பை அவர்களாக தவிர்க்கச்‌ செய்தது. 

வசனம்‌ 16. அவ்வளவு ஜனக்கூட்டத்தினருக்கு எதிரிடையாக சீஷர்கள்‌ 
அவிக்குரிய சத்தியத்தை கேட்க மனதைத்‌ திறந்தனர்‌. இதன்‌ விளைவாக 
இயேசு அவர்கள்மேல்‌ ஆசீர்வாதங்களை அறிவிக்கிறார்‌: உங்கள்‌ கண்கள்‌ 





காண்கிறதினாலும்‌, உங்கள்‌ காதுகள்‌ கேட்கிறதினாலும்‌ அவைகள்‌ 
பாக்கியமுள்ளவைகள்‌. அவர்களுடைய இருதயம்‌ ஏற்றுக்‌ கொள்ளும்‌ 
குன்மையுடையவைகளாயிருந்தமையால்‌ அவர்கள்‌ இயேசு முன்வைத்த 
சத்தியங்களை கேட்கவும்‌ காணவும்‌ செய்தார்கள்‌. ஆயினும்‌ சில வேளைகளில்‌ 
அவர்கள்‌ அறிந்து கொள்ளுவதில்‌ மந்தமாயிருந்தார்கள்‌ (15:15, 16). 

வசனம்‌ 17: பழைய ஏற்பாட்டுத்‌ தீர்க்கதரிசிகள்‌ எண்ணற்ற 
இன்றியமையாத எதிர்கால நிகழ்வுகளை முன்னுரைத்தனர்‌, ஆனால்‌ ஆகிலும்‌ 
தீர்க்கதரிசனம்‌ சொன்ன அனைவரும்‌ அவைகளைப்‌ புரிந்து கொண்டார்களா 
என்பது சந்தேகமே. உதாரணமாக, தானியேல்‌ தனக்குக்‌ காட்டப்பட்ட 
தரிசனத்தைக்‌ குறித்து கலக்கமடைந்தார்‌ கூனியேல்‌ 9:1-27), எனவே 
அவர்‌ தேவனிடத்தில்‌ ஜெபித்தார்‌. அதற்குப்‌ பதிலளிக்கும்படி, காபிரியேல்‌ 
அனுப்பப்பட்டு (அவருக்கு) அறிவை உணர்த்தும்படி சொல்லப்பட்டார்‌ 
(தானியேல்‌ 9:22). தீர்க்கதரிசிகள்‌ சீஷர்களின்‌ அனுபவத்தை காணவும்‌ 
கேட்கவும்‌ பெரிதும்‌ ஆசையாயிருந்தனர்‌. பேதுரு பின்வருமாறு எழுதினார்‌: 





“உங்களுக்கு உண்டான திருபையைக்‌ குறித்து தீர்க்கதரிசனஞ்‌ 
சொன்ன தீர்க்கதரிசிகள்‌ இந்த இரட்சிப்பைக்‌ குறித்துக்‌ கருத்தாய்‌ 
ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள்‌; தங்களிலுள்ள கிறிஸ்துவின்‌ 
ஆவியானவர்‌ கிறிஸ்துவுக்கு உண்டாகும்‌ பாடுகளையும்‌, அவைகளுக்குப்‌ 
பின்வரும்‌ மகிமைகளையும்‌ முன்னறிவித்தபோது, இன்ன காலத்தைக்‌ 


42 


குறித்தாரென்பதையும்‌, அந்தக்‌ காலத்தின்‌ விசேஷம்‌ இன்னதென்பதையும்‌ 
ஆராய்ந்தார்கள்‌. தங்கள்‌ நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை 
தெரிவித்தார்களென்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது; 
பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கித்தவர்களைக்‌ கொண்டு இவைகள்‌ இப்பொழுது 
உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது; இவைகளை உற்றுப்பார்க்கத்‌ 
தேவ தூதரும்‌ ஆசையாயிருக்கிறார்கள்‌” (1 பேதுரு 1:10-12). 


இயேசுவின்‌ உவமைகள்‌ மூலமும்‌ போதனைகள்‌ மூலமாகவும்‌, தீர்க்க 
குரிசிகளுக்கு வெளிப்படுத்தப்படாத சத்தியங்களை அப்போஸ்தலர்கள்‌ கற்றுக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. இதன்‌ விளைவாக, “தேவனுடைய அநந்த ஞானமானது” 
சபை ஸ்தாபிக்கப்பட்டதன்‌ மூலமாக தூதர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது 
(எபேசியர்‌ 3:8-12). நீதியுள்ள மனிதர்களுடன்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
இணைக்கப்படுவதற்கு 10:41ன்‌ விளக்கவுரையைக்‌ காணவும்‌.) 


உவமையும்‌ - அதன்‌ விளக்கமும்‌ (13:18-23) 


£அ கையால்‌ விதைக்றெவனைப்‌ பற்றிய உவமையைக்‌ கேளுங்கள்‌. 

ஒருவன்‌, ராஜ்யத்தின்‌ வசனத்தைக்‌ கேட்டும்‌ உணராதிருக்கும்போது, 
பொல்லாங்கன்‌ வந்து, அவன்‌ இருதயத்தில்‌ விதைக்கப்பட்டதைப்‌ பறித்துக்‌ 
கொள்ளுகிறான்‌; அவனே வழியருகே விதைக்கப்பட்ட வன்‌. 

கற்பாறை இடங்களில்‌ விதைக்கப்பட்டவன்‌, வசனத்தைக்‌ கேட்டு, 
உடனே அதைச்‌ சந்தோஷத்தோடே ஏற்றுக்‌ கொள்ளுகிறவன்‌; 

அதிலும்‌ தனக்குள்ளே வேரில்லாதவனாய்‌, கொஞ்சக்கால 
மாத்திரம்‌ நிலைத்திருப்பான்‌; வசனத்தினிமித்தம்‌ உபத்திரவமும்‌ துன்பமும்‌ 
உண்டானவுடனே இடறலடை வான்‌. 

2 முள்ளுள்ள இடங்களில்‌ விதைக்கப்பட்ட வன்‌, வசனத்தைக்‌ 
கேட்றெவனரயிருந்தும்‌, உலகக்கவலையும்‌ ஜசுவரியத்தின்‌ மயக்கமும்‌ 
வசனத்தை நெருக்கிப்‌ போடுகிறதினால்‌, அவனும்‌ பலனற்றுப்‌ போவான்‌. 

நல்ல நிலத்தில்‌ விதைக்கப்பட்ட வனோ, வசனத்தைக்‌ கேட்றெவனும்‌ 
உணருகிறவனுமாயிருந்து, நூறாகவும்‌ அறுபதாவும்‌ முப்பதாகவும்‌ பலன்‌ 
தருவான்‌ என்றார்‌. 


வசனம்‌ 18. தனித்திருக்கையில்‌, இயேசு விதைக்கிறவனைப்‌ பற்றிய 
உவமையைக்‌ குறித்து சீஷர்களுக்கு விளக்கமளித்தார்‌ (13:10 க்கான 
விளக்கவுரையைக்‌ காண்க). அவர்‌ வலியுறுத்தி தம்மைக்‌ கவனிக்கச்‌ செய்தார்‌; 
எளிதாக “கேளுங்கள்‌” என்று சொல்லாமல்‌ கிரேக்க வசனப்பகுதி 
நேரடிப்பொருளில்‌, “நீக்கச்‌ கேளுங்கள்‌” என்று சொல்லுகிறது. திறந்த 
மனதுடன்‌, உள்ளவர்களாய்‌ அவர்கள்‌ புரிந்து கொள்ளக்கூடி யதாயிருந்தது. 

இந்த உவமையில்‌ சொல்லப்படும்‌ விதைக்கிறவன்‌ யார்‌? முதல்‌ பதில்‌ 
“இயேசு.” களைகளைப்‌ பற்றிய உவமை இந்த அதிகாரத்தின்‌ பின்‌ பகுதியில்‌ 
காணப்படுகிறது, இயேசு, “நல்ல விதையை விதைக்கிறவன்‌” “மனுஷகுமாரன்‌,” 
என்று சொன்னார்‌ (13:37). அவர்தான்‌ இராஜ்யத்தின்‌ ஆரம்ப கால விதையை 


43 


தூவியவர்‌. ஆயினும்‌, அவர்‌ ஒரு வரையறைக்குட்பட்ட கட்டளையைக்‌ 
கொடுத்து தமது சீஷாகளைக்‌ அனுப்பியவர்‌, பிறகு பிரதான கட்டளையாக 
“உலகமெங்கும்‌ போய்‌ சர்வ சிருஷ்டிக்கும்‌ சுவிசேஷத்தை பிரசங்கிக்கச்‌ 
சொன்னார்‌” (மாற்கு 16:15). எனவே, விதைக்கிறவன்‌ எனும்‌ பதம்‌, செய்தியை 
பிரசங்கிக்றெ எந்த சீஷனையும்‌ குறிக்கும்‌. 

இந்த உவமையில்‌ விதை எப்படி கணிக்கப்பட வேண்டும்‌? 
மத்தேயு “சுவிசேஷம்‌ [இராஜ்யத்தின்‌] (13:9-23), வசனத்தைக்‌ 
குறிக்கிறதாயிருக்கிறபடியால்‌” லூக்கா சுவிசேஷம்‌ சொல்லுகிறது “விதை 
தேவனுடைய வசனம்‌” லூக்கா 8:11). 

நிலங்கள்‌ உவமைக்கு திறவுகோல்‌ அமைப்பு. அவை (வசனத்தைக்‌) கேட்றெ 
வித்தியாசப்பட்ட நபர்களை அல்லது இருதயங்களை அடையாளப்படுத்துகிறது. 
அது “விதைக்கிறவனைப்‌ பற்றிய உவமையேயானாலும்‌,” கதையின்‌ 
வலியுறுத்தல்‌ விதைகளைப்‌ பெற்றுக்‌ கொள்ளும்‌ நிலங்கள்‌ (இருதயங்கள்‌) தான்‌. 
விதைக்கப்பட்டவிதை வித்தியாசப்பட்ட ஏற்பைப்‌ பெறுகிறது, விளைவும்‌ 
வித்தியாசப்பட்ட பதில்களாகவே இருக்கும்‌. 

வசனம்‌ 19. முதலாவதாக, வழியருகே விழுந்தவிதை (காண்க 13:4). அந்த 
விதை வேர்‌ பிடிக்கக்‌ கூடாத அளவுக்கு கடினமானதும்‌ ஆயத்தப்படுத்தப்‌ 
படாததுமாகிய நிலத்தில்‌ விழுந்தது. பூமியின்‌ மேல்‌ அந்த விதை பறவைகளின்‌ 
கண்ணில்‌ துல்லியமாய்‌ தெரிகிறதால்‌ உணவுக்காக பொருக்கியெடுக்கப்பட்டு, 
விரைவில்‌ பட்சித்துப்‌ போடத்தக்கதாக கிடக்கும்‌. பிரச்சனை அந்த விதையில்‌ 
இல்லை, ஏனெனில்‌ அது நல்ல விதை, ஆனால்‌ அது விழுந்த நிலம்தான்‌ 
பிரச்சனை. நிலமானது ஒருவன்‌ இராஜ்யத்தின்‌ வசனத்தைக்‌ கேட்டு 
அதை அறிந்து கொள்ளாதவனைக்‌ குறிக்கும்‌, இந்த மனிதர்கள்‌ புரிந்து 
கொள்வதில்லை ஏனெனில்‌, பறவைகளைப்‌ போல (13:4). பொல்லாங்கன்‌ வந்து 
அதுவேர்‌ விடுவதற்கு முன்பே, அவைகளை பட்சித்துப்‌ போட்டு விடுகிறான்‌. 

பொல்லாங்கன்‌ என்பது எவ்வித குளறுபடியுமின்றி சாத்தானைக்‌ 
குறிக்கிறது. அவன்‌ கொடிய குணமுள்ள பறவைகளுடன்‌ 
தொடர்புடையவன்‌ என வேதாகமத்திற்கு அப்பாற்பட்ட யூத புத்தகங்களில்‌ 
எழுதப்பட்டுள்ளன. அவைகளில்‌ ஒரு சம்பவமாக தொடர்ந்து, அவன்‌ 
பறவைகளை அனுப்பி, “பூமியில்‌ விதைக்கப்படும்‌ விதைகளை அவைகள்‌ 
உண்ணும்படி செய்து” மனித வர்க்கத்தின்‌ அறுவடை பெற இயலாமல்‌ 
வெள்ளாமைகளை  கொரள்கையிடுகின்றான்‌. “விதைகள்‌ உழப்பட்ட 
மண்ணுக்குள்‌ போவதற்குள்ளாகவே, காகங்கள்‌ பூமிக்கு மேல்‌ கிடக்கும்‌ அந்த 
விதைகளை பொரறுக்இவிடும்‌. ”” 

மனிதனுடைய  இருதயங்களிலிருந்து தேவனுடைய வசனத்தை 
அப்புறப்படுத்த சாத்தானுக்கு அநேக வழிகள்‌ உண்டு. வேறொரு உருவகத்தைப்‌ 
பயன்படுத்தி, பவுல்‌ சொன்னார்‌, “தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின்‌ 
மகிமையான சுவிசேஷத்தின்‌ ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்குப்‌ 
பிரகாசமாயிராதபடிக்கு, இப்பிரபஞ்சத்தின்‌ தேவனானவன்‌ அவர்களுடைய 
மனதைக்‌ குருடாக்கினான்‌” (2 கொரிந்தியர்‌ 4:4). தேவனுடைய ஜனங்கள்‌ 
சாத்தானுடைய தந்திரங்களை அறியாதவர்களாயிருக்கக்‌ கூடாது 
(2 கொரிந்தியர்‌ 2:11; எபேசியர்‌ 4:27; 2 தீமோத்தேயு 2:26; 1 பேதுரு 5:8; 
1 யோவான்‌ 2:14-17). 


44 


வசனங்கள்‌ 20, 21. இரண்டாவதாக, கற்பாறைகளில்‌ விழுந்த 
விதைகளைப்பற்றி இயேசு விளக்கமளித்தார்‌ (காண்க 13:5). 
சந்தோஷமாய்‌ செய்தியை உடனடியாக ஏற்றுக்‌ கொள்கிற ஒரு 
மனிதனை இந்த நிலம்‌ சித்தரிக்றெது. இருப்பினும்‌, விதையானது 
விரைவில்‌ செத்துவிடுகிறது, ஏனெனில்‌ பாடுகளோ, உபத்திரவங்களோ 
ஏற்படும்‌ போது, இவ்வகையான மனிதன்‌ விழுந்து போகிறான்‌. விழுந்து 
போகிறான்‌ என்பதற்குப்‌ பதிலாக திருத்தப்பட்ட ஆங்கில வேதாகமத்தில்‌, 
“நிலைத்து நிற்கத்‌ இராணியில்லாமற்‌ போகிறான்‌” என்றுள்ளது. லூக்கா 
8:13ல்‌ “கொஞ்சக்‌ காலம்‌ மாத்திரம்‌ விசுவாசிக்கிறான்‌” என்றுள்ளது. 
கேட்கிற இப்படிப்பட்டவனின்‌ முக்யெ பிரச்சனை என்னவெனில்‌, மனதில்‌ 
உறுதியின்மையே. ஆழம்‌ அல்லது உறுதியான வேர்‌ இன்றி, அவன்‌ விரைவில்‌ 
விசுவாசத்திலிருந்து விலகிப்‌ போகிறான்‌. உபத்திரவம்‌ அல்லது பாடுகளுக்கு 
முதல்‌ அடையாளமாக, தீய்ந்து போகும்‌ வெயிலால்‌ பிரதிநிதித்துவப்படுத்தபடி 
(13:6) அவன்‌ உதிர்த்து போடுறான்‌. “இது படிப்படியாக இழக்கும்‌ ஆர்வமல்ல, 
நெருக்கடியால்‌ திடீரென விழுந்து போகுதல்‌” என்று R. 7. பிரான்ஸ்‌ 
சொன்னார்‌.” 





வசனம்‌ 22. மூன்றாவதாக, சில விதைகள்‌ முள்ளுள்ள இடங்களில்‌ 
விழுந்தன (காண்க 13:7). இந்த நிலம்‌ தேவனுடைய வசனத்தைக்‌ 
கேட்கிறவர்களை, உலகக்‌ கவலையும்‌ ஜசுவரியத்தின்‌ மயக்கமும்‌ 
வந்து அதை நெருக்கிப்‌ போட அனுமதிப்பவர்களைக்‌ குறிப்பிடுகிறது. 
இதன்‌ விளைவாக, அவர்களின்‌ ஆவிக்குரிய வாழ்க்கை கனியற்றதாக 
இருக்கிறது. லூக்காவில்‌, அப்படிப்பட்டவர்கள்‌ வளர்ச்சிக்குரிய “பலன்‌ 
கொடாதிருக்கிறார்கள்‌” என்று இயேசு சொன்னார்‌ லூக்கா 8:14). 
“உலகக்கவலையும்‌” “ஐசுவரியத்தின்‌ மயக்கமும்‌” பற்றி மலைப்பிரசங்கத்தில்‌ 
இயேசு ஒன்றாகக்‌ குறிப்பிட்டார்‌ (6:19-34). கிறிஸ்துவைப்‌ பின்பற்றிச்‌ 
செல்லுவோர்‌ நித்தியத்திற்கான பாதையில்‌ செல்லும்‌ போது, 
அநித்தியமான காரியங்கள்‌ தங்களை திசைமாறிப்போக அனுமதித்து 
விடக்‌ கூடாது. வாழ்க்கையில்‌ உபத்திரவங்கள்‌ வரும்போது அதிலே 
அப்படியே மூழ்கிப்‌ போவது மிகச்‌ சுலபமானது அதேபோல்‌ ஐசுவரியத்தின்‌ 
மயக்கத்தில்‌ திளைத்திருப்பதும்‌ சுலபமானது. ஜசுவரியம்‌ வஞ்சனையுள்ளது 
ஏனெனில்‌ அது அளவுக்கு மிஞ்சிய வாக்குறுதியைக்‌ கொடுத்து ஜனங்கள்‌ 
தேவனை மறக்கச்‌ செய்கிறது, இதுவே அனைத்து ஜசுவரியத்தின்‌ மூலக்கூறு 
(உபாகமம்‌ 8:11-20; நீதிமொழிகள்‌ 30:7-9; பிரசங்கி 2:4-11; லூக்கா 12:13-34; 
1 தீமோத்தேயு 6:17-19; எபிரெயர்‌ 13:5, 69. 

வசனம்‌ 23. நான்காவதாக, நல்ல நிலத்தில்‌ விழுந்தவிதை (காண்க 13:8), 
வசனத்தைக்‌ கேட்டு அதைப்‌ புரிந்து கொள்ளும்‌ மனிதனை முற்படுத்திக்‌ 
காட்டுகிறது. இயேசு இந்த நபர்களை விவரித்து, அவர்களின்‌ இருதயம்‌ 
“உண்மையும்‌ நன்மையுமானது” என்று குறிப்பிட்டார்‌ லூக்கா 8:15). இப்படிக்‌ 
கேட்பவர்கள்‌ “வசனத்தைக்‌” கேட்றெவர்களாயிராமல்‌ அதை உணர்ந்து, 
அவைகள்‌ தங்களுடைய இருதயங்களில்‌ வேர்விட்டு வளரவும்‌ செய்கின்றனர்‌. 
அவர்கள்‌ ஆவிக்குரிய ஆழமும்‌ உறுதிமிக்கதுமான இருதயம்‌ படைத்தவர்கள்‌, 
வாழ்வில்‌ வரும்‌ உபத்திரவங்களில்‌ அசையாமல்‌ அவர்கள்‌ நிலைத்திருப்பவர்கள்‌. 
அவர்கள்‌ ஐசுவரியத்தின்‌ கவர்ச்சிக்கு எதிர்த்து நிற்கிறார்கள்‌ ஏனெனில்‌ 





45 


அவர்களுக்கு உண்மையான ஜசுவரியத்தின்‌ மதிப்பு தெரியும்‌ (காண்க 
எபிரெயர்‌ 11:24-26). 

இப்படி (வசனத்தைக்‌) கேட்பவர்கள்‌ விசுவாசத்தில்‌ நிலைத்திருந்து 
கனி கொடுப்பவர்களாயுமிருக்றொர்கள்‌. இயேசு தேவையான ஆவிக்குரிய 





பொறுமையை அழுத்தமாகப்‌ பேசினார்‌: இவர்கள்‌ “அதை உண்மையும்‌ 
நன்மையுமான இருதயத்திலே காத்துப்‌ பொறுமையுடனே பலன்‌ 
கொடுக்கிறவர்களாயிருக்கிறார்கள்‌” லூக்கா 8:15). வித்தியாசப்பட்ட 
கனிகொடுத்தல்‌, நூறாகவும்‌, அறுபதாகவும்‌ முப்பதாகவும்‌ பலன்தரும்‌ 
என்பது, விசுவாசிகளின்‌ பலன்‌ கொடுக்கும்‌ ஊழியத்தை பிரதிபலிக்றெது. 
“ஒருவன்‌ என்னில்‌ நிலைத்திருந்தால்‌, அவன்‌ மிகுந்த கனிகளைக்‌ 
கொடுப்பான்‌, என்னையல்லாமல்‌ உங்களால்‌ ஒன்றுஞ்செய்யக்‌ கூடாது” 
என்று இயேசு சொன்னார்‌ (யோவான்‌ 15:5). கிறிஸ்தவர்கள்‌ கிறிஸ்துவுக்கு 
மணமுடிக்கப்பட்டவர்கள்‌ அதினால்‌ அவர்கள்‌ “தேவனுக்கு கனிகொடுக்கக்‌ 
கூடியவர்கள்‌” என்று பவுல்‌ ஒப்புவமையாகக்‌ குறிப்பிட்டார்‌ (ரோமர்‌ 
7:4). இருமணத்தினால்‌ உண்டாகும்‌ கனி பிள்ளைகள்‌. கிறிஸ்துவுக்கு 
மணமுடிக்கப்பட்டவர்கள்‌ தேவனுக்கென்று பிள்ளைகளை கனியாகக்‌ 
கொடுக்க வேண்டும்‌. கிறிஸ்தவர்கள்‌ தங்கள்‌ வாழ்வில்‌ வேறு பல கனிகளையும்‌ 
கொடுக்க வேண்டியவர்கள்‌ (கலாத்தியர்‌ 5:22, 23ஐக்‌ காண்க). ஒருவர்‌ 
கனியற்றிருந்தால்‌, வெளியே எறியுண்ட கொடியைப்போல அவன்‌ எறியுண்டு, 
உலர்ந்து போவான்‌. அப்படிப்பட்டவைகளைப்‌ சேர்த்து, அக்கினியிலே 
போடுவார்கள்‌ (யோவான்‌ 15:6. 

கிறிஸ்தவர்கள்‌ வசனங்களை விகைக்கிறவர்களாயும்‌ அதன்‌ பலனுக்காக 
ஜெபிக்க வேண்டியவர்களாயும்‌ இருக்கிறார்கள்‌. விதையை நாம்‌ விதைக்க 
வேண்டும்‌, தேவன்‌ தமது பகுதியைச்‌ செய்ய பொறுமையாய்‌ காத்திருக்க 
வேண்டும்‌. 


௮ பாடங்கள்‌ “5444 


இராஜ்யத்தின்‌ விதையை விதைப்பது 
(13:1-9, 18-23) 

விதைக்கிறவனைப்‌ பற்றிய உவமையில்‌ இயேசு அவரைப்‌ பின்பற்றுவோர்‌ 
உலகத்தில்‌ சத்தியத்தைக்‌ கொண்டு செல்ல வழியைக்‌ கொடுத்திருக்றொர்‌. 
விதையை மொத்தமாக வைத்திருப்பது நல்லது தான்‌, ஆனாலும்‌ அதை 
“அள்ளித்தூவும்‌” ஊழியத்தைப்‌ போல்‌ பலன்‌ தராது. நாம்‌ பெருக 
விதைக்றெவர்களாய்‌ இருந்தால்‌, விதைகள்‌ நல்ல நிலத்தில்‌ போதிய 
அளவுக்கு விழும்‌, அல்லது நல்ல நேர்மையான இருதயங்களுக்குள்‌ போய்ச்‌ 
சேரும்‌, கர்த்தருக்கு பெருக்கமான அறுவடையை உறுதியளிக்திருக்கும்‌. 
விதைப்பதையும்‌ தண்ணீர்‌ பாய்ச்சுவதையும்‌ நாம்‌ செய்தால்‌, விளைச்சலுக்கு 
நாம்‌ பொறுப்பாளிகள்‌ அல்ல. பவுல்‌ அளித்த விளக்கம்‌, “நான்‌ கண்டேன்‌, 











அப்போல்லோ நீர்‌ பாய்ச்சினான்‌, அனால்‌ தேவனே விளையச்‌ 
செய்கிறார்‌” (1 கொரிந்தியர்‌ 3:6). தேவனும்‌ வாக்களித்து, “என்‌ வசனமும்‌ ... 
வெறுமையாய்‌ என்னிடத்திற்குத்‌ திரும்பாமல்‌, அது நான்‌ விரும்புறெதைச்‌ 
செய்து, நான்‌ அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும்‌,” என்றார்‌ 


46 


(ஏசாயா 55:11). 

விதைத்தலும்‌ அறுத்தலுமாகிய பிரமாணத்தின்‌ (விதியின்‌) படி ஒவ்வொரு 
வகையான விதையும்‌ அதின்‌ இனத்துக்‌ கேற்ற வித்துக்களைப்‌ பிறப்பிக்க 
வேண்டும்‌ (ஆதியாகமம்‌ 1:11, 12). நாம்‌ ஒரு குறிப்பிட்ட வகை விதையை 
விதைக்கிற போது, அதே வகை உற்பத்தியை அதிலிருந்து நாம்‌ பெறுகிறோம்‌. 
மாமிசக்‌ காரியங்களில்‌ எது உண்மையோ அது ஆவிக்குரிய விஷயத்திலும்‌ 





உண்மை (காண்க கலாத்தியர்‌ 6:7-9). ஆவிக்குரிய விதை விதைக்கிறபோது 
ஆவிக்குரிய விளைவையே திரும்பப்‌ பெறுவோம்‌. தேவனுடைய 
கலப்படமில்லாத வசனம்‌ விதைக்கப்படும்‌ போது, அது கிறிஸ்தவர்களை, 
கிறிஸ்தவர்களை மட்டுமே உற்பத்தி செய்யும்‌. 

இது குறித்து, இயேசுவும்‌, “போங்கள்‌, போழியுங்கள்‌, 
ஞானஸ்நானப்படுத்துங்கள்‌, இன்னும்‌ கொஞ்சம்‌ போதியுங்கள்‌” என்றார்‌ 
(மத்தேயு 28:18-20). மற்றவர்களின்‌ ஆழமான அவிக்குரிய தன்மைக்கு நாம்‌ 
பொறுப்பாளிகளல்ல, ஆனால்‌ விதையை விதைக்கிற பொறுப்பு நமக்கு 
இருக்கிறது. இயேசு அதைச்‌ செய்தார்‌ (7:29; மாற்கு 1:27), மற்றும்‌ பவுல்‌ 
கட்டளையிட்டார்‌ (1 தீமோத்தேயு 4:16; 2 இமோக்யே 3:16). 


வித்தியாசப்பட்ட வகை நிலங்கள்‌ 
(13:1-9, 18-23) 

இயேசுவின்‌ உவமையில்‌ போலவே, சுவிசேஷே வித்து இன்று 
வித்தியாசப்பட்ட நிலங்களில்‌ விழுகிறது. நிலம்‌ பலதரப்பட்ட மக்களையும்‌ 
தேவனுடைய வசனத்தை அவர்கள்‌ ஏற்றுக்‌ கொள்ளும்‌ விதத்தையும்‌ 
முன்வைக்கிறது. 

கடினமான நிலம்‌ (வி. சுவிசேஷ வித்து சில ஜனங்களுடைய 
கடினமான இருதயத்தில்‌  ஊடுறுவிச்செல்ல முடியாது. அவர்கள்‌ 
தேவனுடைய பரிசுத்தத்தையோ தங்களுடைய பாவநிலவரத்தையோ, 
அதன்‌ விளைவுகளையோ, கிறிஸ்துவின்‌ பலியாக்கப்பட்ட 
நிவாரணத்தின்‌ அவசியத்தையோ, வருகின்ற நியாயத்தீர்ப்பின்‌ நிச்சயத்தையோ 
புரிந்து கொள்வதில்லை, அதலால்‌ சுவிசேஷம்‌ அவர்களுக்கு எந்த நற்பலனையும்‌ 
கொடுப்பதில்லை. 

கற்பாறையான நிலம்‌. வேறு சில ஜனங்கள்‌ சுவிசேஷவித்துக்களை 
மிகுந்த சந்சோஷத்தோடு உடனடியாக ஏற்றுக்‌ கொள்கின்றனர்‌; ஆகிலும்‌ 
எதிர்ப்புகள்‌ வரும்போது, விரைவில்‌ அவர்கள்‌ உலர்ந்து, ஆவிக்குரிய ரீதியில்‌ 
மரித்தும்‌ போவார்கள்‌. கிறிஸ்துவிட மிருந்து பின்‌ வாங்கி உலகத்துக்கே திரும்பி 
விடுகிறார்கள்‌. 

முன்ரன்ன நிலம்‌. சுவிசேஷச்‌ செய்தியை ஏற்றுக்கொள்பவர்கள்‌ ஆவிக்குரிய 
உற்பத்தி வாழ்க்கையின்‌ “முட்களால்‌” நெருக்கப்பட்டு பலனற்றுப்‌ போவார்கள்‌. 
இன்று அநேக கிறிஸ்தவர்கள்‌ இந்த பிரிவைச்‌ சார்ந்துள்ளார்கள்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ சொந்த அலுவல்கள்‌ விருப்பங்கள்‌ ஆகியவற்றில்‌ கவனம்‌ செலுத்தி 
ஆவிக்குரிய அபிவிருத்திக்கு போதிய நேரம்‌ இல்லாமல்‌ இருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ நடப்பிக்க வேண்டிய ஜெபங்கள்‌, வேத வாசிப்பு, சபை 
ஆராதனையில்‌ பங்கேற்பு, வீட்டுச்சந்திப்பு, தனிநபர்‌ ஊழியம்‌, மற்றவர்களுக்குச்‌ 


47 


செய்யும்‌ ஊழியம்‌ ஆகியவை பிழியப்படுகின்றன, இதன்‌ விளைவாக அவர்கள்‌ 
எஜமானருக்கு கொஞ்சம்‌ கனி கொடுப்பவர்களாகின்றனர்‌. 

நல்ல நிலம்‌. தேவனுடைய காரியங்களில்‌ இளகிய மனமுடையவர்கள்‌ 
சந்தோஷமாய்‌ சுவிசேஷேத்தை ஏற்றுக்கொள்கின்றனர்‌. ஆவிக்குரிய ஒழுக்கக்‌ 
காரியங்களில்‌ விசுவாசத்தோட ஈடுபாடு காட்டுகின்றனர்‌, ஒரு பலமான 
கிறிஸ்தவ வேரை ஸ்தாபிக்கன்றனார்‌, அது அவர்களை முறையாக வளரச்‌ 
செய்கிறது. அதன்‌ விளைவாக, கர்த்தருக்கென்று மிகுந்த கனிகளைக்‌ 
கொடுக்கின்றனர்‌. 

முடிவரை ஒவ்வொரு தனிநபரும்‌ தன்னைத்தானே கேட்க வேண்டிய 
கேள்வி, “நான்‌ எப்படிப்பட்ட நிலமாயிருக்கிறேன்‌”; “என்னென்ன வழிகளில்‌ 
இன்னும்‌ அதிகபலனை இராஜ்யத்துக்கென்று கொடுக்க நான்‌ மாற்றங்களைக்‌ 
கொண்டு வரவேண்டும்‌?” 

டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 





குறிப்புகள்‌ 

Michael J. Wilkins, “Matthew,” in Zondervan Illustrated Bible Backgrounds Commentary, 
vol. 1, Matthew, Mark, Luke, ed. Clinton E. Arnold (Grand Rapids, Mich.: Zondervan, 2002), 
82. 2Craig S. Keener, 4 Commentary on the Gospel of Matthew (Grand Rapids, Mich.: Wm. B. 
Eerdmans Publishing Co., 1999), 377. Josephus கப்பார்நகூமைச்‌ சுற்றிலுமிருந்த நிலங்களை 
புகழ்ந்தார்‌, அதன்‌ மண்வளம்‌ அப்படியிருந்தது. (Josephus Wars 3.10.8.) “Sibylline Oracles 
3.263-64; Jubilees 24.15. SJubilees 11.10, 11: காண்க Talmud Sanhedrin 107a. ‘R. T. France, 
The Gospel According to Matthew, The Tyndale New Testament Commentaries (Grand Rapids, 
Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1985), 219. 


48 


32 
ஒராஃயத்தைக்‌ குறித்து 
மலும்‌ உவமைகள்‌ 
[135.௨ 24-52] 


அடுத்துவரும்‌ இராஜ்யத்தைக்‌ குறித்த உவமைகளில்‌ பயன்படுத்தப்பட்ட 
பொருட்கள்‌ இயேசுவுக்கு செவிகொடுத்தவர்களுக்கு நன்கு அறியப்பட்டதும்‌ 
தெளிவானவைகளும்‌ ஆகும்‌. 


பரலோக ராஜ்யத்தைக்குறித்து மூன்று 
கூடுதல்‌ உவமைகள்‌ (13:24-33) 


களைகள்‌ (13:24-30) 


2*<வேறொரு உவமையை அவர்களுக்குச்‌ சொன்னார்‌, பரலோக ராஜ்யம்‌ 
தன்‌ நிலத்தில்‌ நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்றெது. 

“மனுஷர்‌ நித்திரை பண்ணுகையில்‌ அவனுடைய சத்துரு வந்து, 
கோதுமைக்குள்‌ களைகளை விதைத்துவிட்டுப்‌ போனான்‌. 

பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும்‌ காணப்பட்டது. 

“வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர்‌ அவனிடத்தில்‌ வந்து: 
ஆண்டவனே, நீர்‌ உமது நிலத்தில்‌ நல்ல விதையை விதைத்தீர்‌ அல்லவா? 
பின்னை அதில்‌ களைகள்‌ எப்படி உண்டானது என்றார்கள்‌. 

“அதற்கு அவன்‌: சத்துரு அதைச்‌ செய்தான்‌ என்றான்‌. அப்பொழுது 
வேலைக்காரர்‌: நாங்கள்‌ போய்‌ அவைகளைப்‌ பிடுங்கிப்போட உமக்குச்‌ 
சித்தமா? என்று கேட்டார்கள்‌. 

22 அதற்கு அவன்‌: வேண்டாம்‌, களைகளைப்‌ பிடுங்கும்போது நீங்கள்‌ 
கோதுமையையுங்‌ கூட வேறோடே பிடுங்காதபடிக்கு இரண்டையும்‌ அறுப்பு 
மட்டும்‌ வளர விடுங்கள்‌. 

அறுப்புக்காலத்தில்‌ நான்‌ அறுக்கிறவார்களை நோக்கி: முதலாவது 
களைகளைப்‌ பிடுங்கி, அவைகளைச்‌ சுட்டெரிக்றெதற்கு கட்டுகளாக 
கட்டுங்கள்‌; கோதுமையையோ என்‌ களஞ்சியத்தில்‌ சேர்த்து வையுங்கள்‌ 
என்பேன்‌ என்று சொன்னான்‌ என்றார்‌. 


வசனம்‌ 24. கர்த்தர்‌ படகிலே போதித்துக்‌ கொண்டிருந்த காட்சிக்கு 
மத்தேயு மறுபடியும்‌ திரும்புகிறார்‌ (13:1, 2). விதைக்கிறவனைப்பற்றிய 
உவமையைச்‌ சொன்னபின்பு (13:3-9), இயேசு கூட்டத்தினருக்கு வேறு ஒரு 
உவமையைச்‌ சொன்னார்‌ (காண்க 13:31, 33). இந்த அதிகாரத்தின்‌ மற்ற 
உவமைகளைப்‌ போலவே, இது பரலோகராஜ்யத்துடன்‌ தொடர்புடையதாய்‌ 


49 


இருக்கிறது (13:31, 33, 44, 45, 47). நிலத்தின்‌ சொந்தக்காரன்‌ இந்த உவமையில்‌ 
நல்ல விதையையே தன்‌ நிலத்தில்‌ விதைத்தான்‌; அது “கோதுமை” என்று 
வசனம்‌ 25 சுட்டிக்‌ காட்டுகிறது. நல்ல விதையை அவன்‌ விதைத்தமையால்‌, 
நியாயப்படி நல்ல விளைச்சலை அவன்‌ எதிர்பார்த்தான்‌. இருப்பினும்‌, அது 
அப்படியிருக்கவில்லை. 

வசனம்‌ 25. வேலைக்காரர்‌ நித்திரை பண்ணும்‌ போது என்பது உண்மையில்‌ 
அவர்கள்‌ சோம்பேறிகளாக உறங்கிக்‌ கொண்டிருந்தனர்‌ என்று பொருள்‌ 
அல்ல; அவர்கள்‌ சாதாரணமாக இரவில்‌ தூங்கினார்கள்‌. அந்தத்‌ தூக்கம்‌ ஒரு 
சத்துரு வந்து விகைக்கப்பட்ட தானியத்தின்‌ அறுவடையை கெடுக்கச்‌ செய்து 





விட்டது. களைகள்‌ ஒருவேளை “முள்பூண்டுகளைக்‌” குறிக்கிற “பவ!” புல்‌ 
வகை களைகளாயிருக்கலாம்‌ (காண்க NEB), இவைகள்‌ பழங்கால கிழக்கத்திய 
தேசங்களில்‌ அதிகமாய்‌ வளர்ந்தன. இந்த “முள்‌ பூண்டு” ஒருவகை விஷம்‌ உள்ள 
தேரல்‌ புல்வகை கோதுமையைப்‌ போன்றே தோற்றத்தில்‌ காணப்படும்‌. 
இதன்‌ விதையை கோதுமையுடன்‌ சேர்த்து ஒரு மனிதன்‌ விழுங்கி விட்டால்‌ 
வியாதிப்படுவான்‌. 

ஒரு சத்துருவின்‌ நிலத்தில்‌ களையை விதைப்பது பழிவாங்கும்‌ எண்ணமான 
ஒரு தீமையான செயலாக இயேசுவின்‌ நாட்களில்‌ கருதப்பட்டது, ரோமன்‌ 
சட்டத்தில்‌ அதற்கு தடை விதிக்கப்பட்டி ருந்தது. கேட்டுக்‌ கொண்டி ருந்தவா்கள்‌ 
இந்த உவமை கதையைக்‌ கேட்டு நிச்சயமாக அதிர்ச்சியடைந்திருக்க 
மாட்டார்கள்‌. 





வசனங்கள்‌ 26-28. பயிரானது வளர்ந்து கதிர்‌ விட்டபோது களைகளும்‌ 
காணப்பட்டது. அவைகள்‌ முளைக்கத்‌ துவங்கிய நேரத்தில்‌, களைகள்‌ 
கோதுமைச்‌ செடியிலிருந்து வித்தியாசமான கோற்றமுள்ளதாயிருந்திராது. 
அகிலும்‌, அது வளர்ந்து கதிர்விடத்‌ துவங்கியபோது, அறிந்தவர்கள்‌ 
அதின்‌ வித்தியாசத்தைக்‌ கண்டு பிடித்திருப்பார்கள்‌. களைகள்‌ முளைத்திருப்பது 
வழக்கத்துக்கு அப்பாற்பட்ட காரியமல்ல, ஆனால்‌ மிக அதிகமாக வளர்ந்திருந்த 
காட்சிதான்‌ வேலைக்காரருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அவர்கள்‌ 
இதை தங்கள்‌ முதலாளிக்கு, வீட்டெஜமானுக்குத்‌ தெரியப்படுத்தினபோது, 
(oikodespotés), உடனே அவன்‌ என்ன நடந்திருக்கும்‌ என்று கூறினான்‌ 








வேலைக்காரர்‌ அவைகளை பிடுங்கிப்‌ போடக்‌ கேட்டார்கள்‌, ஆனாலும்‌ 
கோதுமைக்கு சேதமில்லாமல்‌ அப்படிச்‌ செய்ய முடியாது என்று உணர்ந்திருந்த 
எஜமானன்‌ போதிய அறிவு பெற்றிருந்தான்‌. அந்த நேரத்தில்‌, இரண்டு வகை 
செடிகளுமே நன்கு ஆழமாக வேர்களை பதிய விட்டிருக்க வேண்டும்‌ எனவே 
களைகளை அப்புறப்படுத்த எடுக்கும்‌ எந்த முயற்சியும்‌ கோதுமையையும்‌ 
சேர்த்தே பிடுங்க வேண்டியிருந்திருக்கும்‌. 

வசனங்கள்‌ 29, 30. நிலத்தின்‌ சொந்தக்காரனின்‌ முடிவு ஞானமுள்ளது. 
வேலைக்காரர்களிடம்‌ அவன்‌ களையும்‌ கோதுமையுமாகிய இரண்டுமே 
தொடர்ந்து வளரஅனுமதிக்கும்படி சொன்னான்‌. அறுவடை நேரத்தில்‌, 
அவைகள்‌ தனித்தனியே திறமையாக அறுக்கிறவர்களைக்‌ கொண்டு 
பிரிந்தெடுக்கப்படும்‌. களைகள்‌ தனியே  சுட்டெரிக்கப்படுவதற்கென 
கட்டுகளாக கட்டப்படும்‌, கோதுமை எஜமானனுடைய களஞ்சியத்திலே 
சேர்க்கப்படும்‌ (காண்க 3:12; 6:26). 

கோதுமையிலிருந்து களைகளை பிரித்தெடுக்க மூன்று வகையான 


50 


முறைகள்‌ கையாளப்பட்டன. (1) களைகளைக்‌ காட்டிலும்‌ உயரமாக 
கோதுமை வளர்ந்து நிற்குமானால்‌ கோதுமைகளை மட்டும்‌ அறுவடை செய்து 
விட்டு, தோட்டமுழுவதையும்‌ தீவைத்து எரிப்பது. (2) அறுவடையின்‌ போது 
கோதுமையையும்‌ களைகளையும்‌ தனித்தனியே பிரித்து எடுப்பது. கோதுமை 





கதிர்கள்‌ அடிக்க ஏதுவாக கட்டுகளாக கட்டுவார்கள்‌. களைகளை குவியலாக 
போட்டு சுட்டெரிப்பார்கள்‌. (3) கோதுமை கதிரடிக்கப்படுவதற்கு முன்‌ 
களை விதைகள்‌, மற்றும்‌ பதடுகளைத்‌ தனியாகவும்‌ கோது மணிக்‌ கதிர்களைத்‌ 
தனியாகவும்‌ பிரித்தெடுத்து கோதுமைகளை கதிரடித்து சுத்தம்‌ பண்ணுவார்கள்‌. 
இரண்டாவது முறையையே இந்த உவமையில்‌ குறிப்பிடப்படுறெ 
வேலைக்காரர்‌ செய்வார்கள்‌. 

இயேசு பின்னதாக இந்த உவமையை விளக்கமளித்து அவர்‌ (13:36-43), 
விதைக்கிறவனைப்‌ பற்றிய உவமையைப்‌ போலவே எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. 





கடுகு விதை (13:31, 32) 


"வேறொரு உவமையை அவர்களுக்குச்‌ சொன்னார்‌; பரலோக ராஜ்யம்‌ 
கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது; அதை ஒரு மனுஷன்‌ எடுத்துத்‌ தன்‌ 
நிலத்தில்‌ விதைத்தான்‌. 

2 அது சகல விதைகளிலும்‌ சிறிதாயிருந்தும்‌, வளரும்போது, சகல 
பூண்டுகளிலும்‌ பெரிதாகி, ஆகாயத்துப்‌ பறவைகள்‌ அதின்‌ கிளைகளில்‌ வந்து 
அடையத்தக்க மரமாகும்‌ என்றார்‌. 


வசனங்கள்‌ 31, 32. அடுத்த உவமையில்‌ பரலோகராஜ்யம்‌ ஒரு கடுகு 
விதைக்கு ஒப்பிடப்படுறெது. இந்த விதை உண்மையில்‌ சகல விதைகளிலும்‌ 
சிறியதாயிருப்பதில்லை, ஆனால்‌ மிகச்சிறிதான “புல்‌ பூண்டு” விதை. காட்டில்‌ 
வளரும்‌ ஒரு வண்ணமலர்‌ விதையும்‌, ஊசியிலை மரத்தின்‌ விதையும்‌ கூட 
உதாரணமாக, அளவில்‌ மிகச்‌ சிறியவை தான்‌. எல்லாத்‌ தாவர மரஞ்செடி 
கொடிகளின்‌ விதைகளை இயேசு ஓஒப்பிடாமல்‌, பலஸ்தீனாவில்‌ வளரும்‌ புல்‌ 
பூண்டு வகையிலான விதையைக்‌ குறிப்பிடுகிறார்‌. கடுகு விதை பழமொழிகளில்‌ 
பயன்படுத்தப்படுகிறது உண்டு (“கடுகளவும்‌ அல்லது கடுகளவு சிறிய”). இயேசு 
இந்த உதாரணத்தை வேறு சில இடங்களில்‌ தமது போதனையில்‌ குறிப்பிட்டார்‌ 
(17:20; லூக்கா 17:6). 

கடுகு செடி மட்டும்‌ குறிப்பாக பலஸ்தனாவின்‌ வறண்ட சீதோஷ்ண 
நிலையில்‌ நன்கு வளரக்‌ கூடிய ஒன்று. கடலுக்கு அருகாமையில்‌ வளரும்‌ 
வகைகள்‌, பிற பகுதிகளில்‌ வளரும்‌ கடுகுச்‌ செடியைக்‌ காட்டிலும்‌, ஒரு மரம்‌ 
போல்‌ பெரிய வடிவில்‌ வளரும்‌.” W. F. Albright மற்றும்‌ C. 5. Mann ஆகியோர்‌, 
“கடுகுச்‌ செடி பொதுவாக கலிலேயா கடலருகில்‌ பத்து அடி உயரம்‌ வரை 
வளருகின்றன,” என்று எழுதினர்‌.” நல்ல முறையில்‌ பராமரித்தால்‌ பதினைந்து 
அடி உயரம்‌ கூட வளருகின்றன. இந்த வகை கடுகுச்‌ செடிகள்‌ உறுதியான 
கிளைகளை உடையதாய்‌ வருடத்தின்‌ ஒரு குறிப்பிட்ட காலக்‌ கட்டத்தில்‌ 
காணப்படும்‌ அந்த நேரத்தில்‌ பறவைகளுக்கு ஒரு வீடாய்க்‌ காட்சியளிக்கும்‌. 

கடுகுச்‌ செடிகளை “ஒரு மரம்‌” என்று குறிப்பிடுவது பழைய ஏற்பாட்டில்‌ 
இராஜ்யங்களை மரத்துடன்‌ ஒப்பிட்டு மிகைப்படுத்தி பேசுவதாகும்‌. 


51 


உதாரணமாக, எசேக்கியேல்‌ புத்தகத்தில்‌, தேவன்‌ கேதுரு மரத்தின்‌ நுனிக்‌ 
கிளைகளில்‌ ஒன்றை எடுத்து, அதை உயர்ந்த மலையின்மேல்‌ நடுவார்‌. அது 
கொப்புக்களை விட்டு, கனிதந்து, “மகிமையான கேதுருவாகும்‌”; அதின்‌ கீழே 
சகல வித பட்சி ஜாதிகளும்‌ தங்கி, அதின்‌ கிளைகளின்‌ நிழல்களிலே தாபரிக்கும்‌ 
என்று சொல்லப்படுகிறது (எசேக்கியேல்‌ 17:22-24; காண்க 31:2-18; தானியேல்‌ 
4:10-12, 19-22). 

கடுகு விதையைப்போல, பரலோக ராஜ்யம்‌ அதன்‌ துவக்க காலத்தில்‌ மிகச்‌ 
சிறியதாயிருந்தது ஆனால்‌ துரிதமாக மிகச்‌ பெரிதாக வளர்ந்தது. ராஜ்யத்தை 
இயேசு பன்னிரெண்டு அப்போஸ்தலரைக்‌ கொண்டு துவங்கினார்‌, ஆனால்‌ 
அவருடைய ராஜ்யம்‌ முடிவுகாலத்தில்‌ உலகமெங்கும்‌ பரவியிருக்கும்‌ 
(மத்தேயு 25:19; மாற்கு 16:15). ஆகாயத்துப்‌ பறவைகள்‌ சில வேளைகளில்‌ யூத 
இலக்கியங்களில்‌ புறஜாதிகளைக்‌ குறிக்கத்‌ தக்கதாக பேசுகிறது.” 








புளித்த மா (15:33) 


வேறொரு உவமையை அவர்களுக்குச்‌ சொன்னார்‌; பரலோக ராஜ்யம்‌ 


புளித்தமாவுக்கு ஒப்பாயிருக்கிறது; அதை ஒரு ஸ்திரீ எடுத்து, முழுவதும்‌ 
புளிக்கும்‌ வரைக்கும்‌, மூன்றுபடி மாவிலே அடக்கி வைத்தாள்‌ என்றார்‌. 


வசனம்‌ 33. புளித்த மா என்பது அப்பம்‌ செய்வதற்கு பயன்படுத்தப்படும்‌ 
ஒரு பொருள்‌. அது உள்ளிருந்து கரியை செய்கிறது. புதிய ஏற்பாட்டுக்‌ 
காலத்தில்‌, ஒரு ஸ்திரீ அப்பம்‌ சுடுவதற்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கும்‌ 
மாவிலிருந்து அது அடுமனைக்கு போவதற்கு முன்‌ ஒரு துண்டு மாவை எடுத்து 
வைப்பாள்‌. மேற்கொண்டு அவள்‌ அப்பம்‌ சுடும்போது, புதிய மாவை பிசைந்து 
அதற்குள்‌ எடுத்து வைத்த மாவை வைப்பாள்‌ (காண்க 1 கொரிந்தியர்‌ 5:6).“ 
மூன்றுபடி மாவு என்பது (ஏறத்தாழ ஒரு மரக்கால்‌) நூறு பேருக்கு உணவளிக்க 
போதுமானது என்று கணக்கிடப்‌ பட்டுள்ளது.” 

வேக வசனங்களில்‌, புளித்தமாவு பெரும்பாலும்‌ தீங்கான செயல்களுக்கே 
ஒப்பிடப்படுகிறது (16:6-12; லூக்கா 12:1; 1 கொரிந்தியர்‌ 5:6-8; கலாத்தியர்‌ 5:9). 
பஸ்கா அசரிப்புக்கு முன்‌, யூதர்கள்‌ வீட்டிலிருக்றெ அனைத்து புளிப்புகளையும்‌ 
அப்புறப்படுத்தி சுட்டெரிக்க வேண்டும்‌. மேலும்‌, தேவாலயத்தில்‌ 
போஜனபலியில்‌ புளிப்பு எதுவும்‌ கலக்கப்படாமல்‌ செலுத்த வேண்டும்‌ 
(லேவியராகமம்‌ 16:14-18). இந்த உவமையில்‌ இயேசு தீமையான கிரியைக்கு 
ஒப்பிடவில்லை, ஏனெனில்‌ பரலோக ராஜ்யம்‌ உலகில்‌ சாதகமான செல்‌ 
வாக்கைக்‌ கொண்டுள்ளது. 

இயேசு இந்த உவமைக்கு விளக்கம்‌ கொடுக்காமல்‌, உலகமெங்கும்‌, 
சபையாகிய இராஜ்யம்‌, விரிவடையும்‌ என்பதைக்‌ காட்டுவதே 
இதன்‌ நோக்கம்‌. புளித்தமா அப்பம்‌ சுடுவதற்கு பிசைந்த மாவுக்குள்‌ 
மறைத்து வைக்கப்படுவதுபோல, இராஜ்யம்‌ அப்பொழுது மறைத்து 
வைக்கப்பட்டிருந்தது. பெந்தெகோஸ்கே நாளில்‌ அது முறையாக 
ஸ்தாபிக்கப்பட்ட பிறகோ, அதின்‌ செல்வாக்கு ரோம சாம்ராஜ்யம்‌ முழுவதும்‌ 
பரவியது (ரோமர்‌ 10:18; கொலோசெயர்‌ 1:23). பிசைந்த மாவுக்குள்‌ புளித்தமா 
மறைத்து வைக்கப்பட்டது போலவே, பரலோக இராஜ்யம்‌ துவக்கத்தில்‌ 


52 


யாருக்கும்‌ காணப்படக்‌ கூடாத வகையில்‌ ஏறத்தாழ கிரியை செய்தது; அது 
பரவ ஆரம்பித்தபோது, அதன்‌ செல்வாக்கு தோற்றமளித்து. 


ஓர்‌ இடைச்செய்தி (13:34-43) 
உவமைகளின்‌ நோக்கம்‌ (13:34, 35) 


4 இவைகளையெல்லாம்‌ இயேசு ஜனங்களோடே உவமைகளாகப்‌ 
பேசினார்‌; உவமைகளினாலேயன்றி, அவர்களோடே பேசவில்லை. 

என்‌ வாயை உவமைகளினால்‌ திறப்பேன்‌, உலகத்தோற்றமுதல்‌ 
மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன்‌ என்று தீர்க்கதரிசியால்‌ 
உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. 


வசனம்‌ 34. கிறிஸ்து எப்பொழுதும்‌ உவமைகளில்‌ பேசவில்லை, ஆனால்‌ 
இந்த நாளிலே அவர்‌ பேசினார்‌. மத்தேயு தனது கருத்தை வலியுறுத்தும்‌ 
பொருட்டு நேர்மறையாகவும்‌ எதிர்மறையாகவும்‌ இந்த சத்தியத்தை 
முன்வைத்தார்‌: இவைகளையெல்லாம்‌ இயேசு ஜனங்களோடே உவமை 





களாகப்‌ பேசினார்‌; உவமைகளினாலேயன்றி, அவர்களோடே பேசவில்லை 
(ஒப்பிடுக யோவான்‌ 1:3). 

வசனம்‌ 35. இந்த அதிகாரத்தில்‌ மீண்டும்‌ ஒருமுறை, இயேசுவின்‌ உவமை 
களின்‌ நோக்கம்‌ பேசப்படுகிறது. முந்தின நிகழ்வில்‌ மத்தேயு குறிப்பிடுகையில்‌ 
இயேசுவின்‌ சீஷர்கள்‌ கேட்ட கேள்விக்கு கர்த்தர்‌ அளிக்கும்‌ பதிலை 
எளிமையாக பதிவு செய்தார்‌ (13:10-17). இங்கே, மத்தேயு தாமே இயேசுவின்‌ 
செயல்களை விமர்சிக்கிறார்‌. அவருடைய உபதேசமுறை பழைய ஏற்பாட்டு 
தர்க்ககரிசனத்தின்‌ நிறைவேற்றம்‌ என்று வலியுறுத்தினார்‌. தீர்க்கதரிசியால்‌ 
உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது எனும்‌ வாக்கியம்‌ இந்த 
சுவிசேஷம்‌ முழுவதிலும்‌ தொடர்ந்து முக்கியப்படுத்தப்படுகிறது (1:22ன்‌ 
விளக்கவுரையைக்‌ காண்க). 

சங்கதம்‌ 78, லிருந்து இயேசு மேற்கோள்‌ காட்டுகிறார்‌, அந்த சங்கீதம்‌ 
பாரம்பரியப்படி மேலுரையின்‌ மீது எழுதப்பட்ட வாசகம்‌ ஆசாபினால்‌ 
எழுதப்பட்டது. ஆசாப்‌ தாவீதினால்‌ நியமிக்கப்பட்ட இசைக்குழு தலைவனும்‌, 
“பார்வையாளன்‌” என்றும்‌ குறிப்பிடப்பட்டான்‌ (1 நாளாகமம்‌ 16:4-7; 25:1, 
2; 2 நாளாகமம்‌ 29:30). இந்த அடையாளம்‌ வசனம்‌ 35ல்‌ குறிப்பிடப்படுகிற 
“இர்க்கதரிசி” எனும்‌ பதத்தோடு ஒத்துப்போறெது.” சங்கேம்‌ 78ல்‌, ஆசாப்‌ 
இஸ்ரவேலின்‌ வரலாற்றிலிருந்து வாபஸாகி “தனக்கு செவிசாய்ப்போர்களிடம்‌ 








தெரிந்துகொள்ளப்பட்ட தேசத்தின்‌ கடந்தகால தோல்விகளினால்‌ எழுந்த 
எச்சரிக்கையைக்‌ கேட்கும்படி குறிப்பிடுறொர்‌. ””? 

குறிப்பாக, உவமைகளில்‌ பேசுவதைக்‌ குறித்த மேற்கோள்‌ வாக்கியம்‌ 
சங்கதம்‌ 78:2ல்‌ குறிப்பிடப்படுகிறது. அதன்‌ முதல்வரி என்‌ வாயை உவமை 
களால்‌ திறப்பேன்‌, என்பது செப்துவஜிந்த்‌ (எபிரேய புத்தகங்களின்‌ கிரேக்க) 
மொழிபெயர்ப்புடன்‌ பொருந்துகிறது. இருப்பினும்‌, இரண்டாவது வரி, 
பூர்வகாலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன்‌, என்பது ஒரு 
யூக மொழிபெயர்ப்பு. மத்தேயுவில்‌ இந்த மேற்கோள்‌ வாக்கியத்தின்‌, 


53 


“மறைபொருள்‌” என்பது “ராஜ்யத்தின்‌ ரகசியங்கள்‌” என்று இயேசு முன்பதாகப்‌ 
பேசினார்‌ (13:11; காண்க 1 கொரிந்தியர்‌ 2:7-10; எபேசியர்‌ 1:3-14; 3:9; 
கொலோசெயர்‌ 2:2, 3). 


களைகளைப்‌ பற்றிய உவமையின்‌ விளக்கம்‌ (13:36-43) 


“அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்குப்‌ போனார்‌. 
அவருடைய சீஷர்கள்‌ அவரிடத்தில்‌ வந்து: நிலத்தின்‌ களைகளைப்‌ பற்றிய 
உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று கேட்டார்கள்‌. 

அவர்‌ பிரதியுத்தரமாக: நல்ல விதையை விதைக்றெவன்‌ 
மனுஷகுமாரன்‌; 

நிலம்‌ உலகம்‌; நல்ல விதை ராஜ்யத்தின்‌ புத்திரர்‌; களைகள்‌ 
பொல்லாங்கனுடைய புத்திரர்‌; 

அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு; அறுப்பு உலகத்தின்‌ முடிவு; 
அறுக்றெவர்கள்‌ தேவ தூதர்கள்‌. 

“அதலால்‌, களைகளைச்‌ சேர்த்து அக்கினியால்‌ சுட்டெரிக்றெது போல, 
இவ்வுலகத்தின்‌ முடிவிலே நடக்கும்‌. 

“மனுஷகுமாரன்‌ தம்முடைய தூதர்களை அனுப்புவார்‌; 
அவர்கள்‌ அவருடைய ராஜ்யத்தில்‌ இருக்றெ சகல இடறல்களையும்‌ 
அக்கரமஞ்செய்கிறவர்களையும்‌ சேர்த்து, 

“அவர்களை அக்கினிச்சூளையிலே போடுவார்கள்‌; அங்கே அழுகையும்‌ 
பற்கடிப்பும்‌ உண்டாயிருக்கும்‌. 

“அப்பொழுது, நீதிமான்கள்‌ தங்கள்‌ பிதாவின்‌ ராஜ்யத்திலே 
சூரியனைப்போலப்‌ பிரகாசிப்பார்கள்‌. கேட்கிறதுக்கு காதுள்ளவன்‌ கேட்கக்‌ 
கடவன்‌. 


வசனம்‌ 36. இயேசு ஜனங்களை அனுப்பி விட்டு ௨8-௪௫. போனார்‌ 
(13:1). இது கப்பர்நகூமிலே நடந்தது. அநேகமாக பேதுருவின்‌ வீட்டிலோ 
அல்லது அறியப்படாத ஒரு சீஷனுடைய வீட்டிலோ நடந்திருக்கலாம்‌ (காண்க 
4:13). இந்தக்‌ காட்சியமைப்பில்‌, அவருடைய சீஷர்கள்‌ அவரிடத்தில்‌ வந்து, 
களைகளைப்‌ பற்றிய உவமையை அறிந்து கொள்ள விருப்பம்‌ தெரிவித்தார்கள்‌ 
(காண்க 13:24-30). 

வசனங்கள்‌ 37-389. இந்த வசனங்களில்‌ இயேசு உவமையில்‌ வரும்‌ அநேக 





முக்கிய காரியங்களை அடையாளப்படுத்துகிறார்‌, அதின்‌ ஞானர்த்த இயல்‌ 
புகளை விளக்கப்படுத்துகிறார்‌. 

1. நல்ல விதைகளை விதைக்நறெவன்‌ மனுஷகுமாரன்‌. விதைக்கிறவனைப்‌ 
பற்றிய உவமையின்‌ விளக்கவுரையில்‌ (13:18-23),  விதைக்றெவன்‌ 
அடையாளப்படுத்தப்படவில்லை; ஆனால்‌ இங்கு இயேசு தெளிவாக தம்‌ 
பெயரை “மனுஷகுமாரன்‌” என்றும்‌ தம்மைத்‌ தாமே விதைக்றெவன்‌ என்றும்‌ 
குறிப்பிட்டார்‌. 

2. நிலம்‌ உலகம்‌. இது பரலோக ராஜ்யத்தைக்‌ குறித்த உவமைகளில்‌ 
ஒன்றாக இருக்கிற படியால்‌, நல்ல விதைகள்‌ விகைக்கப்பட்ட “நிலம்‌” 
சபையைக்‌ குறிப்பிடுவதாக சிலர்‌ நினைக்கின்றனர்‌. ஆயினும்‌, “நிலம்‌ உலகம்‌” 


24 


என்பதை இயேசு தெளிவாகக்‌ குறிப்பிட்டார்‌, அதாவது நீதிமான்களையும்‌ 
அநீதிமான்களையும்‌ உள்ளடக்கியிருக்கிற இடத்தைக்‌ குறிப்பிட்டார்‌. 

3. நல்ல விதை ராஜ்யத்தின்‌ புத்திரர்‌. “நல்ல விதை” என்பது 
விகதைக்கிறவனைப்‌ பற்றிய உவமையில்‌ சொல்லப்படுகிற 
“ராஜ்யத்தின்‌ வசனமல்ல” (13:19); இங்கு அது “ராஜ்யத்தின்‌ புத்திரர்களைக்‌” 
குறிக்கிறது. மத்தேயு 8:12ல்‌, “ராஜ்யத்தின்‌ புத்திரர்‌” என்பது ராஜ்யத்தின்‌ 
சுதந்தரவாளிகளான பாரம்பரியத்தின்படியான யூதர்களைக்‌ குறிப்பிட்டது; 
அனால்‌ அவர்கள்‌ அதை வெறுத்துவிட்டனர்‌. இங்கு அந்த பதும்‌, தேவனுடைய 
ராஜ்யத்தின்‌ உண்மையான சுதந்தரவாளியான இயேசுவின்‌ விசுவாசமுள்ள 
கீஷர்களைக்‌ குறிக்கிறது. 

4. களைகள்‌ பொல்லாங்கனுடைய புத்திரர்‌. இவர்கள்‌ சாத்தானை 
பின்பற்றுபவர்கள்‌. இரண்டு விதமான “புத்திரர்களை” இயேசு தெளிவாக 
வித்தியாசப்படுத்திக்‌ காண்பிக்கறொர்‌: ஒருவர்‌ ராஜ்யத்தின்‌ புத்திரராக இருக்க 
வேண்டும்‌ அல்லது பிசாசின்‌ புத்திரராக இருக்க வேண்டும்‌. 

5. அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. சாத்தான்‌ “சத்துரு” 
என்று சரியாகச்‌ சொல்லப்பட்டது (காண்க லூக்கா 10:19; 1 பேதுரு 5:8). 
அவன்‌ தொடர்ந்து மறைவான சூழ்ச்சி செய்கிறவனாயும்‌, தேவனுடைய 
ஜனங்களை கெடுத்து அழிக்கக்‌ கூடிய வழிகளை கண்டு பிடிக்க முயற்சித்துக்‌ 
கொண்டி ருப்பவனுமாயிருக்கிறான்‌. 

6. அறுப்பு உலகத்தின்‌ முடிவு. நியாயத்தீர்ப்பை உருவகப்படுத்தி “அறுப்பு” 
என்று அடிக்கடி வேக வசனங்களில்‌ பயன்படுத்தப்படுகிறது. “முடிவு” 
(sunteleia) என்ற வார்த்தை “நிறைவில்‌” அல்லது “பூர்த்தியான” நாட்கள்‌ எனவும்‌ 
மொழிபெயர்க்கலாம்‌ (காண்க 13:40, 49; 24:3; 28:20). “ராஜ்யத்தின்‌ புத்திரா” 
இந்த உலகத்தில்‌ “பொல்லாங்கனுடைய புத்திரரோடே ” அவர்களுடைய இறுதி 
உண்மைத்துவம்‌ நிரூபிக்கப்படும்‌ வரை நிலைத்திருக்க வேண்டும்‌. 

7. அறுக்கெவர்கள்‌ தேவ தூதர்கள்‌. தேவதூதர்கள்‌ வேதவசனங்களில்‌ 
மற்ற இடங்களில்‌ தேவனுடைய முகவர்களாக  நியாயத்தீர்ப்பை 
நிறைவேற்றுபவர்களாய்‌ செயல்‌ புரிவோர்‌ என்று சொல்லப்படுகிறது (24:31; 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ 14:14-20). 

வசனங்கள்‌ 40-42. இந்த நேரத்தில்‌, இயேசு ஒரு பலமான ஓப்பீட்டைக்‌ 
காட்டி களைகளின்‌ விதி, ஒன்றாக கூட்டிச்‌ சேர்க்கப்பட்டு அக்கினியால்‌ 
சுட்டெரிக்கப்படுவதற்கும்‌, பொல்லாங்கான புத்திரர்‌, காலத்தின்‌ நிறைவில்‌ 
நியாயந்தீர்க்கப்படுவதையும்‌ விவரிக்றொர்‌. கர்த்தர்‌ அறுவடைக்காகத்‌ 
திரும்ப வரும்பொழுது அவர்‌ தமது தூதர்களை அனுப்புவார்‌ (காண்க 
16:27; 2 தெசலொனிக்கேயர்‌ 1:7), தமது இராஜ்யத்தில்‌ அல்லது உலகத்தில்‌ 
இருக்கிற சகல இடறல்களையும்‌ அக்கிரமஞ்‌ செய்றெவர்களையும்‌ 
சேர்ப்பார்‌. இந்த அக்கிரமக்காரர்கள்‌ சேர்க்கப்பட்டு அக்கினிச்சூளையிலே 
போடப்படுவார்கள்‌ (காண்க தானியேல்‌ 3:6; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20:10, 
14, 15). இந்தச்‌ சூளை “நரகத்தை” அல்லது “வேதனையுள்ள அக்கினி நிறைந்த 
பாதாளத்தைக்‌” குறிக்கும்‌ (2௦2110), அவியாத அக்கினியையுடையதும்‌, அது 
“நித்திய அக்னியை” உடையதுமாகும்‌ (25:41; காண்க மாற்கு 9:44). மத்தேயு 
புத்தகத்தில்‌ நியாயத்தீர்ப்பைக்‌ குறிக்க தொடர்ந்து அக்கினி என்ற வார்த்தை 
பயன்படுத்தப்படுறெது (3:10; 5:22; 7:19; 13:40, 42; 18:8, 9; 25:41). அவபக்தி 





5 


யானவர்கள்‌ வேதனையுள்ள இடத்தில்‌ பங்கடைவார்கள்‌, அங்கே அழுகையும்‌ 
பற்கடிப்பும்‌ உண்டாயிருக்கும்‌ (காண்க 8:12; 22:13). 

வசனம்‌ 43. இயேசு இந்த சிந்தனையைக்‌ தூண்டும்‌ நியாயத்தீர்ப்பைக்‌ 
குறித்த உவமையை நேர்மறைக்‌ கருத்தைச்‌ சொல்லி முடிக்கிறார்‌: நீதிமான்கள்‌ 
தங்கள்‌ பிதாவின்‌ ராஜ்யத்தில்‌ சூரியனைப்‌ போல்‌ பிரகாசிப்பார்கள்‌ (காண்க 
25:34; 1 கொரிந்தியர்‌ 15:24). நித்திய நகரத்தில்‌, நீதிமான்கள்‌ “சூரியனைப்‌ 
போல்‌” பிரகாசிப்பார்கள்‌ (காண்க தானியேல்‌ 12:3; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
21:23; 22:5). இயேசு தமது செய்தியைக்‌ கேட்டு கொண்டிருந்தவர்களிடம்‌, 
கேட்றெதற்கும்‌ காதுள்ளவன்‌ கேட்கக்‌ கடவன்‌ என்று எச்சரித்தார்‌ (காண்க 
13:9ன்‌ விளக்கவுரை). 





பரலோக ராஜ்யத்தைக்‌ குறித்து இன்னும்‌ 
மூன்று உவமைகள்‌ (13:44-50) 


புதைத்திருந்த பொக்கிஷம்‌ (13:44) 


“அன்றியும்‌, பரலோக ராஜ்யம்‌ நிலத்தில்‌ புதைத்திருக்றெ 
பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது; அதை ஒரு மனுஷன்‌ கண்டு, 
மறைத்து, அதைப்பற்றிய சந்தோஷத்தினால்‌ போய்‌, தனக்கு உண்டான 
எல்லாவற்றையும்‌ விற்று, அதைக்‌ கொள்ளுகிறான்‌. 


வசனம்‌ 44. பரலோக ராஜ்யத்தைக்‌ குறித்து இயேசு மேலும்‌ மூன்று 
உவமைகளை முன்‌ வைக்கிறார்‌ (13:44-20). இந்த முதல்‌ உவமையில்‌, ராஜ்யம்‌ 
நிலத்தில்‌ புதைத்திருக்கதிற பொக்கிஷத்தைக்‌ கண்ட ஒரு மனுஷனுக்கு 
ஒப்பிடப்படுகிறது. அக்காலங்களில்‌ ஜனங்கள்‌ பெரும்பாலும்‌ தங்கள்‌ 
விலையுர்ந்த பொருட்களை பூமிக்கடியில்‌ புதைத்து வைப்பது வழக்கம்‌ 
(25:25). “விசேஷமாக நெருக்கடியான சூழ்நிலை உருவாகும்‌ போதும்‌, 
அரசியல்‌ கலவர நேரங்களிலும்‌” அப்படி செய்வதுண்டு.” முதல்‌ நூற்றாண்டு 
பலஸ்தனா பகுதியில்‌, கிரிமினல்‌ குற்றவாளிகளின்‌ தேவையற்ற சண்டைக்கு 
இழுக்கும்‌ பயத்துக்கும்‌, அரசியல்‌ குழப்பங்களால்‌ ஏற்படும்‌ மூர்க்கத்தனம்‌ 
ரன ஊழல்‌ நபர்களின்‌ தூண்டுகோலுக்கு பயந்து தங்கள்‌ பொக்கிஷங்களைப்‌ 
பாதுகாக்கும்‌ பொருட்டு அவைகளை பூமிக்கடியில்‌ புதைத்து வைப்பார்கள்‌. 
கும்ரான்‌ கண்டு பிடிப்புகள்‌ இதை விளக்கப்படுத்துறெது.'” கும்ரானில்‌ 
கண்டுபிடிக்கப்பட்ட செப்புத்தகட்டு சுருளில்‌ அறுபத்தி நான்கு இடங்களில்‌ 
பலஸ்தனா பகுதியில்‌ புதையல்கள்‌ இருந்ததாகவும்‌ அங்கே அறிக்கைப்படி, 
தங்கள்‌, வெள்ளி, வாசனைக்‌ திரவியங்கள்‌, மற்றும்‌ புஸ்தகச்‌ சுருள்கள்‌ 
புகைக்கப்பட்டிருந்தததாகச்‌ சொல்லப்படுகிறது. 

இயேசு இந்த உவமையில்‌ குறிப்பிடுகிற மனுஷன்‌ எப்படி அந்த 
பொக்கிஷத்தைக்‌ கண்டுபிடித்தான்‌ என்று குறிப்பிடவில்லை. அவனை ஒரு 
புதையலைக்கேடும்‌ வேட்டைக்காரனாகச்‌ சொல்லாததால்‌, அவன்‌ ஏதோ 
இடீரென்று கண்டுபிடித்திருக்க வேண்டும்‌. புதையலைக்‌ கண்டு பிடித்த பின்‌, 
அதை மறுபடியும்‌ மறைத்து வைத்து வேறு யாரும்‌ கண்டுபிடிக்காதபடிக்கு 
செய்தான்‌. சந்தோஷத்தால்‌ நிறைந்தவனாய்‌, அவன்போய்‌ தனக்கு உண்டான 


26 


எல்லாவற்றையும்‌ விற்று அந்த இடத்தை கிரயத்துக்கு வாங்கினான்‌. 

முதல்‌ பார்வையில்‌, ஒழுக்கமில்லாத செயலை பயன்படுத்தி ஆவிக்குரிய 
பாடத்தை இயேசு போதிப்பது போல்‌ தோன்றும்‌ (காண்க லூக்கா 16:1-9). 
அப்படியொரு முடிவுக்கு வருவதற்கு முன்‌, மூன்று கருத்துக்களை ஒருவர்‌ 
அலசிப்பார்க்க வேண்டும்‌. முதலாவதாக, இந்த நிலம்‌ இலவசமாகக்‌ கிடைக்கிற 
சந்தர்ப்பமாக இருக்க வாய்ப்பு உண்டு: அந்த நிலத்தின்‌ உரிமையாளர்‌ 
உயிரோடில்லாமல்‌ அந்தப்‌ பொக்கிஷம்‌ மறக்கப்பட்ட ஒன்றாக இருக்கலாம்‌.” 
இரண்டாவதாக, புதையலைக்‌ கண்டுபிடித்தவன்‌ சட்டத்துக்கு உட்பட்டு 
நிலத்தையும்‌ அதிலுள்ளவைகளையும்‌ வாங்கத்‌ தீர்மானித்திருக்கலாம்‌. 
பின்னதாக ரபீமார்கள்‌ நிலத்தை வாங்குவதில்‌ உண்மையில்‌ ஏதேனும்‌ 
கட்டுப்படும்‌ என விவாதித்திருக்கலாம்‌. நிலத்து உரிமையாளர்‌ தனது நிலத்தில்‌ 
ஒன்றையும்‌, “அதிலுள்ள யாவற்றையும்‌” விற்க ஒப்புக்‌ கொண்டிருக்கலாம்‌.” 
மூன்றாவது பரிசீலனை என்னவெனில்‌ புதையலை கண்டு பிடித்தவன்‌ 
நியாயமானவனாக இருந்திருக்க வேண்டும்‌. இல்லாவிட்டால்‌, கண்ட 
பொக்கிஷத்தை எடுத்துக்‌ கொண்டு ஓடியிருப்பான்‌. மாறாக, நிலத்தை 
அவன்‌ கிரயத்துக்குக்‌ கொள்ளவே விரும்புகிறான்‌ அதினாலே நிலத்திலுள்ள 
பொக்கிஷமும்‌ சட்டரீதியாக அவனுக்குரியதாகும்‌. '? 

நாம்‌ இந்த மனுஷனுடைய ஒழுக்கரீதியான விஷயத்தில்‌ 
அதிக அக்கரை காட்டி உவமையின்‌ உண்மையான அர்த்தத்தை விட்டுவிட 
விரும்பவில்லை. கர்த்தர்‌ இதிலே கொடுக்க விரும்புகிற முக்கிய கருத்து 
பரலோக ராஜ்யத்தின்‌ மதிப்பை சம்பந்தப்படுத்திக்‌ காட்டுவதுதான்‌. 
புதையலைக்‌ கண்டு பிடிக்க சந்தர்ப்பம்‌ பெற்ற நபர்‌ பொக்கிஷம்‌ இருக்கிற 
அந்த நிலத்திற்காக தனக்குள்ள எல்லாவற்றையும்‌ தியாகம்‌ பண்ண 
விருப்பமாயிருந்தான்‌. தேவனுடைய இராஜ்யத்தின்‌ மகத்துவத்தைக்‌ 
கண்டு பிடித்து புரிந்து கொள்ளுபவருக்கும்‌ இது உண்மையானது. 
அதை அடைந்துகொள்வதற்கு எந்த ஒரு நபருக்கும்‌ எவ்வித கிரயமும்‌ 
விலையேறப்பட்டதல்ல (6:33; லூக்கா 18:28-30; பிலிப்பியர்‌ 3:8, 9). 


விலையுயர்ந்த முத்து (13:45, 46) 


“மேலும்‌ பரலோகராஜ்யம்‌ நல்ல முத்துக்களைத்‌ தேடுகிற வியாபாரிக்கு 
ஒப்பாயிருக்கிறது. 

“அவன்‌ விலையுயர்ந்த ஒரு முத்தைக்‌ கண்டு, போய்‌, தனக்குண்டான 
எல்லாவற்றையும்‌ விற்று, அதைக்‌ கொள்ளுகிறான்‌. 


வசனங்கள்‌ 45, 46. அடுத்து, இயேசு, இராஜ்யத்தை ஒரு நல்ல 
முத்தைத்தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பிடுகிறார்‌. வேதாகம நாட்களில்‌ 
விலையேறப்‌ பெற்ற கல்‌ வகையிலேயே “நல்ல முத்துக்கள்தான்‌” மிகவும்‌ 
விலையுயர்ந்தது (யோபு 28:18; மத்தேயு 7:6; 1 தீமோத்தேயு 2:9; 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ 17:4; 18:11, 12, 16, 17; 21:21). நத்தை போன்ற 
அமைப்பையுடைய முத்துசிப்பிக்‌ கூட்டுக்குள்‌ முத்து உற்பத்தியாகிறது, 
செங்கடல்‌ மற்றும்‌ வளைகுடா பகுதிகளில்‌ முத்துக்கள்‌ பலதரப்பட்டவைகள்‌ 
அறுவடையாகின்றன. வியாபாரி என்று இந்த உவமையில்‌ குறிப்பிடப்படும்‌ 


57 


நபர்‌ ஒரு “மொத்த வியாபாரி” (ஊற௦௦5$) “சில்லரை வியாபாரியிடத்தி 
லிருந்து” வித்தியாசப்பட்ட வார்த்தை (&சé௦5).18 அவன்‌ வெளியில்‌ பல 
இடங்களுக்கும்‌ பயணம்‌ பண்ண வேண்டிய வியாபாரம்‌ அது. அவன்‌ தனது 
மறு விற்பனைக்கேற்ற நல்ல முத்துக்களைக்‌ தேடுகின்றான்‌, ஒரு முத்து 
விலையுயர்ந்ததாக அவனுக்கு கடைக்கப்‌ பெறுகின்றான்‌. தனக்கு உள்ள 
எல்லாவற்றையும்‌ விற்று அவன்‌ அதை வாங்கிக்‌ கொள்கின்ற அளவுக்கு அது 
மிகவும்‌ விலையேறப்‌ பெற்றதாயிருந்தது. 

இதற்கு முன்பு சொல்லப்பட்ட உவமையைப்‌ போலவே (13:44), இந்த 
உவமையும்‌ கர்த்தருடைய மிகப்பெரும்‌ விலை மதிப்புள்ள இராஜ்யத்தைக்‌ 
குறித்து பேசுகிறது. இந்த இரண்டு உவமைகளுக்குமிடையேயுள்ள வித்தியாசம்‌ 
என்னவெனில்‌ முதல்‌ மனிதன்‌ எதிர்பாராமல்‌ திடீரென பொக்கிஷத்தைக்‌ கண்டு 
பிடித்தான்‌ (இராஜ்யமாகிய அதை) அவன்‌ தேடிக்‌ கொண்டிருக்கவில்லை. 
அவனைப்‌ பொறுத்தவரை பொக்கிஷத்கைக்‌ கண்டுபிடித்தது ஒரு எதிர்பாராத 
ஆச்சரியம்‌. இரண்டாவது மனிதன்‌ முத்துக்களுக்காக தேடிக்‌ கொண்டிருந்தவன்‌, 
விலையுயர்ந்த ஒன்றை (ராஜ்யத்தை) அவன்‌ கண்டு பிடித்தபோது 
அவன்‌ உண்மையில்‌ ஆச்சரியப்படவில்லை. ஆகிலும்‌ இன்னமும்‌ 
அதிலே பிரியமாயிருக்றொன்‌. இரண்டு உவமைகளிலுள்ள ஓற்றுமை 
என்னவெனில்‌ இருவருமே தாங்கள்‌ கண்டு பிடித்த பெரிய பொக்கிஷத்தை 
அடைய தங்களுக்குள்ள எல்லாவற்றையும்‌ விற்று அதை அடைய 
விருப்பமுள்ளவர்களாயிருந்தார்கள்‌. 





சகலவித மீன்களையும்‌ வாரிக்கொள்ளும்‌ வலை (13:47-50) 


* அன்றியும்‌, பரலோகராஜ்யம்‌ கடலிலே போடப்பட்டு, சகலவிதமான 
மீன்களையும்‌ சேர்த்து வாரிக்கொள்ளும்‌ வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. 

“அது நிறைந்தபோது, அதைக்‌ கரையில்‌ இழுத்து, உட்கார்ந்து, நல்‌ 
லவைகளைக்‌ கூடைகளில்‌ சேர்த்து ஆகாதவைகளை எறிந்து போடுவார்கள்‌. 

“இப்படியே உலகத்தின்‌ முடிவிலே நடக்கும்‌. தேவதூதர்கள்‌ புறப்பட்டு, 
நீதிமான்களின்‌ நடுவிலிருந்து பொல்லாதவர்களைப்‌ பிரித்து, 

அவர்களை அக்கினிச்சூளையிலே போடுவார்கள்‌. அங்கே அழுகையும்‌ 
பற்கடிப்பும்‌ உண்டாயிருக்கும்‌ என்றார்‌. 


வசனங்கள்‌ 47, 48. இந்த கூட்ட உவமைகளில்‌ மூன்றாவது 
இராஜ்யத்தைக்‌ குறித்த உவமை (13:44-50) யில்‌ ஒரு வலை கடலுக்குள்‌ 
போடப்படுகிறது. “சகலவித மீன்களையும்‌ வாரிக்கொள்ளும்‌ வலைக்கு” 
கிரேக்க மொழியில்‌ (982812), ஆங்கிலத்தில்‌ “8௦00௦” என்ற வார்த்தையை இதி 
லிருந்து நாம்‌ பெறுகிறோம்‌. இந்த மீன்‌ பிடிக்கும்‌ மிகப்‌ பெரிய வலையின்‌ 
மேல்‌ பகுதியில்‌ மிதப்புக்‌ கட்டைகளும்‌ கீழே பளுவான பொருட்களும்‌ 
இணைக்கப்பட்டிருக்கும்‌. அந்த வலையை இரண்டு படகுகளுக்கு இடையிலோ 
அல்லது ஒரு புறம்‌ கரையிலும்‌ மறுபுறம்‌ படகிலும்‌ கட்டப்படலாம்‌. இந்த வலை 
பல நூறு கிலோ எடையுள்ள மீன்களை பிடித்துக்‌ கொள்ளும்‌ வலிமையுள்ளது. 

இந்த உவமையில்‌ வலை கடலிலே போடப்பட்டபோது, சகலவித 
மீன்களையும்‌ அது சேர்த்து வாரிக்‌ கொண்டது, வலை கரைக்கு இழுத்துப்‌ 


58 


போடப்பட்டு, நல்ல மீன்களை ஆகாதவைகளிலிருந்து பிரிப்பார்கள்‌. 
“அகாதவைகள்‌” என்று குறிப்பிடப்படும்‌ பெயருடைய பண்புச்சொல்‌ (827௦9) 
நேரடிப்‌ பொருளில்‌ “கெட்டவை” அல்லது “அழுகிப்‌ போனவை” என்று 
கூறலாம்‌ ஆகிலும்‌, அது உருவகமாக “கெட்டவைகளை” “மோசமானவை” 
“அமழுகப்போனவை” அல்லது “முழுமையடையாதவை” என்றெல்லாம்‌ 
குறிப்பிடலாம்‌.” புதிதாக அப்போதுதான்‌ பிடிக்கப்பட்டது என்பதால்‌ 
“கெட்டுப்‌ போனவைகளேோர, ” “அமுகிபோனவைகளோ” இருக்க 
வாய்ப்பில்லை, மாறாக “ஆகாதவைகள்‌” என்று இங்கே குறிப்பிடப்படுவதால்‌, 
புசிக்கக்‌ கூடாது என்று யூதர்களுக்குச்‌ சொல்லப்பட்ட மீன்‌ வகைகளாக 
இருக்கலாம்‌. இந்த அசுத்தம்‌ என்று கருதப்பட்ட மீன்களுக்கு சிறகோ செதில்‌ 
களோ இராது (லேவியராகமம்‌ 11:10, 11), அவைகளை நல்ல மீன்களிலிருந்து 
சுலபமாக பிரித்தெடுக்கலாம்‌. ரத 5. Keener “கலியேயாக்கடலில்‌ குறைந்த 





பட்சம்‌ இருபத்தி நான்கு வகை மீன்கள்‌ வாழ்ந்தன, அவைகளில்‌ அநேக 
வகைகள்‌ அசுத்தமானவை அல்லது புசிக்க இயலாதவை என்று கருதப்பட்டது, 
வலையினால்‌ இந்த வித்தியாசத்தைக்‌ கண்டு பிரித்து எடுத்து மீன்களைப்‌ 
பிடிக்க முடியாது” என்றார்‌.?' ஆகாத மீன்களுக்கு விலையேதுமில்லை; 
மீன்பிடிப்பவர்கள்‌ அவைகளை எறிந்து விடுவார்கள்‌. எப்படியிருப்பினும்‌, 
நல்லவைகள்‌ சந்தைகளில்‌ நல்ல விலைக்கு விற்கப்பட்டன. 

வசனங்கள்‌ 49, 50. களைகளைப்‌ பற்றிய உவமைகளைப்‌ போன்று 
இந்தக்‌ கதையிலும்‌ நியாயத்தீர்ப்பு உலகத்தின்‌ முடிவில்‌ வரும்‌ என்று சொல்‌ 
லப்பட்டது (காண்க 13:40). மீண்டும்‌ ஒருமுறை தேவ தூதர்கள்தான்‌ 
நீதிமான்களிலிருந்து பொல்லாதவர்களை பிரிப்பார்கள்‌ (காண்க 13:41). 
பொல்லாதவர்களுக்குக்‌ கொடுக்கப்படும்‌ தண்டனை மாத்திரமே இங்கே 
சொல்லப்படுகிறது. தேவ தூதர்கள்‌, அவர்களை அக்கினிச்‌ சூளையிலே 





போடுவார்கள்‌, அங்கே அழுகையும்‌ பற்கடிப்பும்‌ உண்டாயிருக்கும்‌ (காண்க 
13:42). நியாயத்தீர்ப்பு நாள்‌ யார்‌ ராஜ்யத்திலே விசுவாசமுள்ள பிரஜைகளாக 
இருந்தார்கள்‌ என்பதையும்‌ யார்‌ விசுவாசமில்லாதிருந்தார்கள்‌ என்பதையும்‌ 
வெளிப்படுத்தும்‌. 


வீட்டெஜமானைக்‌ குறித்த உவமை (13:51, 52) 


பின்பு, இயேசு அவர்களை நோக்கி; இவைகளையெல்லாம்‌ அறிந்து 
கொண்டீர்களா என்று கேட்டார்‌. அதற்கு அவர்கள்‌: ஆம்‌, அறிந்து 
கொண்டோம்‌, ஆண்டவரே, என்றார்கள்‌. 

அப்பொழுது அவர்‌ அவர்களை நோக்கி: 
இப்படியிருக்கிறபடியால்‌, பரலோக ராஜ்யத்துக்கடுத்தவைகளில்‌ 
உபதேசிக்கப்பட்டுத்‌ தேறின வேதபாரகன்‌ எவனும்‌ குன்‌ 
பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும்‌ பழையவைகளையும்‌ எடுத்துக்‌ 
கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான்‌ என்றார்‌. 


இந்த முடிவுரை உவமை பரலோக ராஜ்யத்தில்‌ இருப்பவர்கள்‌ 
எப்படி மற்றவர்களுக்குப்‌ போதிக்கத்தக்க தஇராணியுள்ளவர்களாயிருக்க 
வேண்டுமென்பதை வலியுறுத்துவது போலுள்ளது. பின்னால்‌, அவர்கள்‌ 





59 


சுவிசேஷத்தைப்‌ பரப்பச்‌ செல்லும்‌ போது, இயேசு அவர்களுக்குச்‌ சொல்லிக்‌ 
கொண்டிருந்த எல்லாவற்றிலுமிருந்து எடுத்துக்‌ கொள்ள வேண்டி யகருந்தது. 
வசனம்‌ 51. ஒன்றைக்‌ கேள்விப்படுதல்‌ என்பது அதை புரிந்து 
கொள்வதிலிருந்து வித்தியாசப்பட்டது. உண்மையில்‌, ஒருவன்‌ பேசப்படுகிற 
ஒவ்வொரு வார்த்தையையும்‌ கேட்டு சொல்லுக்குச்‌ சொல்‌ தவறாமல்‌ திருப்பிச்‌ 
சொல்லவும்‌ கூடிய திறமையிருக்கலாம்‌, ஆகிலும்‌ சொல்லப்பட்ட தன்‌ பொருளை 
புரிந்து கொள்ளாமல்‌ இருக்கலாம்‌. சீஷர்கள்‌ இவைகள்‌ எல்லாவற்றையும்‌ 
அவர்கள்‌ தொகுத்து இயேசு போதித்த எல்லாவற்றையும்‌ புரிந்து கொள்ள 





வேண்டும்‌ என்று எதிர்பார்த்தார்‌. அவர்‌ கேட்ட கேள்விக்கு அவர்கள்‌ 
கொடுத்த உறுதியான பதிலிலிருந்து, இதை அவர்கள்‌ செய்துள்ளார்கள்‌ என்பது 
தெளிவாகக்‌ கெரிறெது. 

வசனம்‌ 52. இந்த வசனம்‌ அதிகாரத்தில்‌ வருகிற முடிவுரை உவமையைக்‌ 
கொண்டுள்ளது, அதின்‌ துல்லியமான பொருள்‌ நமக்கு அறைகூவல்‌ விடுகிறது. 
இயேசு பரலோகராஜ்யத்தின்‌ சீஷராகியுள்ள ஒவ்வொரு வேதபாரகனையும்‌ 





குறிப்பிடுகிறார்‌. “வேதபாரகன்‌” என்பவன்‌ பழைய ஏற்பாட்டை நகல்‌ 
எடுப்பவன்‌. அந்த அனுபவம்‌ மாத்திரமே அவனை வேதவசனங்களை 
அறிந்தவனாக அஆக்கியிருக்கும்‌. எல்லாவற்றுக்கும்‌ மேலாக, “ஷேனாக?” 
மாறும்போது ஒரு வேதபாரகன்‌ இயேசுவின்‌ போதனைகளை கற்றிருப்பான்‌ 
(காண்க 8:19; நடபடிகள்‌ 4:13). கர்த்தர்‌ அப்படிப்பட்ட மனுஷனை 
ஒரு வீட்டெஜமானனுக்கு ஒப்பிட்டு, அவன்‌ பொக்கிஷத்திலிருந்து 
புதியவைகளையும்‌ பழையவைகளையும்‌ எடுத்துக்‌ கொடுப்பதற்கு 
ஒப்பிடுகிறார்‌. கிரேக்க வார்த்தை (//:8821702) “பொக்கிஷத்தைக்‌” குறிக்கிறது, 
அல்லது அதைக்‌ கொண்டிருப்பதைக்‌ குறிக்கிறது. பொக்கிஷப்‌ “பெட்டகம்‌” 
அல்லது “பொருள்‌ வைக்கும்‌” அறை என்றெல்லாம்‌ பொருள்படும்‌ 
(காண்க 2:11க்கான விளக்கவுரை; 6:19; 12:35). பொக்கிஷத்திலிருந்து 
“பழையவைகள்‌” என்பது பழைய ஏற்பாட்டு வசனங்களிலிருந்து எடுத்துச்‌ 
சொல்லும்‌ சத்தியம்‌, “புதியவைகள்‌” என்ற பொக்கிஷம்‌ இயேசுவின்‌ புதிய 
போதனைகளைக்‌ குறிக்கிறது. 


௮௮ பாடங்கள்‌ 55 


சுவிசேஷம்‌ எனும்‌ புளித்தமா (13:33) 

இயேசு விளக்கவுரை கொடுக்காமல்‌ புளித்தமா பற்றிய உவமையைச்‌ 
சொன்னார்‌, ஆனால்‌ அவர்‌ போதிப்பதை நாம்‌ அறிந்து கொள்ள முடியும்‌ 
ஏனெனில்‌ புளித்தமாவின்‌ குணம்‌ நாம்‌ அறிந்ததே. 

1. புனிதமா மைந்த Wுக்கள்ணு இரை செய: அதேபோல, 
கிறிஸ்துவின்‌ ஆவி இருதயத்தில்‌ கரியை செய்கிறார்‌. இன்று நம்முள்‌ வாசம்‌ 
பண்ணுகிற அதே ஆவியானவர்தான்‌ அதிக்கிறிஸ்தவர்களுக்குள்ளாகவும்‌ கிரியை 
செய்து உலகமெங்கும்‌ போய்‌ சுவிசேஷத்தை பிரசங்கம்‌ பண்ணவைத்தார்‌. 
உண்மையும்‌ நன்மையுமான இருதயங்களில்‌ நாட்டப்பட்ட சுவிசேஷம்‌ 
ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றி மறுரூபமாக்கும்‌. 

2. புணித்தமாவின்‌. கரியை படிப்படியாக செயல்படும்‌. சுவிசேஷம்‌ 
எனும்‌ புளித்தமா ஓவ்வொரு கிறிஸ்தவனின்‌ வாழ்விலும்‌ இருக்க வேண்டும்‌ 


60 


மற்றும்‌ அது வழிந்தோடி ஒருவரின்‌ இருதயத்திலிருந்து இன்னொருவரின்‌ 
இருதயத்தில்‌ கிரியை செய்ய வேண்டும்‌. சுவிசேஷம்‌ என்பது, அதிரடியாக 
வந்து அதிர்ச்சியுண்டாக்கும்‌ எரிமலையல்ல, படிப்படியாக ஆனால்‌ உறுதியாக 
இரியை செய்கிறது. 

3. பிட பo்தமா வில்‌ தானாக உருவாவுதில்லை; ௮3 கோர்க்க 
வேண்டும்‌. சுவிசேஷேம்‌ எனும்‌ புளிப்பும்‌ மனிதனிடத்திலிருந்து உண்டானதல்ல; 
அது பாவத்துக்கான தெய்வீக நிவாரணம்‌ (யாக்கோபு 1:21). சுவிசேஷேமானது 
கிறிஸ்தவர்களால்‌ உலகத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும்‌ (28:18-20). 
மாவில்‌ புளித்தமா செய்வது போல, அது உடனடியாக இருதயத்தில்‌ கிரியை 
செய்யத்துவங்கும்‌. 

4. உவமையில்‌. முறம்‌ (பபடிிற பரித்து. ஒழு இடத்தில்‌ 
மட்டும்‌ இருக்கக்‌ கூடிய ஒன்றல்ல. அது மூன்றுபடி மாவுக்குள்‌ அடக்கி 
வைக்கப்பட்டிருந்தது. இதே கொள்கைதான்‌ சுவிசேஷத்தை பரப்புகிற 
விஷயத்தில்‌ பின்பற்றப்பட வேண்டும்‌: ஒவ்வொரு சமுதாயத்திலும்‌ உள்ளுர்‌ 
சபை ஸ்தாபிதம்‌ பெற வேண்டும்‌ அதினால்‌ தேவனுடைய இரட்சிப்பின்‌ 
செய்தி அதிக ஜனங்களைச்‌ சென்றடையும்‌. 


இராஜ்யத்தின்‌ மதிப்பு 
(13:44-46) 

13:44-46ல்‌ இயேசு கொடுத்த இரண்டு உவமைகளும்‌ பரலோக 
ராஜ்யத்தின்‌ மதிப்பைக்‌ காட்டுகிறது. அப்படியொரு பாடம்‌ ஏன்‌ நமக்குத்‌ 
தேவைப்படுறெது? இதோ சில காரணங்கள்‌: 

1. அதன்மதிபட அதன்‌ விலையைக்‌ கொண்டு 5772022422, (109237: 
இராஜ்யம்‌, அல்லது சபைதான்‌, ஸ்தாபிதம்‌ பெற்ற வேறெந்த ஸ்தாபனத்தைக்‌ 
காட்டிலும்‌ மிகமிக விலைமதிப்புடையது. இதன்‌ ஸ்தாபிதத்திற்கு கிறிஸ்துவின்‌ 
விலையேறப்பட்ட இரத்தம்‌ தேவைப்பட்டது (1 பேதுரு 1:18, 19). 

2. அதன்‌ மதிப்ப அதில்‌ திடைக்கும்‌ நன்மைகளைக்‌ கொண்டு 
விவுரிக்கப்படுகது. எப்படி மற்ற காரியங்களை நாம்‌ மதிப்பிடுறோமோ 
அதேபோல, நம்மை நாமே கேட்டுக்‌ கொள்வோம்‌, “சபையில்‌ 








இருப்பவர்களுக்கு டைக்கப்பெறும்‌ நன்மைகள்‌ என்ன?” 

3. அதன்‌ மதிப்ப அதை சொந்தமாகக்‌ கொண்டுள்ளவனறைக்‌ கொண்டு 
திர்மானிக்கடப்படுகழது. சபையை கிறிஸ்து சொந்தமாக்கிக்‌ கொண்டுள்ளார்‌. 
தாம்‌ அதைக்‌ கட்டுவதாக வாக்குத்தத்தம்‌ செய்தார்‌ (16:18, 19), கடை நாளில்‌ 
அதை அவர்‌ தமது பிதாவினிடத்தில்‌ ஒப்புக்‌ கொடுப்பார்‌ (1 கொரிந்தியர்‌ 
15:24). 

4. அதன்‌ மதிப்பு அதன்‌ ஊியத்தால்‌ தாட்டட்புகது சபையின்‌ 
ஊழியம்‌ உலகில்‌ சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வது, மற்றும்‌ நித்திய 
இரட்சிப்புக்கு மற்றவர்களை கிறிஸ்துவினிடத்தில்‌ கொண்டு வருவது. 

5. அதன்‌ மதி அதன்‌ எதிர்காலத்தைக்‌ கொண்டு சக்கு 
விசுவாசமுள்ள (கிறிஸ்தவர்கள்‌) அங்கத்தினர்கள்‌ கிறிஸ்துவிடம்‌ 
ஒப்புக்கொடுக்கப்பட்டு அவரோடே கூட ஆளுகை செய்யவும்‌ நியாயந்தீர்க்கவும்‌ 
செய்வார்கள்‌ (1 கொரிந்தியர்‌ 6:2; எபேசியர்‌ 5:26, 27). சபையிலிருந்து 








61 


பின்‌ வாங்கிப்‌ போவோர்‌ தேவனுடைய நித்திய பிரசன்னத்திலிருந்து 
புறம்பாக்கப்படுவார்கள்‌ (2 தெசலோனிக்கேயர்‌ 1:9; 1 பேதுரு 4:17). 


புதைக்கப்பட்ட பொக்கிஷம்‌ 
பற்றிய உவமை (13:44) 

புதைக்கப்பட்ட பொக்கிஷம்‌ பற்றிய உவமை மூன்று முக்கிய பாடங்களை 
நமக்குப்‌ போதிக்கிறது.”! 

1. பொக்கிஷம்‌. பரலோக ராஜ்யம்‌ உலகில்‌ இருக்கற மற்ற எல்லா 
பொக்கிஷங்களிலும்‌ மகாப்பெரியது. ஒருவருக்கு உண்டாயிருக்கும்‌ அனைத்து 
சொத்துக்களிலும்‌ பலன்களிலும்‌ மேலான பாத்திரமுள்ளது. அதன்‌ மதிப்புடன்‌ 
எதையும்‌ ஒப்பிட முடியாது. 

2. தியாகம்‌. புதைக்கப்பட்ட பொக்கிஷத்தை கண்டு பிடித்தபோது, அதை 





கிரயத்துக்கு கொள்ளும்படி தனக்குள்ள எல்லாவற்றையும்‌ விற்று பெற்றுக்‌ 
கொள்கிறான்‌. இராஜ்யத்தின்‌ குடிமகனாக இருக்க விரும்பினால்‌ ஒருவன்‌ 
தியாகம்‌ பண்ணும்‌ மனமுள்ளவனாயிருக்க வேண்டும்‌. சீஷத்துவத்திற்கு 
சுயதியாகம்‌ தேவைப்படுகிறது (16:24). 

3. சந்தோஷம்‌. அதை கண்டுபிடித்த மனிதன்‌ தனக்கு உண்டான 
எல்லாவற்றையும்‌ சந்தோஷமாய்‌ விற்று பொக்கிஷம்‌ இருக்கும்‌ 
அந்த நிலத்தை வாங்குகிறான்‌ ஏனெனில்‌ அந்தப்‌ பொக்கிஷம்‌ மற்ற 
எல்லாவற்றிற்கும்‌ மேலான மதிப்பை உடையது. கிறிஸ்துவையும்‌ அவருடைய 
ராஜ்யத்தின்‌ பொக்கிஷத்தையும்‌ ஒருவர்‌ உணர்ந்து கொள்ளும்போது, 
சீஷத்துவத்துக்குரிய தியாகத்தைச்‌ செய்ய அவர்‌ வருத்தப்படுவதில்லை. மாறாக, 





ராஜ்யத்தின்‌ ஒரு அங்கமாக இருப்பதிலுள்ள சிலாக்கியங்களின்‌ நிமித்தம்‌ அவர்‌ 
சந்தோஷப்படுகிறார்‌. 


டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 





குறிப்புகள்‌ 

IF. N. Hepper, “Plants,” in New Bible Dictionary, 2d. ed., ed. J. D. Douglas and Norman 
Hillyer (Wheaton, 111: Tyndale House Publishers, 1982), 948. 2?Mishnah Tohoroth 8.8; Niddah 
5.2 காண்க. Talmud Ketuboth 111. *W. F. Albright and C. S. Mann, Matthew, The Anchor 
Bible (Garden City, N.Y.: Doubleday & Co., 1971), 169. 5/ Enoch 90.30, 33, 37. ‘காண்க Leon 
Mortis, The Gospel according to Matthew, Pillar Commentary (Grand Rapids, Mich.: Wm. B. 
Eerdmans Publishing Co., 1992), 353. Craig S. Keener, The IVP Bible Background Commentary 
(Downers Grove, 111: InterVarsity Press, 1993), 84. “சில பழங்கால எழுத்துப்‌ பிரதிகள்‌ 
குறிப்பாக தீர்க்கதரிசி எனும்பதத்தை “ஏசாயா” என்று குறிப்பிடுகின்றனா்‌, ஆனால்‌ இது 
சரியானதல்ல என்பது தெளிவு. Bruce M. Metzger, A Textual Commentary on the Greek New 
Testament, 2d ed. (Stuttgart: German Bible Society, 1994), 27. ’சங்கதக்காரனாகிய தாவீதும்‌ 
“தீர்க்கதரிசி” என்று நடபடிகள்‌ 2:29, 30ல்‌ குறிப்பிடப்படுகிறது. Eddie Cloer, Psalms 51- 
69, Truth for Today Commentary (Searcy, Ark.: Resource Publications, 2006), 484. 

1தல எழுத்துப்‌ பிரதிகளில்‌ “உலகத்துக்குரிய” என்ற வார்த்தையை 
சேர்க்கவில்லை. (Metzger, 28.) 2Albright and Mann, 170. David Hill, The Gospel of Matthew, 
The New Century Bible Commentary (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 


62 


1972), 238. 147, W. McGarvey, The New Testament Commentary, vol. 1, Matthew and Mark 
(N.p., 1875; reprint, Delight, Ark.: Gospel Light Publishing Co., n.d.), 124. °Mishnah Baba 
Bathra 4.8, 9. 1*ரபீமார்கள்‌ பொக்கிஷத்தைக்‌ கண்டு பிடித்தவர்‌ எதையெல்லாம்‌ தனக்கு 
வைத்துக்‌ கொள்ளலாம்‌ என்று விவாதிப்பார்கள்‌. (Talmud Baba Metzia 25a; Jerusalem 
Talmud Baba Metzia 2.5.) Albright and Mann, 170. ‘°*Walter Bauer, 4 Greek-English Lexicon 
of the New Testament and Other Early Christian Literature, 3d., ed., rev. and ed. Frederick W. 
Danker (Chicago: University of Chicago Press, 2000), 325. "Ibid., 913. 20Keener, Matthew, 392. 

2INeil R. Lightfoot, Lessons fiom the Parables (Grand Rapids, Mich.: Baker Book House, 


1965), 40-41 தழுவி எழுதப்பட்டது. 


63 


33 
மாச8ரத்தில்‌ புறுக்கணிர்பு 


[15.55-58] 


மாற்றம்‌ பெறும்‌ இந்தப்‌ பகுதி ஒரு புதிய பாகத்தையும்‌ 13ம்‌ 
அதிகாரத்தின்‌ உவமைகளுக்கு ஒரு முடிவுரையாகவும்‌ காட்டுகிறது, இது 
12:46-50 ன்‌ பின்தொடர்ச்சி. இரண்டு பகுதிகளுமே ஜனங்களின்‌ தவறாக 
புரிந்து கொள்ளுதலையும்‌ இயேசு புறக்கணிக்கப்படுவதையும்‌, அதே போல 
அவருடைய பூமிக்குரிய குடும்பத்தாரையும்‌ குறிப்பிடும்‌ பகுதி இது. 


“ஆச்சரியப்பட்டார்கள்‌” (13:53-56) 


இயேசு இந்த உவமைகளைச்‌ சொல்லி முடித்த பின்பு, அவ்விடம்‌ 
விட்டு, 

“தாம்‌ வளர்ந்த ஊரிலே வந்து, அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே 
அவர்களுக்கு உபதேசம்‌ பண்ணினார்‌. அவர்கள்‌ ஆச்சரியப்பட்டு: இவனுக்கு 
இந்த ஞானமும்‌ பலத்த செய்கைகளும்‌ எப்படி வந்தது? 

இவன்‌ தச்சனுடைய குமாரன்‌ அல்லவா? இவன்‌ தாய்‌ மரியாள்‌ என்பவள்‌ 
அல்லவா? யாக்கோபு யோசே சீமோன்‌ யூதா என்பவர்கள்‌ இவனுக்குச்‌ 
சகோதரர்‌ அல்லவா? 

இவன்‌ சகோதரிகளெல்லாரும்‌ நம்மிடத்தில்‌ இருக்கிறார்கள்‌ அல்லவா? 
இப்படியிருக்க இதெல்லாம்‌ இவனுக்கு எப்படி வந்தது? என்று சொல்லி, 


வசனம்‌ 53. இயேசு இந்த உவமைகளைச்‌ சொல்லி முடித்த பின்பு, 
எனும்‌ சொற்றொடர்‌ ஒரு போதனைப்பகுதியை முடித்தவுடன்‌, அடுத்த 
பகுதிக்கு கடந்து செல்லும்‌ போதெல்லாம்‌ மத்தேயு அநேக இடங்களில்‌ 
இப்படிக்குறிப்பிடுகிறார்‌ (7:28, 29; 11:1; 13:58; 19:1; 26:1). கர்த்தர்‌ 
உவமைகளைச்‌ சொல்லி முடித்த பின்பு, அங்கிருந்து அவர்‌ புறப்பட்டார்‌; 
அதாவது கப்பர்நகூமை விட்டுப்‌ போனார்‌. 

வசனம்‌ 54. இயேசு தாம்‌ வளர்ந்த ஊரிலே கலிலேயாவிலுள்ள 
நாசரேத்துக்கு வந்தார்‌ (2:23 ற்கான விளக்கவுரையைக்‌ காண்க). தமது 
தனிநபர்‌ ஊழியத்தை துவங்கினதிலிருந்து தமது சொந்த ஊருக்கு வந்தது இது 
முதல்‌ தடவையல்ல என்று தெரிகிறது. லூக்கா 4:16-30 வனாந்திரத்தில்‌ அவர்‌ 
சோதிக்கப்பட்ட சில நாட்களில்‌ கப்பர்நகூமில்‌ இயேசு தங்க துவங்குவதற்கு 
முன்பு அங்கே போயிருந்ததைக்‌ காட்டுகிறது. மத்தேயு மாற்கு ஆகிய இரு 
புத்தகங்களிலுமே தமது ஊழியத்தின்‌ பின்‌ பகுதியில்‌ இயேசு நாசரேத்துக்குப்‌ 
போனார்‌ என்று நாம்‌ வாசிக்கிறோம்‌ (மாற்கு 6:1-6). 

“தம்முடைய வழக்கத்தின்படியே” (லூக்கா 4:16), இயேசு வளர்ந்த 





64 


ஊரிலே வந்து, அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம்‌ 
பண்ணினார்‌. இந்த சம்பவங்கள்‌ ஒரு ஓய்வு நாளில்‌ நடந்ததாக மாற்கு 
குறிப்பிட்டார்‌ (மாற்கு 6:2). மத்தேயுவில்‌ உள்ள இந்த வசனப்பகுதிதான்‌ 
ஜெப ஆலயத்தில்‌ அவர்‌ போதித்தாகக்கூறும்‌ சுவிசேஷப்‌ புத்தகங்களின்‌ 
கடைசி வசனப்பகுதி. சொந்த ஊரான நாசரேத்தில்‌ இருந்தவர்கள்‌ இயேசுவின்‌ 
போதனையைக்‌ கேட்டு ஆச்சரியப்பட்டு “இவனுக்கு இந்த ஞானமும்‌ 
பலத்த செய்கைகளும்‌ எப்படி வந்தது”? என்றார்கள்‌. அவர்களுக்கு ஏறத்தாழ 
அவருடைய வாழ்க்கை முழுவதும்‌ தெரியும்‌ (காண்க 2:19-23). நாசரேத்தை 
விட்டுப்‌ போகுமுன்‌, அவர்‌ இடம்‌ இடமாக சுற்றித்‌ திரிந்து பிரசங்கிக்கக்‌ 
கூடியவராக இருக்கவில்லை. அற்புதம்‌ செய்யும்‌ நபரும்‌ அல்ல; ஆனால்‌ 
இப்போது அவர்‌ இரண்டுமாக இருக்கிறார்‌. 

வசனம்‌ 55. இயேசு தச்சனுடைய குமாரன்‌ என்று ஜனங்கள்‌ 
அறிந்திருந்தார்கள்‌. அவர்‌ கும்முடைய பூமிக்குரிய குகப்பனின்‌ 
அடிச்சுவடுகளைப்‌ பின்பற்றி தாமே ஒரு தச்சனானார்‌ (மாற்கு 6:3). யூத 
குடும்பத்தில்‌ பிறந்த ஒருவன்‌ தன்‌ தகப்பனுடைய தொழிலைக்‌ கற்றுக்‌ 
கொள்வது வழக்கம்‌ (காண்க பிலிப்பியர்‌ 2:22). யூத பழமொழியில்‌ “தன்‌ 
மகனுக்கு ஒரு தொழிலைச்‌ சொல்லிக்‌ கொடுக்காதவன்‌, அவனுக்குத்‌ திருட 
சொல்லிக்‌ கொடுக்கிறான்‌” என்பர்‌. கிரேக்க வார்த்தை [2/1 பாரம்பரியமாக 
“தச்சன்‌” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இயேசு பெரும்பாலும்‌ தமது 
தகப்பனுடைய தச்சுப்‌ பட்டரையில்‌ வளர்ந்தது போல படம்‌ வரைவார்கள்‌, 
வீட்டுச்‌ சாமான்களைச்‌ செய்வது அல்லது உழவு வேலைக்கான கருவிகளைச்‌ 
செய்தல்‌ ஆகிய வேலைகளைச்‌ செய்தார்‌. ஆயினும்‌, 12/29 என்பது “கல்கட்டிட 
கொத்தனார்‌” அல்லது பொதுவாக கட்டிடத்‌ தொழிலாளியையும்‌ குறிக்கும்‌.” 
இந்த இரண்டாவது கருத்து இன்றைய வேக வல்லுநர்கள்‌ மத்தியில்‌ அதிகம 
ரக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. நாசரேத்‌ பெரிய நகரங்களான செசரியா 
மற்றும்‌ திபேரியு ஆகிய இடங்களுக்குச்‌ செல்லும்‌ நெடுஞ்சாலையருகில்‌ 
அமைந்திருந்ததால்‌, யோசேப்பும்‌ இயேசுவும்‌ தங்கள்‌ வேலைக்காக ஊர்‌ 
ஊராகச்‌ சென்றிருக்கலாம்‌.” கூடுதலாக, செப்‌ஃபோரிஸ்‌ எனும்‌ நகர்‌ 
நாசரேத்துக்கு வடக்கே சில மைல்‌ தொலைவில்‌ இயேசுவின்‌ இளம்‌ 
பிராயத்திலிருந்து வாலிப வயதைத்‌ தாண்டும்வரை ஏரோது அந்திப்பா 
என்பவனால்‌ கட்டப்பட்டது. கட்டிடப்‌ பணிக்காக இயேசுவும்‌ யோசேப்பும்‌ 





வழக்கமாக பயணம்‌ பண்ணியிருக்கலாம்‌.” 

ஜனங்கள்‌ மரியாளை இயேவின்‌ தாயாகவும்‌, யாக்கோபு, யூதா யோசே 
சீமோன்‌ ஆகியோரை அவருடைய சகோதரர்களாக ஏற்றுக்‌ கொண்டிருந்தனர்‌ 
(காண்க 12:46ன்‌ விளக்கவுரை). 

வசனம்‌ 56. இவன்‌ சகோதரிகளெல்லாம்‌ நம்மிடம்‌ இருக்கிறார்கள்‌ 
அல்லவா? என்று அவர்கள்‌ கேட்டனர்‌. அவர்களுடைய கேள்வியிலிருந்து 
இயேசுவுக்கு குறைந்தபட்சம்‌ இரண்டு சகோதரிகள்‌ இருந்துள்ளனர்‌ 
என்பதையும்‌, பெயரிடை சொல்படி “எல்லாரும்‌” என்பதால்‌ இன்னும்‌ 
அதிகமானோர்‌ இருந்திருக்கலாம்‌ என்று ஆலோசிக்கப்படுறெது. இந்தப்‌ 
பெண்களைப்‌ பற்றி இங்கேயும்‌ மாற்கு 6:3லும்‌ குறிப்பிடப்படுகிறது ஆகிலும்‌ 
அவர்களுடைய பெயர்களை கொடுக்கவில்லை. இந்தக்‌ கேள்வி மேலும்‌ 
இரண்டு ஆலோசனைகளைக்‌ கொடுப்பதாக சிலர்‌ நம்புகின்றனர்‌. முதலாவதாக, 


65 


இயேசுவின்‌ சகோதரிகள்‌ “எல்லாரும்‌ நம்முடன்‌ இருக்கிறார்கள்‌” என்பது 
அவர்கள்‌ உள்ளுரிலேயே மணம்‌ முடித்து நாசரேத்தில்‌ தங்கியிருக்க வேண்டும்‌. 
இரண்டாவதாக, மரியாளும்‌ அவருடைய சகோதரர்களும்‌ இனியும்‌ அங்கு 
குடியிருக்க வில்லை. அநேகமாக இயேசுவோடு அவர்களும்‌ கப்பர்நகூமில்‌ 
போய்‌ தங்கியிருக்கலாம்‌ (ஏனெனில்‌ அவரே மூத்த மகன்‌). அவருடைய 
உலகப்பிரகாரமான தகப்பனாகிய யோசேப்பின்‌ பெயர்‌ குறிப்பிடப்படாததால்‌, 
ஏற்கனவே அவர்‌ மரித்திருக்கலாம்‌. 

ஜனங்கள்‌ மேலும்‌, இதெல்லாம்‌ இவனுக்கு எங்கிருந்து வந்தன? 
இயேசுவிடம்‌ இருந்த அவர்கள்‌ அறியாத ஒரு பக்கத்தைக்‌ கண்டு அவர்கள்‌ 
ஆச்சரியப்‌ பட்டார்கள்‌. 


“இடறலடைந்தார்கள்‌” (13:57) 


**அவரைக்‌ குறித்து இடறல்‌ அடைந்தார்கள்‌. இயேசு அவர்களை நோக்கி: 
தீர்க்கதரிசி ஒருவன்‌ தன்‌ ஊரிலும்‌ தன்‌ வீட்டிலுமேயன்றி வேறெங்கும்‌ 


கனவீனமடையான்‌ என்றார்‌. 


வசனம்‌ 57. இயேசுவோடு நாசரேத்தில்‌ இருந்தவர்கள்‌ அவரை நன்கு 
அறிந்திருந்தபடியால்‌, அவர்கள்‌ அவரைக்‌ குறித்து இடறலடைந்தார்கள்‌. 
நாசரேத்து ஜனங்கள்‌ தேவன்‌ தங்களிடத்திலிருந்து கூட ஒரு தீர்க்ககரிசியை 
எழுப்பக்‌ கூடும்‌ என்று விசுவாசிப்பது கடினமாக இருந்தது (காண்க யோவான்‌ 





1:46). அவருடைய உபதேசம்‌ அவர்களுடைய விசுவாசத்திற்கு சவாலாக 
இருந்தது (லூக்கா 4:23-27). (அவர்கள்‌ இடறலடைந்தார்கள்‌ என்பதற்கு 11:6 ன்‌ 
விளக்கவுரையைக்‌ காண்க.) இயேசுவை அவர்கள்‌ புறக்கணித்த படியால்‌ அந்தக்‌ 
கூட்டத்துக்கு அவர்‌ தீர்க்கதரிசி ஒருவன்‌ தன்‌ ஊரிலும்‌ தன்‌ வீட்டிலுமேயன்றி 
வேறெங்கும்‌ கனவீனமடையான்‌ என்ற மிகவும்‌ அறிந்த கூற்றை கூற வைத்தது. 


“அவிசுவாசம்‌” (13:58) 


“அவர்களுடைய அவிசுவாசத்தினிமித்தம்‌ அவர்‌ அங்கே அநேக 
அற்புதங்களைச்‌ செய்யவில்லை. 


வசனம்‌ 58. அவர்களுடைய அவிசுவாசத்தின்‌ விளைவாக இயேசு அங்கே 
அநேக அற்புதங்கள்‌ செய்யவில்லை. மாற்கு எழுதியுள்ளபடி, “அங்கே அவர்‌ 
சில நோயாளிகள்‌ மேல்‌ கைகளை வைத்து, அவர்களை குணமாக்கினதேயன்றி, 
வேறொரு அற்புதமும்‌ செய்யக்‌ கூடாமல்‌” (மாற்கு 6:5). ஜனங்களுடைய 
அவிசுவாசத்தினால்‌ அற்புதம்‌ செய்யக்‌ கூடாத அளவுக்கு இயேசுவின்‌ 
பகுதியில்‌ தோல்வியா? உண்மையில்‌ அப்படியில்லை. ஜனங்கள்‌ அவரிடத்தில்‌ 
விசுவாசம்‌ வைக்காதபடியால்‌, அற்புதத்திற்கென ஒரு சிலரே வந்திருந்தனர்‌, 
என்று வசனப்பகுதி சொல்லுகிறது. அவரில்‌ விசுவாசம்‌ வைத்து அவரிடத்தில்‌ 
வந்தவர்கள்‌ சுகம்‌ பெற்றார்கள்‌. பிரச்சனை இயேசுவின்‌ வல்லமையில்‌ இல்லை, 
ஆனால்‌ அவரையும்‌ அவருடைய உபதேசத்தையும்‌ ஏற்றுக்‌ கொள்ளாமல்‌ 
ஜனங்கள்‌ முரட்டாட்டம்‌ உள்ளவர்களாயிருந்தனார்‌. 


66 


௮ பாடங்கள்‌ “5444 


கிறிஸ்துவினிமித்தம்‌ நாம்‌ இடறல்‌ 
அடை கிறவர்களாயிருக்கிறோமா? (13:53-58) 

கிறிஸ்துவினிமித்தம்‌ ஜனங்கள்‌ இடறலடைந்தனா்‌. அவருடைய சொந்த 
ஊரைச்‌ சேர்ந்தவர்களே அவர்‌ நிமித்தம்‌ இடறலடைந்தார்கள்‌ (13:57; 
மாற்கு 6:3; லூக்கா 4:28, 29; காண்க யோவான்‌ 1:46). இன்றைக்கு ஜனங்கள்‌ 
இடறலடையக்‌ காரணம்‌ என்ன? 

1. கறிஸ்து உலகக்‌ குரரியங்கனைக்‌ காட்டிலும்‌ ஆவிக்குரியவைகளில்‌ 
அதி அக்கரை காட்டினார்‌. சரீரத்தைக்காட்டிலும்‌ ஆத்துமாவிலே அதிக 
அக்கரை காட்டினார்‌, ஆகிலும்‌ அதை அவர்‌ சரியான தோற்றத்தில்‌ வைத்தார்‌. 





நாம்‌ மிக முக்கியமானதாக எதைக்‌ கருதுகிறோம்‌? நமது சமுதாயம்‌ மாமிச 
காரியங்களில்‌ மயங்கிக்‌ கடக்கிறது. ஊட கங்களான தொலைகாட்சி போன்றவை 





நமது பிள்ளைகளுக்கு சுய-தியாகம்‌, சுயநலமின்மை, தன்னைத்‌ தான்‌ வெறுத்தல்‌ 
போன்றவற்றைப்‌ போதிக்காமல்‌ சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுதல்‌, 
மற்றும்‌ சுய இரக்கம்‌ போன்றவற்றைப்‌ போதிக்கின்றனர்‌. வாழ்க்கையில்‌ எது 
உண்மையில்‌ முக்கியம்‌ என்பதைக்‌ கற்றுக்‌ கொண்டுள்ளனரா? 

2. கிறிஸ்து வாழ்க்கையில்‌ சாதாரண இடங்களையே உயர்த் னெ 
அவர்‌ தம்முடைய நாட்களிலிருந்த யூதமதத்தின்‌ ஆடம்பரங்களிலும்‌ 
சூழல்களிலும்‌ பிரியப்படவில்லை, அவர்‌ ஒரு எளிய வழியில்‌ ஒரு எளிய 
மனிதனாக வாழ்ந்தார்‌. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி அவர்‌ 
பெலவீனமானவைகளைக்‌ தெரிந்து கொண்டார்‌ (1 கொரிந்தியர்‌ 1:27). 
“கிறிஸ்துவிலுள்ள எளிமை” சிலர்‌ கெட்டுப்போக ஏதுவாக்கி விடுமோ என்று 
பவுல்‌ பயந்தார்‌ (2 கொரிந்தியர்‌ 11:8; NK]V). நமது எளிமையான ஆராதனையின்‌ 
செயல்பாடுகளும்‌ இரட்சிப்பின்‌ எளிய படிகளும்‌ கொண்டிருப்பதால்‌ நாம்‌ 
அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறோமா? 

3. இயேசு. தம்முடைய  நாட்கனிவலிற்ந்த கி அனற ரன 
ரம்‌. ச்ைசமைரயாம்‌ .ரர2ம்‌. புரிய; மகரம்‌ TNS WISE DULL 
யூதர்‌ மத தலைவர்களுடன்‌ ஒத்துப்‌ போயிருந்திருப்பாரேயாகில்‌, அவர்கள்‌ 
அவரிடத்தில்‌ ஒரு பெருந்திரள்‌ கூட்டமாக அவரிடத்தில்‌ வந்திருப்பார்கள்‌. 
மாறாக, அவர்களுடைய பாவ வாழ்க்கையையும்‌ மதத்‌ தவறுகளையும்‌ 
கண்டனம்‌ பண்ணி போதித்தார்‌. அவர்‌ அவர்களுடைய மாய்மாலத்தைக்‌ 
குற்றப்படுத்தி நீதியை நடப்பிக்கும்படி அறிவுறுத்தினார்‌ (6:2, 5, 16; 15:3-11). 
கிறிஸ்து பிரசித்தி பெற்ற தங்களுடைய உபதேசங்களை போதிக்காததால்‌ 
இன்றைய மத உலகம்‌ அதையறிந்து இடறலடைறார்கள்‌. கிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷம்‌ மட்டுமே இரட்சிப்பிற்கு தேவ பெலன்‌ (ரோமர்‌ 1:16). 

நாம்‌ இவ்வாழ்க்கையில்‌ மாம்சக்‌ காரியங்களைக்‌ காட்டிலும்‌ 
அவிக்குரியவைகளில்‌ அதிக அக்கரையுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. கிறிஸ்து 
வந்து தினசரி, நம்மோடு நடந்து கொண்டிருப்பாரானால்‌ எப்படியிருக்கும்‌? 
அவர்‌ சொல்லுவகைக்‌ கேட்டு இடறலடைவோமா? 


67 





குறிப்புகள்‌ 

‘Tosefta Oiddushin 1.11. 2Walter Bauer, A Greek-English Lexicon of the New Testament and 
Other Early Christian Literature, 3d ed., rev. and ed. Frederick W. Danker (Chicago: University 
of Chicago Press, 2000), 995. 3கரண்க W. F. Albright and C. 8. Mann, Matthew, The Anchor 
Bible (Garden City, N.Y.: Doubleday & Co., 1971), 173. *Richard Batey, Jesus and the Forgotten 


City (Grand Rapids, Mich.: Baker Book House, 1991), 70-82. 


68 


34 


யாவான்‌ ஸ்நானனின்‌ மரணம்‌ 


[14:1-12) 


இயேசு புறக்கணிக்கப்படுதல்‌ குறித்த மையக்கருத்துக்களை 
மத்தேயு 11, 12ல்‌ பார்த்தோம்‌. 13-ம்‌ அதிகாரத்தில்‌ உவமைகளை கூறிய 
பின்‌, வசனப்‌ (பாடப்‌) பகுதி இயேசுவின்‌ கூடுதல்‌ செயற்கரியைகளை 
அதிகாரம்‌ 14 லிருந்து 17 வரை கவனம்‌ செலுத்தப்படுகிறது. அவருக்குச்‌ 
செவிகொடுத்து கவனித்துக்‌ கொண்டிருந்த மக்கள்‌ படிப்படியாக ஆனால்‌ 
தெளிவாக இரண்டு வித்தியாசப்பட்ட கூட்டங்களாகிப்‌ போனார்கள்‌: 
அவரை மேசியாவாக ஏற்றுக்கொண்டவர்கள்‌: ஏற்றுக்கொள்ளாதவர்கள்‌, 
அவரை ஏற்றுக்கொண்டவர்கள்‌, அவரைப்‌ புறந்தள்ளியவர்கள்‌. இந்தப்‌ 
பகுதி இயேசு தமது உவமைகளில்‌ குறிப்பிட்டதும்‌ இப்பொழுதுதான்‌ 
கொடுக்கப்பட்டதுமான பிரிவினையுண்டாக்கும்‌ பட்டயம்‌ கிரியை செய்வதை 
இந்த பிரிவினை பிரதிபலிக்கிறது. ' 

இந்த அதிகாரத்தின்‌ தங்குதடையற்ற பேச்சு, இயேசுவை மூன்று 
வித்தியாசப்பட்ட கோணத்தில்‌ காணும்படி காட்டப்படுகிறது. காற்பங்கு 
தேசாதிபதியாகிய ஏரோது யோவான்‌ தான்‌ இயேசுவாக எழுந்து 
வந்துள்ளார்‌ என்று நினைத்தான்‌ (14:1-12). கூட்ட மக்கள்‌ அவர்‌ பசியைப்‌ 
போக்கி திருப்தியாக்கி வியாதிகளை நீக்கி சுகப்படுத்தும்‌ ஒரு மாமிசப்‌ 
பிரகாரமான மேசியா என்று கண்டார்கள்‌ (14:13-21, 34-36). அவர்‌ 





குண்ணீர்மேல்‌ நடந்தபோது சீஷர்கள்‌ அவரை ஒரு ஆவேசம்‌ என்று முதலில்‌ 
தவறாகப்‌ புரிந்து கொண்டனர்‌, பின்னர்‌ அவர்‌ தேவனுடைய குமாரன்‌ என்று 
அடையாளங்‌ கண்டு கொண்டார்கள்‌ (14:22-33). 

ஒருவகையில்‌, யோவான்‌ ஸ்நானனின்‌ மரணம்‌ வரவிருந்த இயேசுவின்‌ 
மரணத்துக்கு ஒரு நிழலாய்‌ இருந்தது. இயேசு மற்றும்‌ யோவான்‌ ஸ்நானன்‌ 
இருவருமே ஓரே மாதிரியாக உபத்திரவப்படுத்தப்பட்டனர்‌, இருவருமே 
ஒருவரையொருவர்‌ உயர்வாக பேசிக்‌ கொண்டனர்‌, இருவருமே தங்கள்‌ 
சொந்த ஜனங்களிடத்தில்‌ வந்தார்கள்‌, அவர்களாலேயே இருவரும்‌ 
புறக்கணிக்கப்‌ பட்டனர்‌ (14:1-12)2 


இயேசுவைக்‌ குறித்த ஏரோதுவின்‌ 


தவறான கண்ணோட்டம்‌ (14:1, 2) 


அக்காலத்தில்‌, காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது இயேசுவின்‌ 
கீர்த்தியைக்‌ கேள்விப்பட்டு, 

2தன்‌ ஊரழியக்காரரை நோக்கி: “இவன்‌ யோவான்‌ ஸ்நானன்‌; இவன்‌ 
மரித்தோரிலிருந்து எழுந்தான்‌; ஆகையால்‌, இவனிடத்தில்‌ பலத்த செய்கைகள்‌ 
விளங்குகிறது என்றார்‌. 


69 


வசனம்‌ 1. அக்காலத்தில்‌ எனும்‌ வார்த்தை மத்தேயுவில்‌ சுருக்கக்‌ 
கருத்துக்களை ஒன்றிணைத்துப்‌ பேசப்படும்‌ பொதுவான ஒரு சொற்றொடர்‌ 
(11:25; 12:1); இது ஒரு கண்டிப்பான நாளாகம வரலாற்றைச்‌ சுட்டிக்‌ 
காட்டுவகற்காக என்ற அவசியமில்லை. இருந்தபோதிலும்‌, இந்த சுருக்கச்‌ 
செய்தி இதற்கு முன்பு குறிப்பிடப்‌ பட்டதோடு இணைந்து ஆராயப்பட 
வேண்டியது. நாசரேத்தில்‌, ஜனங்கள்‌ கேட்டார்கள்‌, “இவனுக்கு இந்த 
ஞானமும்‌ பலத்த செய்கைகளும்‌ எப்படி வந்தது?” (13:54). வசனம்‌ 1, 2ல்‌ இந்தக்‌ 
கேள்விகள்‌ ஏரோதுவினால்‌ தவறாகப்‌ புரிந்து கொண்டு கொடுக்கப்பட்டாலும்‌ 
அப்படிக்‌ கேட்கப்‌ பட்டது. 

இங்கு குறிப்பிடப்படுகிற காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது என்பது 
ஏரோது அந்நிப்பாவைக்‌ குறிக்கிறது. மகா (பெரிய) ஏரோதுவின்‌ மரணத்துக்குப்‌ 
பின்பு, அவன்‌ எழுதிவைத்திருந்த மரண சாசனத்தின்படியே, அவனுடைய 
ராஜ்யம்‌ அவனுடைய மூன்று குமாரர்களுக்குப்‌ பிரித்துக்‌ கொடுக்கப்பட்டது. 

அர்கெலாயு யூதேயா, சமாரியா, மற்றும்‌ இதுமேயா பிரதேசங்களுக்கு 
நியமிக்கப்பட்டிருந்தான்‌. யோசேப்பு, மரியாள்‌, இயேசு ஆகியோர்‌ 
எகிப்திலிருந்து வந்தபோது யூதேயாவில்‌ ஆண்டு கொண்டிருந்தவன்‌ இவன்‌. 
அவனுடைய கொடுஞ்செயல்களை கேள்விப்பட்டும்‌, சொப்பனத்திலே 
எச்சரிக்கப்பட்டும்‌, யோசேப்பு தன்‌ குடும்பத்துடன்‌ கலிலேயாவிலுள்ள 
நாசரேத்துக்குப்‌ போனார்‌ (2:22, 23). 

ஏரோது பிலிப்பு 11 வடக்குப்‌ பிரதேசங்களான திராகோனித்து, 
இத்துரேயா, லிசானியா, அபிலனேக்கு, பாட்டானியா ஆகியவைகளை ஆளும்‌ 
அதிபதியாக ஒப்புக்‌ கொடுக்கப்பட்டிருந்தான்‌, ஏரோது அந்திப்பாவுக்கு 
இரண்டு பகுதிகளுக்கு இடையேயான, கலிலேயா மற்றும்‌ பெரோயா உட்பட 
கொடுக்கப்பட்டிருந்தது. அர்கெலாயு அரசு ரீதியிலான பட்டமாகிய இன 
ஆட்சித்தலைவர்‌ (ஜனங்களின்‌ ஆட்சியாளர்‌) எனும்‌ பட்டத்தை பெற்றான்‌, 





அந்திப்பாவும்‌ இரண்டாம்‌ பிலிப்பும்‌ “காற்பங்கு தேசாசிபதிகள்‌,” அல்லது 
“நால்வர்‌ ஆட்சி” என்று அழைக்கப்பட்டனர்‌ லூக்கா 3:1).5 இந்த கடைசியில்‌ 
சொல்லப்பட்டபதம்‌ ஒரு ராஜா அல்லது இன ஆட்சித்தலைவரிலிருந்து குறைந்த 
மதிப்புடைய இளவரசன்‌ அல்லது ஆளுனர்‌ எனும்‌ பொருளைக்‌ கொடுத்தது. 

ஏரோது அந்திப்பா என்பவன்‌ பெரிய ஏரோதுவின்‌ மகன்‌, அவனுடைய 
மூன்றாவது மனைவி, மல்தாஸ்‌, சமாரியாவைச்‌ சேர்ந்தவள்‌. அதாவது 
இவனுடைய தகப்பனாரைக்‌ காட்டிலும்‌ குறைவாக யூத இரத்தம்‌ 
கொண்டிருந்தவன்‌ இவன்‌. கி.மு. 4 லிருந்து கி.பி. 39 வரை ஏரோது அந்திப்பா 
பெரோயா மற்றும்‌ கலிலேயாவை ஆளுகை செய்தான்‌. இந்தக்‌ காலக்கட்டம்‌ 
இயேசுவின்‌ நாசரேத்‌ வாழ்வையும்‌ அவருடைய ஊழியக்‌ காலத்தையும்‌ 
உட்படுத்தியிருந்தது. 

ஏரோது அந்திப்பா பெரிய ஏரோது உட்பட மற்ற ஏரோதுக்களைக்‌ 
காட்டிலும்‌ அதிகமாக புதிய ஏற்பாட்டில்‌ பேசப்படுகிறான்‌. இப்போது நாம்‌ 
படித்துக்‌ கொண்டுள்ள வேக வசனப்பகுதியில்‌, யோவான்‌ ஸ்நானனின்‌ 
மரணத்தில்‌ தலைமைத்துவ பங்காற்றியுள்ளான்‌ (14:1-12). இரண்டாம்‌ 
முறை ரோம அரசு சார்பு விசாரணையின்‌ போது இயேசுவை பிலாத்து இந்த 
அதிபதியினிடத்தில்தான்‌ அனுப்பினான்‌. இந்தச்‌ சந்திப்பைக்‌ குறித்து லூக்கா மிக 
விளக்கமான வரலாற்றை எழுதுகிறான்‌ (லூக்கா 23:6-12). ஏரோது அந்திப்பா 





70 


இயேசுவை விசாரிப்பதில்‌ ஆர்வம்‌ காட்டினான்‌, பிலாத்து தன்னிடத்தில்‌ ஏதோ 
குனிப்பட்ட தயவை நாடித்தான்‌ அவரை அப்படி அனுப்பியிருக்கக்‌ கூடும்‌ 
என்று நினைத்தான்‌. பிலாத்துவின்‌ இந்தச்‌ செயல்‌ அவர்கள்‌ இருவருக்குள்‌ 
வெகு நாட்கள்‌ இருந்த பிரச்சனைக்கு நிவாரணமாக அமைந்தது. இயேசுவைப்‌ 
பற்றி கேள்விப்பட்டிருந்தமையால்‌, ஏரோது அவர்‌ அற்புதம்‌ செய்வதைக்‌ 
காண ஆசைப்பட்டான்‌. இயேசு மறு உத்தரவு கொடுக்காதபடியால்‌, ஏரோது 
அவரை போர்ச்சேவகர்களிடம்‌ ஒப்புக்‌ கொடுத்தான்‌. அவர்கள்‌ அவரை 
இரக்கமில்லாமல்‌ பரியாசம்‌ பண்ணி, அவமானமாய்‌ நடத்தினார்கள்‌, பிறகு 
ஏரோது அவரை மறுபடியும்‌ பிலாத்துவிடமே திருப்பி அனுப்பினான்‌. 

ஏரோது இயேசுவின்‌ கீர்த்தி எங்கும்‌ பிரசித்தமாயிற்று என்று மத்தேயு 
எழுதுகிறார்‌. “கீர்த்தி” அல்லது “செய்தி” எனும்‌ (4௦௪) பதம்‌ “பிரசித்தி” 
அல்லது “அறிக்கை” (NIV) என்றும்‌ மொழிபெயர்க்கப்‌ படலாம்‌ (18754). 
இந்த வார்த்தை மத்தேயு புத்தகத்தில்‌, ஏற்கனவே காணப்படுவதுதான்‌, 
“அவருடைய கீர்த்தி [புகழ்‌] சீரியா எங்கும்‌ பிரசித்தமாயிற்று” (4:24), இதன்‌ 
பொருள்‌ பலஸ்தனா வட்டாரம்‌ முழுவதிலும்‌ பரவியிருப்பதை உள்ளடக்கியது 
(4:24, 25ன்‌ விளக்கவுரையைக்‌ காண்க). மாற்கு மற்றும்‌ லூக்கா புத்தகத்தில்‌, 
இயேசுவைப்‌ பற்றிய செய்தியை ஏரோது கேள்விப்பட்டது அப்போஸ்தலர்கள்‌ 
வியாதிகளை குணமாக்கவும்‌ பிசாசுகளைத்‌ துரத்தவும்‌ அதிகாரம்‌ 
அளிக்கப்பட்ட அளவிடப்பட்ட கட்டளை நிறைவேற்றத்தில்‌ காணப்படுகிறது 
(மாற்கு 6:12-14; லூக்கா 9:6, 7). இந்த அறிக்கைகளின்‌ தோற்றம்‌ பற்றி இந்த 
வசனப்பகுதி ஒன்றும்‌ குறிப்பிடுவதில்லை. ஏரோதுவின்‌ தலைநகர்‌, கலிலேயா 
கடற்கரையிலிருந்து குறுகிய இடைவெளிக்‌ தூரத்தில்‌ கப்பர்நகூம்‌ பகுதியில்‌ 
இருந்த திபேரியுவில்‌ இருந்தது. இயேசுவின்‌ ஊழியத்தைப்‌ பற்றிய செய்தி, 
ஏரோதுவுக்கு, அவனுடைய காரியக்காரனாகிய, கூசா மூலம்‌, சென்றிருக்க 
வேண்டும்‌, அவனுடைய மனைவி இயேசுவோடு ஊழியப்‌ பயணங்களில்‌ 
பங்கு பெற்றுக்‌ கொண்டிருந்த ஸ்திரீகளில்‌ ஒருத்தியாக இருந்தாள்‌ 
லூக்கா 8:1-3).* ஏரோதுவுடனும்‌, கிறிஸ்தவ இயக்கத்துடனும்‌ நெருங்கிய 
தொடர்புடையவனாயிருந்த மற்றொருவன்‌ மனாயீன்‌ ஒருவேளை பின்னதாக 
மனமாற்றப்பட்டிருந்தாலும்‌, அவன்‌ மூலமும்‌ செய்திபோயிருக்கலாம்‌ 
(நடபடிகள்‌ 13:1). 

வசனம்‌ 2. இயேசு தம்மைக்‌ குறித்து தாமே பேசி, தம்மை “தேவனுடைய 
குமாரன்‌” என்று அடிக்கடி சொல்லிக்‌ கொண்டிருந்தார்‌, அவரைச்‌ 
சுற்றியிருந்தவர்களோ அவருக்கு வேறே அநேக அடையாளங்களைக்‌ 
குறிப்பிட்டார்கள்‌, சிலவற்றை அவரிடம்‌ சொன்னார்கள்‌. இயேசு 
தமது சீஷா்களிடம்‌, “மனுஷ குமாரனாகிய என்னை நீங்கள்‌ யாரென்று 
சொல்லுகிறீர்கள்‌” என்று கேட்டார்‌ (மத்தேயு 16:13), அவர்கள்‌ கொடுத்த 
முதல்‌ பதில்‌ “யோவான்‌ ஸ்நானன்‌” (மத்தேயு 16:14). கீர்த்தி பெற்ற யூகமாகிய 
இயேசு யோவான்‌ ஸ்நானனின்‌ உயிர்த்தெழுந்து வந்த உருவம்‌ என்பதை 
ஏரோது ஏற்றுக்‌ கொண்டிருந்தான்‌ (மாற்கு 6:14-16; லூக்கா 9:7-9). எனவே 
அவன்‌ ஊழியக்காரரை நோக்கி, இவன்‌ யோவான்‌ ஸ்நானன்‌; இவன்‌ 
மரித்தோரிலிருந்து எழுந்தான்‌; ஆகையால்‌, இவனிடத்தில்‌ பலத்த செய்கைகள்‌ 
விளங்குகிறது என்றான்‌. 

அறிவிக்கப்படாதவர்களும்‌ மூடநம்பிக்கையும்‌ கொண்டவர்களும்‌ 














71 


அப்படியொரு முடிவுக்கு வந்திருக்கலாம்‌. (1) இயேசுவும்‌ யோவானும்‌ ஏறத்தாழ 
சரிசம வயதுடையவர்களாயிருந்தனார்‌. யோவானிடத்திலிருந்து இயேசுவை 
ஆறுமாதம்‌ மட்டும்‌ பிரித்தது லூக்கா 1:26, 56, 5. (2) அவர்களுடைய 
ஊழியம்‌ தெளிவாக ஓரளவு ஒத்திருந்தது (3:18; யோவான்‌ 3:30). 
(3) யோவானும்‌ இயேசுவும்‌ ஒரே செய்தியை பிரசங்கித்தனர்‌: “மனந்திரும்புங்கள்‌, 
பரலோக ராஜ்யம்‌ சமீபித்திருக்கிறது” (3:2; 4:17). (4) யோவான்‌ தன்‌ வாழ்நாள்‌ 
காலத்தில்‌ எந்த அற்புதமும்‌ செய்யவில்லை (யோவான்‌ 10:41), ஆனால்‌ இயேசு 
பெரிய அடையாளங்களை நடப்பித்தார்‌. ஏரோதின்‌ அறிக்கையிலிருந்து 
ஏற்கனவே இறந்தவர்களின்‌ ஆவிகள்‌ மனிதருக்குள்‌ நுழைந்து, மனித இயல்‌ 
புக்கு அப்பாற்பட்ட வல்லமைகளை செய்கிறது என்று பரவலாக இருந்துள்ளது 
என்பதை சுட்டிக்காட்டுகிறது. இந்தக்‌ கோணத்துடன்‌ தான்‌, ஏரோது 
கூறும்போது, யோவான்‌ பலத்த வல்லமையுடன்‌ உயிர்த்தெழுந்து, அவரால்‌ 
செய்யப்படுவதாக பேசப்பட்ட கிரியைகளை விவாதம்‌ பண்ணுகிறான்‌. £ 

யோவான்‌ ஸ்நானனை நியாயமில்லாமல்‌ தண்டித்த குற்றமான சாட்சியும்‌, 
ஏரோதுவை அப்படியொரு கர்ப்பை இயேசுவின்‌ மேல்‌ சொல்ல வைத்திருக்கும்‌ 
என்பதில்‌ சந்தேகமில்லை. இது ஏரோதுவின்‌ இயல்பாக இருக்க வேண்டும்‌. 1801 
P. Lewis என்பவர்‌ குறிப்பிடுகையில்‌, ஜோசிபஸின்‌ கூற்றுபடி, “ஏரோதும்‌ கூட 
கொலை செய்யப்பட்ட தன்னுடைய இரண்டு மகன்களான அலெக்ஸான்டர்‌, 
அரிஸ்டோபுலஸ்‌ ஆகியோரின்‌ ஆவிகள்‌ அலைக்கழிப்பதாக தன்‌ மனதில்‌ 
எண்ணிக்‌ கொண்டிருந்தான்‌, ”” என்றார்‌. 


யோவான்‌ சிறை வைக்கப்படுதலும்‌ 


மரித்தலும்‌ பற்றிய பதிவேடு (14:3-12) 


ஏரோது தன்‌ சகோதரனாகிய பிலிப்புவின்‌ மனைவி 
ஏரோதியாளினிமித்தம்‌ யோவானைப்‌ பிடித்துக்‌ கட்டிக்‌ காவலில்‌ 
வைத்திருந்தான்‌. 

“ஏனெனில்‌: நீர்‌ அவளை வைத்துக்‌ கொள்வது நியாயமல்லவென்று 
யோவான்‌ அவனுக்குச்‌ சொல்லியிருந்தான்‌. 

ஏரோது அவனைக்‌ கொலை செய்ய மனதாயிருந்தும்‌, ஜனங்கள்‌ அவனைத்‌ 
தீர்க்க தரிசியென்று எண்ணினபடியால்‌ அவர்களுக்குப்‌ பயந்திருந்தான்‌. 

“அப்படியிருக்க, ஏரோதின்‌ ஜென்ம நாள்‌ கொண்டாடப்படுகிறபோது, 
ஏரோதியாளின்‌ குமாரத்தி அவர்கள்‌ நடுவே நடனம்‌ பண்ணி ஏரோகைச்‌ 
சந்தோஷப்படுத்தினாள்‌. 

7அதினிமித்‌ தம்‌ அவன்‌: நீ எதைக்‌ கேட்டாலும்‌ தருவேன்‌ என்று அவளுக்கு 
ஆணையிட்டு வாக்குக்‌ கொடுத்தான்‌. 

“அவள்‌ தன்‌ தாயினால்‌ ஏவப்பட்டபடியே: யோவான்‌ ஸ்நானனுடைய 
குலையை இங்கே ஒரு தாலத்திலே எனக்குத்‌ தாரும்‌ என்று கேட்டாள்‌. 

ராஜா துக்கமடைந்தான்‌. ஆகிலும்‌, ஆணையினிமித்தமும்‌, பந்தியில்‌ கூட 
இருந்தவர்களினிமித்தமும்‌, அதைக்‌ கொடுக்கக்‌ கட்டளையிட்டு, 

அள்‌ அனுப்பி, காவற்கூடத்திலே யோவானைச்‌ சிரச்சேதம்‌ 
பண்ணுவித் தான்‌. 

1அவனுடைய சிரசை ஒரு தாலத்திலே கொண்டு வந்து, சிறு 


72 


பெண்ணுக்குக்‌ கொடுத்தார்கள்‌; அவள்‌ அதைத்‌ தன்‌ தாயினிடத்தில்‌ கொண்டு 
போனாள்‌. 

2 அவனுடைய சீஷர்கள்‌ வந்து உடலை எடுத்து அடக்கம்‌ பண்ணி, பின்பு 
போய்‌ அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள்‌. 


இந்த வருத்தமடையச்‌ செய்யும்‌ வசனப்பகுதி இயேசுதான்‌ யோவான்‌ 
ஸ்நானன்‌ மரித்து உயிர்த்து எழுந்து வந்துள்ளதாக ஏரோது நினைப்பதன்‌ 
பின்னணியை பார்க்கச்‌ செய்யும்‌ இரு புள்ளிகளுக்கு இடையிலான செய்தி. 
நாளாகம வரலாறுபடி, யோவான்‌ முதலில்‌ சிறையாக்கப்படுகிறான்‌ (4:12); சில 
காலம்‌ துன்பங்களை அனுபவித்த பிறகு, தனது சீஷர்களை இயேசுவிடத்தில்‌ 
அனுப்பி வருகிறவர்‌ அவர்தானா, என்று கேட்டு வரும்படிக்‌ குறிப்பிட்டார்‌ 
(11:1-6). ஏரோதுவின்‌ பிறந்தநாள்‌ கொண்டாட்டத்தில்‌, ஏரோதியாளின்‌ 
மகள்‌ சலோமியின்‌ வேண்டலைக்‌ கேட்டு, தான்‌ ஆணையிட்டுக்‌ கொடுத்ததை 
நிறைவேற்றும்படி, யோவான்‌ சிரச்சேதம்‌ பண்ணப்பட்டார்‌ (14:3-12). இந்தப்‌ 
பயங்கரமான நினைவுகளின்‌ அலைகழிப்பினால்‌, ஏரோது தனது யூகத்தால்‌ 
இயேசு உயிர்த்தெழுந்த யோவான்‌ என்று சொன்னான்‌ (14:1, 2). 

இந்த வசனங்கள்‌ கிறிஸ்துவை அநியாயமாய்‌ மரிக்கச்‌ செய்த 
காரியத்துக்கு இது ஒரு நிழலோட்டம்‌. Douglas R. A. Hare தமது சிந்தனையால்‌ 
குறிப்பிடுறைதாவது: 


இறையியல்‌ ரீதியாக, இந்த வரலாற்றுச்‌ சம்பவம்‌ இயேசுவின்‌ அளவற்ற 
உணர்வுகளை முன்னறிந்து கொள்ள செயல்படுகிறது. யோவானைப்போல, 
இயேசுவும்‌ இவ்வுலகின்‌ அரசியல்‌ தலைவர்களின்‌ வெறுப்புக்கு 
ஆளாகி தண்டிக்கப்படுவார்‌. இதன்‌ ஒப்புவமை மறுரூபமலையில்‌ 
மூன்று சீஷர்களுடன்‌ அளவளாவிக்‌ கொண்டிருந்தவைகளை நோக்கிக்‌ 
காணச்செய்கிறது (17:9-13).8 


வசனங்கள்‌ 3, 4. யோவானை பிடித்துக்கட்டி ஏரோது காவலில்‌ வைத்ததாக 
மத்தேயு குறிப்பிடுகிறார்‌. போர்சேவகர்கள்‌ வந்து அவரைக்‌ கட்டிகாவலில்‌ 
வைத்தனர்‌. ஜோசிபஸ்‌ எழுதியுள்ளபடி, யோவான்‌ சிறைவைக்கப்பட்டிருந்த 
இடம்‌ மகாரெஸ்‌,” சவக்‌ கடலுக்குக்‌ கிழக்கே இருந்த ஒரு கோட்டை (காண்க 
11:2ன்‌ விளக்கவுறை). 

யோவானை ஏரோது காவலில்‌ வைக்க அவனுக்கு இருந்த உள்நோக்கம்‌ 
அவனுடைய திருமண பந்தத்தில்‌ இருந்த குளறுபடிதான்‌. ஏரோது உண்மையில்‌ 
திருமணம்‌ செய்திருந்தது நபாடிய நாட்டு ராஜாவான 4-ம்‌ அரேத்தாவின்‌ 
மகளை (காண்க 2 கொரிந்தியர்‌ 11:32). இது ஒரு அரசியல்‌ திருமணப்‌ பந்தம்‌, 
பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல்‌ இது நீடித்தது. பிறகு அவன்‌ ஏரோதி 
யாளிடத்தில்‌ மனகைச்‌ செலுத்தினான்‌, அவள்‌ அவனுடைய சகோதரனாகிய 
பிலிப்புவின்‌ மனைவி. 

முதலாம்‌ ஏரோது பிலிப்பு! ஒரு தனிப்பட்ட குடிமகனாக 
பலஸ்தீனாவிலிருந்த கடற்கரைப்‌ பட்டணங்களில்‌ ஒன்றில்‌ வாழ்ந்து 
கொண்டிருந்தான்‌. தனது வழிப்‌ பயணத்தின்‌ போது ஏரோது அந்திப்பாஸ்‌ 
ரோமாபுரிக்கு செல்லும்‌ வழியில்‌ பிலிப்பு, ஏரோதியாளுடன்‌ தங்கினான்‌. 
ஏரோதியாளிடம்‌ தனது திருமண ஆசையை (அவளை மணக்க) அவளிடம்‌ 


73 


தெரிவித்தபோது, அவளும்‌ ஒப்புக்‌ கொண்டு, ரோமாபுரியிலிருந்து அந்திப்பா 
திரும்பி வருகையில்‌ பிலிப்புவை விட்டுவிட்டு அவனுடன்‌ போகத்‌ தயாராக 
இருப்பதாகச்‌ சொன்னாள்‌. ஏரோதும்‌ தனது முதல்‌ மனைவியை விவாகரத்து 
செய்துவிட வேண்டும்‌ என்ற நிபந்தனையில்‌ பேரில்‌ இந்த ஒப்பந்தத்தை 
ஏற்படுத்தினாள்‌..!! 

வரிசையாக நடந்தேறிய இந்த நிகழ்ச்சிகளெல்லாம்‌ நம்பிக்கைத்‌ 
துரோகமும்‌ மோசேயின்‌ பிரமாணத்துக்கும்‌ ரோம அரசின்‌ சட்ட விதிகளுக்கும்‌ 





முரணானது. ரோமசட்டவிதிப்படி ஸ்திரீகள்‌ விவாகரத்துப்‌ பண்ணவோ 
தங்கள்‌ புருஷர்களை விட்டு விட்டுப்‌ போகவோ அனுமதியில்லை (ரோமர்‌ 
7:2, 3). யூதர்களுக்குள்‌, தள்ளிவிடுதல்‌ என்பது ஆண்களுக்குமட்டுமே உரிய 
ஒரு தனிச்‌ றெப்புரிமை.'2 ஆயினும்‌, யூதர்களில்‌ உயர்குடி எனக்‌ கருதப்பட்ட 
பெண்கள்‌, இந்த பழக்கத்தை தத்து எடுத்துக்‌ கொண்டனர்‌, ரோம சமுதாயத்தில்‌ 
இன்னும்‌ அதிகமாக இப்பழக்கம்‌ பிடித்துக்‌ கொண்டு அது ஒரு பொதுவான 
(அன்றாட) நிகழ்ச்சியாகிப்‌ போனது. கூடுதலாக, ஏரோது ஏரோதியாளுடன்‌ 
ஏற்படுத்திக்‌ கொண்ட உறவுமுறை, ஒரு தடை விதிக்கப்பட்ட பாலியல்‌ உறவு 
முறை, இது மோசேயின்‌ பிரமாணத்தில்‌ மிகவும்‌ கண்டிப்பாக விலக்கப்பட்ட 
ஒன்று. சகோதரனுடைய மனைவியை மணம்‌ முடித்தல்‌ என்பது, அந்த 
சகோதரன்‌ புத்திர சந்தானம்‌ இல்லாதிருந்து மரித்துப்‌ போயிருந்தால்‌ மட்டுமே 
அனுமதிக்கப்பட்டது. (லேவியராகமம்‌ 18:16; 20:21; உபாகமம்‌ 25:5-10; 
காண்க மத்தேயு 22:24). இந்தக்‌ காரணங்களைக்‌ குறித்துதான்‌, ஜோசிபஸ்‌, 
“ஏரோதியாள்‌ நமது நாட்டின்‌ சட்டத்தைக்‌ குலைத்து, தனது கணவன்‌ 
உயிரோடிருக்கும்போகே, தானாக அவனிடத்திலிருந்து விவாகரத்துச்‌ செய்து, 





ஏரோது (அந்திப்பா) வை மணம்‌ முடித்து கொண்டாள்‌, அவன்‌ தன்‌ தகப்பன்‌ 
வழியில்‌ கணவனின்‌ சகோதரன்‌. 13 

இந்த விபச்சாரம்‌, தகாத பாலியல்‌ தடையை மீறிய செயல்‌ யோவான்‌ 
ஸ்நானன்‌ ஏரோதுவை முகத்துக்கெதிரே கண்டனம்‌ பண்ணச்‌ செய்தது. 
தூர்க்கதரிசி திருப்பித்திருப்பி நீர்‌ அவளை வைத்துக்‌ கொள்வது நியாயமல்ல 





என்று அவனிடம்‌ சொன்னார்‌. ஏரோதும்‌ ஏரோதியாளும்‌ செய்த பாவத்தை 
தைரியமாய்‌ கண்டித்துணர்த்திய யோவான்‌ ஸ்நானனின்‌ தைரியம்‌ பழைய 
ஏற்பாட்டில்‌ ஆகாப்‌ யேசபேலுடைய பாவத்தை தைரியமாய்‌ கண்டித்த 
எலியாவுடன்‌ ஒப்பிடலாம்‌ (1 இராஜாக்கள்‌ 21:19-24). புராதன உலகத்தில்‌, 
சாதாரண குடிமகன்‌ இன்றைய மேற்கத்திய சமுதாயத்தில்‌ அனுபவிக்கிற 
பேச்சுரிமையைப்‌ பெற்றிருக்க வில்லை. அந்தத்‌ தம்பதியின்‌ திருமணத்தைக்‌ 








கண்டனம்‌ பண்ணியதால்‌ யோவானை முதலில்‌ அவருடைய காவலில்‌ 
வைக்கப்படுகலுக்கும்‌, அவருடைய தண்டனைக்கும்‌ இட்டுச்‌ சென்றது. மத்தேயு 
இந்த நிகழ்ச்சிகளைக்‌ குறித்து அதிகமான விளக்கங்களை கொடுத்திருக்கிற 
வேளையில்‌, மாற்கு ஒரு முழுமையான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்‌ 
(மாற்கு 6:17-29). 

வசனம்‌ 5. யோவானுக்கு மரணதண்டனை அளிக்க ஏரோதுவின்‌ 
விருப்பத்தை மத்தேயு முக்கியப்படுத்திக்‌ காட்டுகிறார்‌: ஏரோது அவனைக்‌ 
கொலைசெய்ய மனதாயிருந்தும்‌ ஜனங்கள்‌ அவனை தீர்க்கதரிசியென்று 





எண்ணினபடியால்‌, அவர்களுக்குப்‌ பயந்திருந்தான்‌. யோவான்‌ கண்டனம்‌ 
பண்ணிய தனது பாவங்களை பின்னிருந்து தாக்குவதாக அந்த தூகனைக்‌ 





74 


கொன்று இப்படியாக செய்தியை அமைதிப்படுத்திவிடலாம்‌ என்று அவன்‌ 
எண்ணினான்‌. ஆயினும்‌, அதிகப்பட்சமான ஜனங்கள்‌ யோவானை தீர்க்கதரிசி 
என்று எண்ணினபடியால்‌ (3:5, 6; 11:7-15; 21:26), அநீதியாக மரணதண்டனை 
கொடுத்து கலகத்தை எழுப்பிவிட அவன்‌ விரும்பவில்லை. 

மாற்கு புத்தகத்தில்‌, யோவானை மரண ஆக்கினைக்குள்ளாக்க ஏரோதியாள்‌ 
அதிக விருப்பப்பட்டது சிறப்பாகக்‌ கூறப்படுகிறது. ஏரோதுடனான தனது 
திருமணத்தை யோவான்‌ கண்டனம்‌ பண்ணி பேசிய விஷயத்தை அவள்‌ 
கேள்விப்பட்ட போது, அவள்‌ கொடிய மூர்க்கமடைந்து அவரைக்‌ கொன்று 
போட விரும்பினாள்‌ (மாற்கு 6:19). அவன்‌ (ஏரோது) அந்த நேரத்தில்‌ 
யோவானைக்‌ குறித்தும்‌ அவருக்குப்‌ பெரும்பாலான ஜனங்களிடத்தில்‌ இருந்த 
புகழையும்‌ குறித்து பயப்படாதிருப்பானேயாகில்‌ உடனடியாக அவளுடைய 
விருப்பங்களை நிறைவேற்றியிருப்பான்‌ (மாற்கு 6:20). துவக்கத்தில்‌ ஏரோது, 
ஏரோதியாளைப்‌ பாவஞ்செய்ய தூண்டியிருந்த போதிலும்‌, இப்பொழுது 
சாமார்த்தியமாக அவனைக்‌ கையாளுகிறாள்‌. 

இந்த இரண்டு சுவிசேஷங்களுக்கிடையே எவ்வித முரண்பாடும்‌ இல்லை; 
அவை மனிதர்களின்‌ உறவுமுறையில்‌ ஏற்படும்‌ குழப்பங்களையும்‌, செயல்‌ 
தூண்டுதல்‌ உணர்ச்சிகளையும்‌ வெளிப்படுத்தும்படி எழுதப்பட்டுள்ளது. 
பார்க்கப்போனால்‌, ஏரோதுவுக்கு யோவானைக்‌ குறித்து ஒரு கலப்பட 





எண்ணங்கள்‌ உண்டாயிருந்தது. அவனுடைய ஒரு பகுதி தீர்க்கதரிசியின்‌ 
வாயை அடைக்க வேண்டும்‌ என்று எண்ணுகையில்‌, அவனுடைய மறுபகுதி 
அவருடைய பிரசங்கத்தினால்‌ ஈர்க்கப்பட்டது (மாற்கு 6:20). வில்லியம்‌ 
ஹெண்டிரிஸ்ஸன்‌ என்பவர்‌ ஏரோதுவின்‌ வியப்புணர்வு யோவானிடம்‌ 
ஏற்படக்‌ காரணம்‌ அவர்‌ விளைவைப்‌ பற்றி யோசிக்காமல்‌ தைரியத்தோடே 
சத்தியத்தைப்‌ பேசினார்‌ என்பதால்தான்‌. அதிபதி தனது அரண்மனை 
மண்டபத்தில்‌ பொய்யான புகழ்ச்சிகளுக்கு எதிராக ஒரு கூரிய முரண்பாட்டை 
அந்த தைரியப்பேச்சில்‌ கண்டு பிடித்திருக்கக்‌ கூடும்‌! என்று நினைத்தார்‌. 
இதற்கொப்பான நிகழ்ச்சி அப்போஸ்தலர்‌ நடபடிகளில்‌ காணப்படுகிறது, 
அங்கே பேலிக்ஸ்‌ எனும்‌ தேசாதிபதி பயப்படத்தக்க செய்தியை பவுல்‌ 
பேசினாலும்‌, அவ்வப்பொழுது அவர்‌ பேசும்படி அவன்‌ விரும்பினான்‌ 
(நடபடிகள்‌ 24:24-26). 

வசனம்‌ 6. யோவான்‌ கொல்லப்பட வேண்டும்‌ என்ற ஏரோதியாளின்‌ 
விருப்பத்திற்கான சந்தர்ப்பம்‌ ஏரோதுவின்‌ ஜென்ம நாளில்‌ வந்தது. ஜென்ம 
(பிறந்த) நாட்களைக்‌ கொண்டாடும்‌ வழக்கம்‌ யூதர்களிடம்‌ இருந்ததில்லை, ச 
ஆனால்‌ ஏரோதுகள்‌ கிரேக்கப்‌ பண்பாட்டுப்‌ பின்னணியிலிருந்து வந்தவர்கள்‌, 
எனவே இப்படிப்பட்ட கொண்டாட்டங்கள்‌ அவர்கள்‌ மத்தியில்‌ 
சகஜமாக நடந்து கொண்டிருந்தது.“ மாற்கு எழுதியுள்ளபடி, ஏரோது தனது 
பிரபுக்களுக்கும்‌, சேனாதிபதிகளுக்கும்‌, கலிலேயா நாட்டின்‌ பிரதான 
மனுஷருக்கும்‌ விருந்து பண்ணினான்‌ (மாற்கு 6:21). (ஜோசிபஸ்‌ குறிப்பிட்டது 
போல்‌) யோவான்‌ காவலில்‌ வைக்கப்பட்டு மரித்த பகுதி மகாரியஸாக 
இருக்குமேயாகில்‌, பிறகு ஏரோதுவின்‌ விருந்தாளிகள்‌ கலிலேயாவிலிருந்து 
பெரோயா வரைக்கும்‌ வந்திருக்க வேண்டும்‌. புதைபொருள்‌ 
ஆராய்ச்சியாளர்கள்‌ மகாரியஸில்‌ தோண்டிய போது அங்கே மிக அழகிய 
வடிவில்‌ அமைக்கப்பட்ட அரண்மனை மண்டபம்‌ ஒட்டி விருந்தளிப்பு 


75 


அறை, அரண்மனை கோட்டைக்குள்‌ மிகப்‌ பெரிய விருந்துகள்‌ நடந்ததற்கான 
சான்றுகளாயுள்ளன. !* 

ஏரோதுவின்‌ விருந்தளிப்பு எல்லாவகையிலும்‌ ஓரு அஞ்ஞான 
முறையிலேயே நடந்தது. ஒயின்‌ நிறைந்து ஓடியது. அறைகுறை ஆடைகள்‌ 
அனிந்த பெண்கள்‌ விருந்தாளிகளை மகிழ்விக்கவும்‌ ஆசையைக்‌ தூண்டும்‌ 
நடனங்களை ஆடவும்‌ நியமிக்கப்பட்டிருந்தனர்‌. மட்டுமீறிய உடல்‌ 
உணர்ச்சிகளைத்தாண்டும்‌ அந்த நிகழ்ச்சியின்‌ ஒரு பகுதியாக, ஏரோதியாளின்‌ 
மகள்‌ அவர்களுக்கு முன்பாக நடனம்‌ ஆடினாள்‌.” ஒரு ஒழுக்கங்கெட்ட 
பெண்ணைப்போல்‌ தோன்றி மதுபான வெறியர்கள்‌ முன்பாக நடனமாடுவது 
ஒரு ராஜ குடும்பத்திற்கு ஏற்காத செயலாகும்‌ (காண்க எஸ்தர்‌ 1:10-12). 
இருந்தபோதிலும்‌, ஏரோதியாள்‌ தனது கொடிய திட்டத்தை நிறைவேற்றும்‌ 
பொருட்டு கன்‌ சொந்த மகளையே சாதகமாகப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ள அவள்‌ 
குயங்கவில்லை. 

ஏரோதியாளின்‌ மகளுடைய பெயரை வேதாகமம்‌ குறிப்பிடுவதில்லை, 
அனாலும்‌ ஜொசிபஸ்‌ அவளை “சலோம்‌” என்று அடையாளப்படுத்தினார்‌. 
அந்தப்‌ பெண்ணின்‌ தகப்பன்‌ முதலாம்‌ பிலிப்பு, ஏரோதியாள்‌ அவனைத்‌ 
தான்‌ விவாகரத்து பண்ணியிருந்தாள்‌.'” இந்த நிகழ்வின்‌ போது, அவள்‌ 
குன்னுடைய இளம்‌ வயதின்‌ துவக்கத்திலிருந்திருப்பாள்‌.?' வசனம்‌ 11ல்‌, 
அவளை “சிறு பெண்‌” என்று குறிப்பிடுகிறார்‌ (00௭/0. இந்தப்‌ பதம்தான்‌ 
யவீருவின்‌ மகளுக்குப்‌ பயன்படுத்தப்பட்டது, அவளுக்கு வயது பன்னிரெண்டு 
(9:24, 25; மாற்கு 5:42). சலோமியை அவளுடைய தாயார்‌ திறமையாக 
பயன்படுத்துகிறபோது, அவள்‌ முற்றிலும்‌ ஒரு கள்ளங்கபடமற்ற, சூதுவாது 
தெரியாக பெண்ணாக இருந்தாள்‌ என்று எண்ணிவிடக்‌ கூடாது. அவள்‌, அந்த 
கலாச்சாரப்படி திருமண வயதை ஓட்டியோ அல்லது திருமண வயதிலோ 
இருந்திருக்க வேண்டும்‌.” இந்த சம்பவம்‌ நடந்து சில வருடங்களிலேயே அவள்‌ 
குன்‌ சித்தப்பா இரண்டாம்‌ பிலிப்புவை இருமணம்‌ செய்து கொண்டாள்‌, 
(அவன்‌ ஒரு காற்பங்கு தேசாதிபதி). அவன்‌ மரித்தபோது தன்னுடைய 34-ம்‌ 
வயதில்‌ அவள்‌ தன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரன்‌ அரிஸ்டோபுலுவை 
மறுமணம்‌ செய்தாள்‌.” 





வசனம்‌ 7. சலோமியின்‌ நடனம்‌ ஏரோதுவின்‌ மனதை உற்சாக 
மூட்டியதைத்‌ தொடர்ந்து அவள்‌ எதைக்‌ கேட்டாலும்‌ கொடுப்பதாக 
ஆணையிட்டுக்‌ கொடுத்தான்‌. இன்னும்‌ விசேஷமாக, அவளுக்கு அவன்‌ 
குன்‌) “இராஜ்யத்தின்‌ பாதியைக்‌ கூடக்‌” கொடுப்பதாக வாக்குறுதி அளித்தான்‌ 
(மாற்கு 6:23). மாற்கு குறிப்பிடுகிற இவ்வாக்கியத்தை நேரடியாக எடுத்துக்‌ 
கொள்ளாமல்‌, உருவகமாக எடுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌ என்பதற்கு இரண்டு 
அடிப்படைகள்‌ காணுகின்றன. முதலாவது, ஏரோது கலிலேயாவையும்‌ 
பெரோயாவையும்‌ ரோம அரசால்‌ பணி அமர்த்தப்பட்ட ரீதியில்‌ மட்டுமே 
ஆளுகை செய்து கொண்டிருந்தான்‌. எனவே அவன்‌ தனது இராஜாங்க 
பிரதேசத்தை வேறுயாருக்கும்‌ கொடுக்க முடியாது. இரண்டாவதாக, அப்படிச்‌ 
சொல்லுவது ஒரு வழக்கச்‌ சொல்‌. அகாஸ்வேரு இதே போன்று அநேக 
நூற்றாண்டுகளுக்கு முன்பு எஸ்தருக்கு வாக்குறுதி கொடுத்தான்‌ (எஸ்தர்‌ 
5:3; 7:2). அதேபோல, ஏரோதுவும்‌ சலோமிக்கு மிகத்‌ தாராளமான வெகுமதி 
யைக்‌ கொடுப்பதை அப்படியோரு சொற்றொடர்‌ மூலம்‌ வாக்களிக்கிறான்‌. 


76 


வசனம்‌ 7ல்‌ “ஆணையிடுதல்‌” ஒருமையில்‌ பேசப்படுகிறது ஆனால்‌ வசனம்‌ 9ல்‌ 
பன்மையில்‌ பேசப்படுகிறது. இன்னொரு வார்த்தையில்‌ சொன்னால்‌ ஏரோது 
ஒருமுறைக்கு மேல்‌ வாக்குத்தத்தம்‌ பண்ணியிருந்தான்‌ (6:22, 23). 

வசனம்‌ 8. இந்த வேளையில்‌, சலோமி விருந்தறையிலிருந்து 
எழுந்து தன்‌ தாயிடம்‌ பேசும்படி சென்றாள்‌ (மாற்கு 6:24). ஒருவேளை 
ஏரோதியாளின்‌ மற்ற பெண்களோடு சேர்ந்து மற்றோரு அறையில்‌ உணவருந்திக்‌ 
கொண்டிருந்திருக்க வேண்டும்‌. அவள்‌ கன்‌ மகளை நடனமாடச்‌ செய்யும்படி 
சம்மதிக்கப்பண்ணியிருக்கக்‌ கூடும்‌ என்ற கேள்வி எழுப்புவது கடினமல்ல. 
தன்னுடைய கணவன்‌ மகிழ்ச்சியடைவான்‌, சில அவசர வாக்குறுதிகளைக்‌ 
கொடுப்பான்‌, என்ற திட்டத்தின்‌ அடிப்படையில்தான்‌ சலோமியை அவனுக்கு 
முன்பாக நடனமாட அனுப்புகிறாள்‌. ஏரோதின்‌ வாக்குறுதிகளை சலோமி தன்‌ 
தாயிடம்‌ அறிவித்த பொழுது, என்ன கேட்பது என்று கேட்டாள்‌. அவள்‌ தன்‌ 
தாயிடமிருந்து விரைவாக ஓடிவந்து தன்‌ ஒன்றுவிட்ட தகப்பனிடத்தில்‌ அவள்‌ 
தெரிந்து கொண்ட பரிசை அறிவித்தாள்‌ (மாற்கு 6:25). 

அவள்‌ தன்‌ தாயினால்‌ ஏவப்பட்டபடியே: யோவான்‌ ஸ்நானனுடைய 





குலையை இங்கே ஒரு தாலத்திலே எனக்குத்தாரும்‌ என்று கேட்டாள்‌. 
“உண்மையில்‌, அவளுடைய கொடூரமான வேண்டுகோள்‌ பிரதான உணவு 
வகையாகப்‌ படைக்க வேண்டுமாகில்‌ அது யோவானுடைய தலையாகத்தான்‌ 
இருக்கும்‌” என்ற எண்ணத்தில்‌ கேட்கப்பட்டது. தலை “தாலத்திலே” வைத்துக்‌ 
கொடுக்கப்பட்டது என்பது ஒரு பெரிய, தட்டையான பாத்திரம்‌ இதில்‌ மாமிச 
உணவுகளை வைத்து விருந்துகளில்‌ வைப்பார்கள்‌. ன்‌ எனும்‌ கிரேக்கப்‌ 
பதம்‌ மூலப்‌ பொருளில்‌ இது ஓரு பலகை அல்லது மரப்பலகையைக்‌ 





குறிக்கும்‌, பின்னதாக ஒரு மரப்‌ பாத்திரமாக்கப்பட்டது.”” ஜான்‌ லைட்‌ஃபுட்‌ 
சாத்தியக்கூறாக ஏரோதின்‌ ஆணைக்கும்‌ சலோமியின்‌ வேண்டுகோளுக்கும்‌ ஒரு 
ஒப்புவமையாகக்‌ கூறினார்‌: 


அவனுடைய ஆணையிடுதல்‌ “தன்‌ தலையின்‌” மேலானதாக 
இருந்திருக்குமேயாகில்‌ அது மிகவும்‌ வழக்கமான காரியம்தான்‌, 
அந்தப்‌ பெண்ணின்‌ வேண்டுகோள்‌ நியாயமற்றதாக இருந்தாலும்‌, 
பொருத்தமாகவே, ராஜாவின்‌ வாக்குறுதிக்குப்‌ பதிலளித்தாள்‌; அவள்‌, 
“நீர்‌ உமது தலைமீது சத்தியம்‌ செய்து, நான்‌ எதைக்‌ கேட்டாலும்‌ 
எனக்குக்‌ கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறீர்‌; எனவே, எனக்கு யோவான்‌ 
ஸ்நானனின்‌ தலையைத்‌ தாரும்‌ என்று கேட்டிருப்பாள்‌. ””* 
பழிவாங்கும்‌ உணர்ச்சியோடு கூடிய தனது தாய்க்கு ஒத்துழைப்புக்‌ 
கொடுத்தவளாய்‌, சலோமி ஏரோது ராஜாவிடமிருந்து ஒரு தாராளமான 
பரிசைப்‌ பெற்றுக்‌ கொள்ளும்‌ சந்தர்ப்பத்தை நழுவவிட்டாள்‌. 

வசனம்‌ 9. வேண்டுகோளைக்‌ கேட்டபோது, ஏரோது அப்படியோரு 
ஆணையிட்ட தற்காக துக்கமடைந்தான்‌. ஏரோதுவின்‌ ஆணையிடுதல்‌ 
ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொன்ன வார்த்தைகளாக மட்டும்‌ இருந்தி 
ருந்தால்‌, சலோமியின்‌ வேண்டுகோளை நிராகரித்திருக்கலாம்‌ அல்லது வேறு 
எதையாகிலும்‌ கேட்கும்படி அறிவுறுத்தியிருக்கலாம்‌. அவள்‌ கேட்டதோ, 
ஒரு கபடற்ற மனிதனுடைய மரணத்தை. யூத மத ரபீகள்‌ ஜனங்களுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌ ஆணைகளால்‌ பெரிய அளவில்‌ பாதிப்பு ஏற்படாதபடி 


77 


வழிகளைக்‌ கண்டு பிடித்திருந்தனர்‌. ஏரோது இந்த ஆணையை மீறியிருந்தால்‌ 
கூட பெரும்‌ பாலானோர்‌ அவனைக்‌ குற்றப்படுத்தியிருக்க மாட்டார்கள்‌, 
ஏனெனில்‌ அப்படி மீறுவதன்‌ மூலம்‌ ஒரு கபடற்ற மனிதனுடைய உயிரைப்‌ 
பறிக்காத விளைவு ஏற்பட்டிருக்கும்‌ (1 சாமுவேல்‌ 25:22, 34).2° 

இருப்பினும்‌, ஏரோது தனது வாக்குறுதகளை கடைபிடிக்கத்‌ 
தவறியிருந்தால்‌, அவனுடைய வார்த்தை இனியும்‌ நம்பகத்தன்மைக்கு 
உரியதாயிராமல்‌, தனக்கு தேவையிருக்கும்‌ மனிதர்களின்‌ ஆதரவையும்‌ 
இழந்திருப்பான்‌. ஏற்கனவே பார்த்தபடி, அவனுடைய விருந்தில்‌ பங்கேற்றுக்‌ 
கொண்டிருந்த இரவு உணவு விருந்தாளிகளான “அவனுடைய பிரபுக்களும்‌, 
சேனாதிபதிகளும்‌, கலிலேயா நாட்டு பிரதான மனுஷரும்‌ ஆவர்‌” (மாற்கு 
6:21). “இரவு உணவு விருந்தினர்கள்‌” எனும்‌ பெயரெச்சம்‌ “அவனோடே (கூட) 
பந்தியிருந்தவர்கள்‌” என்றும்‌ குறிப்பிடப்படலாம்‌. அது வினைச்சொல்லாயெ 
கிரேக்க வார்த்தை 5k என்பதிலிருந்து வந்த வார்த்தை. 

சிலவேளைகளில்‌ இந்த வசனங்களில்‌ ஏரோது அந்திப்பாவை ராஜா 
என்ற பட்டத்தில்‌ அழைக்கப்பட்டு நமது கவனத்தைத்‌ திருப்ப இந்த வசனம்‌ 
ஏதுவாக்குறெது. ஏரோது உண்மையில்‌, ராஜாவாயிருக்க வில்லை. துவக்கத்தில்‌ 
அவன்‌ “காற்பங்கு தேசாதிபதி” என்று என்றழைக்கப்பட்டான்‌ (14:1ன்‌ 
விளக்கவுரையைக்‌ காண்க). எப்படியிருப்பினும்‌, ஏரோதுவை “ராஜா” என்று 
மத்தேயு குறிப்பிடுவது பொதுவாகப்‌ பயன்படுத்தப்படுறெ ஒரு வார்த்தை, 
அந்தப்பட்டம்‌ கொடுத்து அவர்‌ அழைப்பதை தவறாகக்‌ கருதக்‌ கூடாது. 

“ராஜா” பட்டத்தில்‌ ஆசைப்பட்ட ஏரோதுவும்‌ ஏரோதியாளும்‌, அது 
அவர்களை வீழ்ச்சியடையச்‌ செய்தது என்பது ஒரு ஆர்வமளிக்கும்‌ விஷயம்‌. 
முதலாம்‌ அக்கிரிப்பா, அரிஸ்டோபுலஸின்‌ மகன்‌ ஏரோதியாளின்‌ ஒன்று விட்ட 
சகோதரன்‌, பிலிப்புவின்‌ காற்பங்கின்‌ மீது தேசாஇபதியாக்கப்பட்ட போது, 








அவள்‌ பொறாமையுள்ளவளாகி தகுதிகேற்காத எண்ணமுள்ளவனாள்‌. அவள்‌ 
குன்‌ கணவனைச்‌ சம்மதிக்கப்‌ பண்ணி தன்னோடு கூட பயணப்பட்டு போக 
வைத்து, இ.பி. 39ல்‌ அவள்‌ ரோமாபுரிக்குப்‌ போய்‌ இராயன்‌ (சக்கரவர்த்தி) 
கலிகுலாவிடம்‌ ஏரோதுவுக்கு ராஜாபட்டம்‌ வழங்க வேண்டும்‌ என்று 
முயற்சித்தாள்‌. அதே நேரத்தில்‌, எப்படியோ, கலிகுலாவின்‌ பழைய நண்பரான 
அக்ரிப்பா, ஏரோது (அந்திப்பா) பார்த்தீனியார்களுடன்‌ கூட்டுச்‌ சேர்ந்த 
ருப்பதாக சக்கரவர்த்திக்கு தகவல்‌ அனுப்பினான்‌. அவனுடைய வார்த்தையை 





ஏற்றுக்‌ கொண்ட கலிகுலா, அவனை (ஏரோதுவை) சிறைபிடித்தான்‌. ஏரோதி 
யாளும்‌ தன்‌ கணவனோடு போவதைத்‌ தெரிந்து கொண்டாள்‌. ஜோசிபஸ்‌ 
குறிப்பிடுகையில்‌, இந்தத்‌ தம்பதி இருவரும்‌ இருவேறு இடங்களை, கவுல்‌ 
மற்றும்‌ ஸ்பெயின்‌ ஆகிய இடங்களிலுள்ள சிறைக்கு அனுப்பப்பட்டனர்‌. 
ஏரோதுவின்‌ தேசமான கலிலேயா மற்றும்‌ பெரோயா ஆகியவையும்‌ 
அவனுடைய சொத்துக்களும்‌, அக்கிரிப்பாவுக்குப்‌ போய்‌ சேர்ந்தது, இப்படி 
கேலிக்குரியவனான்‌.26 

வசனம்‌ 10. தயக்கத்துடன்‌ ஏரோது ஆள்‌ அனுப்பி காவற்கூடத்தில்‌ 
யோவானை சிரச்சேதம்‌ பண்ணினான்‌, அவனுடைய தலையை ஒரு 
தாலத்திலே வைத்துக்‌ கொண்டுவரும்படி கட்டளையிட்டான்‌ (மாற்கு 6:27). 
ஏரோது ரோமாபுரியிலிருந்து பணி அமர்த்தப்பட்டவனானதால்‌, தலைமையாக 
குண்டனையளிக்க அவனுக்கு உரிமை இருந்தது. இருப்பினும்‌, விசாரணை 


78 


செய்யாமல்‌ ஒரு நபருக்கு மரணதண்டனை விதிப்பது யூத பிரமாணத்துக்கு 
விரோதமானது. சிரச்சேத கண்டனையளிப்பதும்‌, அவமானத்துக்குரிய 
மரணமாகக்‌ கருதப்பட்டது.” 

யோவான்‌ ஸ்நானனின்‌ மரணம்‌ பற்றிய சாராம்ஸம்‌ மலைப்பிரசங்கத்தில்‌ 
இயேசு எதிர்த்துப்‌ பேசிய அநேகப்‌ பாவங்களை விளக்கப்படுத்துறெது: இச்சை/ 
விபச்சாரம்‌/மனைவியைத்‌ தள்ளிவிடுதல்‌/ஆணையிடுதல்‌, மற்றும்‌ கோபம்‌, 
கொலை செய்தல்‌ (5:21-37). வரலாற்றிலேயே மனிதாபமற்ற செயல்களில்‌ மிக 
மோசமான ஒன்று இது. 

வசனம்‌ 11. ஏரோதின்‌ கட்டளை நிறைவேற்றப்பட்ட போது, அவன்‌ 
யோவானின்‌ தலையை சலோமியினிடத்தில்‌ ஒரு தாலத்தில்‌ வைத்துக்‌ 
கொடுத்தான்‌. பயங்கரமான அந்த வெகுமதியை அந்தப்‌ பெண்‌ உடனடியாகத்‌ 
தன்னுடைய தாயினிடத்தில்‌ கொண்டு போய்க்‌ கொடுத்தாள்‌. ஏரோதியாளின்‌ 
பிரதிபலிப்பு அப்பொழுது எப்படியிருந்தது என்று வசனம்‌ சொல்லாவிட்டாலும்‌, 
அவள்‌ அந்தப்பரிசை மிகுந்த சந்தோஷமாய்‌ பெற்றுக்‌ கொண்டிருந்திருப்பாள்‌. 
ஒருவருடைய எதிரியின்‌ தலையை வாங்கி சந்தோஷப்படுவது கிரேக்க ரோம 
உலகில்‌ ஒரு வழக்கமற்ற காரியமல்ல.” 

வசனம்‌ 12. யோவானின்‌ சீஷர்கள்‌ (காண்க 9:14; 11:2) அவருடைய 
மரணத்தைக்‌ குறித்து அறிந்தபோது, வந்து உடலை முறையாக எடுத்து 
அடக்கம்‌ பண்ணினார்கள்‌. மிகுந்த துக்கக்கோடே அதை அவர்கள்‌ கல்லறையில்‌ 
வைத்தார்கள்‌ (மாற்கு 6:29). ஒருவருக்கு கனம்‌ செலுத்தி அடக்கம்‌ பண்ணுவது 
ஒரு முக்கியமான தருமக்காரியமாக யூதர்கள்‌ மத்தியில்‌ இருந்தது (யோவான்‌ 
19:38-42; நடபடிகள்‌ 8:2). 

“உடல்‌” என்று இங்கே குறிப்பிடப்படுவது வழக்கமாக பயன்படுத்தப்படும்‌ 
“சோமா” 61௭ எனும்‌ வார்த்தையல்ல, ஆனால்‌ மாறாக றர என்பது. இந்தப்‌ 
பதம்‌ “விழுந்த சரீரத்தைக்‌” குறிப்பிடுகிறது. புதிய ஏற்பாட்டில்‌, அது குறிப்பாக 
“ஒரு செத்துப்போன சரீரத்தைக்‌” குறிக்கிறது, விசேஷமாக “வன்முறையால்‌ 
கொல்லப்பட்ட” ஒருவரைக்‌ குறிக்கிறது (14:12; 24:28; மாற்கு 6:29; 15:45; 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ 11:8, 9).2° 


யோவானின்‌ தலைவெட்டப்பட்ட பிரேதத்தை புகைத்த பின்பு, 








அவருடைய சீஷர்கள்‌ போய்‌ இயேசுவிடம்‌ அறிவித்தார்கள்‌. 1. \. மெக்கார்வே 
தமது கருத்தை வெளியிட்டபோது, யோவானின்‌ சீஷர்கள்‌ இயேசுவிடம்‌ அந்த 
மரணச்‌ செய்தியை அறிவிப்பதற்காக மட்டுமல்ல, கர்த்தருக்கு தங்களுடைய 
அர்ப்பணிப்பைத்‌ தெரிவிக்கவும்தான்‌ என்று நினைத்தார்‌. இயேசு இராஜ்யத்தை 





ஸ்தாபிக்கப்போகிறார்‌ என்று அவர்களுக்குத்‌ தெரியும்‌, அது ஏரோதின்‌ 
ஆளுகையை தூக்கியெறியும்‌ என்றும்‌ அவர்கள்‌ விசுவா௫ித்தார்கள்‌.”? இந்த 
மறுகட்டமைப்பு தேசீய உணர்வுள்ளவர்கள்‌ அடுத்த பகுதியில்‌ கஇறிஸ்துவால்‌ 
அற்புதமாகப்‌ போஷிக்கப்படுவார்கள்‌ (காண்க யோவான்‌ 6:15). ஷஷர்கள்‌ 
இப்படியாக இயேசுவிடம்‌ வந்தமுறை யோவானுக்கு அவர்‌ சொல்லியனுப்பிய 
செய்தி அவனைக்‌ திருப்தியடையச்‌ செய்திருக்கும்‌ என்று சுட்டிக்காட்டுகிறது 
(11:1-6). உறுதிப்படுத்திக்‌ கொள்ள, இயேசுவிடம்‌ ஜனங்களைச்‌ சுட்டிக்‌ 
காட்ட வேண்டிய தமது பணியை யோவான்‌ நிறைவேற்றிவிட்டார்‌, அவரது 
மரணத்துக்குப்‌ பின்பும்‌ கூட அப்படி நிறைவேற்றினார்‌. 


79 


௮ பாடங்கள்‌ “5444 


ஏரோதின்‌ திருமணம்‌ (14:3, 4) 

ஏரோது ஏரோதியாளை விவாகம்‌ செய்து கொண்ட காரியம்‌ முறைகெட்ட 
உறவு என்பது தெளிவாக அறிந்த ஒன்று, அது நியாயப்பிரமாணத்தின்படி. 
குடை செய்யப்பட்டிருந்தது (லேவியராகமம்‌ 18:6-18; 20:21). யோவானின்‌ 
கண்டனத்தில்‌ இதுவும்‌ சேர்க்கப்பட்டிருந்தது, ஆகிலும்‌ அது விபச்சாரத்தையும்‌ 
உட்படுத்திய செயல்‌. ஏரோது தன்னுடைய சகோதரனின்‌ மனைவியை 
திருமணம்‌ செய்திருந்தான்‌. அது விபச்சாரம்‌ என பழைய மற்றும்‌ புதிய 
ஏற்பாட்டில்‌ தேவனால்‌ கண்டிக்கப்பட்ட செயல்‌ (யாத்திராகமம்‌ 20:14; 
மத்தேயு 19:1-10). 

குகுதிக்கேற்காக பாலியல்‌ குற்றம்‌ எனக்‌ கூற மற்றொரு காரணம்‌ 
(1 கொரிந்தியர்‌ 5:1-18), பவுல்‌ ஒருவன்‌ தன்‌ தகப்பனுடைய மனைவியை 
வைத்துக்‌ கொண்டிருப்பது “வேசித்தனம்‌” என்று குறிப்பிட்டார்‌ அல்லது ஒரு 
“ஒழுங்கீனமான பாலுறவு.” “வேசித்தனம்‌” (2௦721௭) என்பது ஒரு விரிவான 
பதம்‌, அதில்‌ விபச்சாரமும்‌ உட்பட்டது. 

பவுல்‌ ரோமர்களிடம்‌ தன்‌ புருஷன்‌ உயிரோடிருக்கையில்‌ வேறொருவனை 
விவாகம்‌ பண்ணுற ஸ்திரீ “விபச்சாரம்‌” செய்றெவளாய்‌ இருப்பாள்‌ என்று 
எழுதினார்‌ (ரோமர்‌ 7:2, 3). இந்த வாக்கியம்‌ சுய விளக்கமுடையது. ஒரு நபர்‌ 
ஏற்கனவே உள்ள தன்‌ துணையை விடுத்து அவனோ அவளோ வோறொருவரை 
திருமணம்‌ செய்தால்‌, அந்த நபர்‌ விபச்சாரக்‌ குற்றத்திற்குள்ளாகிறார்‌. ஒரு 
மறுமணம்‌ முடிக்கும்‌ நபர்‌ விவாகரத்துக்கும்‌ மறுமணத்துக்கும்‌ வசனத்தின்‌ 
காரணமட்டுமேயன்றி அப்படிச்‌ செய்த அவர்கள்‌ விஷயத்தில்‌ இது உண்மை 
யானது (19:9). 


சலோமியின்‌ நடனமும்‌ நடனமாடுதலும்‌ 


(14:6) 

சலோமி நடனமாடிய விதம்‌ பற்றிய விளக்கம்‌ நமக்குக்‌ 
கொடுக்கப்படாவிட்டாலும்‌, அந்த வசனப்‌ பகுதியின்‌ மூலம்‌ சிற்றின்ப 
உணர்ச்சியையும்‌, பாலுறவு உணர்ச்சியையும்‌ தூண்டுகிற வகையில்‌ 
அது இருந்தது, அநேக சபைகளில்‌ நடனம்‌ அநேக ஆண்டுகளாக 
வெளிப்படையாகவே கண்டனம்‌ பண்ணப்பட்டு வந்துள்ளது. கலாத்தியர்‌ 5:19- 
21ல்‌ மூன்று வார்த்தைகள்‌ இன்று நடனமாடுவதை கண்டனம்‌ பண்ணுகின்றன. 
அவைகளில்‌ ஒன்று “காமவிகாரம்‌” எனும்‌ வார்த்தை (8:8/2212), இதன்‌ 
பொருள்‌ “வரம்புக்கு மிஞ்சிய இச்சை” காம வேட்கை, “சிற்றின்ப பற்று, 
ஒழுக்கமின்மை, நாகரீகமற்ற உடல்‌ அசைவு, ஒழுக்கமற்ற ரீதியில்‌ ஆணும்‌ 
பெண்ணும்‌ தழுவிக்‌ கொள்ளுதல்‌,” ஆகியவற்றைக்‌ குறிக்கும்‌. இன்றைய 
நாட்களில்‌ செய்யப்படும்‌ எல்லா நடனங்களுமே, ஆபாசமான உணர்வுகளைத்‌ 





தூண்டும்‌ சரீர அசைவுகளால்‌, அல்லது நடனமாடுபவர்களின்‌ உடல்கள்‌ 
உரசிக்கொள்வதால்‌ கடைசியாக கூறப்பட்டுள்ள இரண்டு செயல்களுமே 
பெரும்பாலான நடனங்களை கண்டனம்‌ பண்ணும்‌. கிரேக்க மொழியில்‌ 
சொல்லப்படும்‌ இரண்டாவது வார்த்தை எ்ீhiய4A என்பது “அசுத்தம்‌” 


80 


என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அது “கெட்ட ஒழுக்க நிலையை” 
குறிப்பிடுகிறது, அருவருக்கத்தக்க அசிங்கமான முறையில்‌ உணர்வைத்‌ 
தூண்டும்‌ இசைமுழக்கம்‌ ஆகியவற்றை சுட்டிக்‌ காட்டுகிறது.” மூன்றாவது 
வார்த்தை “கரோவுசிங்‌” (407108), என்பது விருந்துடன்‌ கூடிய, இசை மற்றும்‌ 
நடன நிகழ்ச்சிகள்‌, ஒழுக்கம்‌ கெட்ட நிலையில்‌ ஆடி, முடிவில்‌ மதுபான 
வெறியிலும்‌ சிற்றின்பத்திலும்‌ கொண்டு போய்‌ விடும்‌.” 

நடனமாடுதலின்‌ ஒழுக்கத்தை மூன்று உண்மைகள்‌ அறியவைக்கின்றன. 
முதலாவது, பாலியல்‌ ஒழுங்கீனத்தை நடனமானது வெளிப்படுத்துவதாகவோ 
ஊக்கப்படுத்துவதாகவேோ இருக்கறதா? நடனமாடுதல்‌ நாகரீகமற்ற 
உடையணிதலை அஊக்குவிக்கிறதா? (காண்க 1 தீமோத்தேயு 2:9.) மூன்றாவதாக, 
ஒழுங்கீனமான சூழலில்‌ நடன நிகழ்ச்சி நடைபெறுகிறா? (ரோமர்‌ 13:12, 13). 

ஒரு கிறிஸ்தவன்‌ நடனத்தில்‌ ஈடுபடுவதற்கு முன்‌, அநேக கேள்விகளை 
ஜாக்கிரதையுடன்‌ கையாள வேண்டும்‌: “இவ்வகை நடனம்‌ என்மீது 
எப்படிப்பட்ட பாதிப்பைக்‌ கொண்டுவரும்‌?”; “இவ்வகை நடனம்‌ மற்றவர்கள்‌ 
மீது எப்படிப்பட்ட பாதிப்பைக்‌ கொண்டு வரும்‌?”; “இவ்வகை நடனத்தில்‌ 
பங்கேற்பதால்‌ என்னுடைய நற்பெயருக்கு ஒருகிறிஸ்தவன்‌ என்ற வகையிலும்‌ 
கிறிஸ்துவின்‌ சபை எனும்‌ நற்பெயருக்கும்‌ எவ்வித பாதிப்பை ஏற்படுத்தும்‌?” 





குறிப்புகள்‌ 

IR. T. France, The Gospel According to Matthew, The Tyndale New Testament 
Commentaries (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1985), 231-32. 
2Craig 8. Keener, 4 Commentary on the Gospel of Matthew (Grand Rapids, Mich.: Wm. B. 
Eerdmans Publishing Co., 1999), 397. Josephus Antiquities 17.11.4; 18.4.6. *Michael J. Wilkins, 
“Matthew,” in Zondervan Illustrated Bible Backgrounds Commentary, vol. 1, Matthew, Mark, 
Luke, ed. Clinton E. Arnold (Grand Rapids, Mich.: Zondervan, 2002), 88. ‘யோவானின்‌ 
வாழ்வில்‌ அற்புதம்‌ சம்பந்தப்‌ பட்டிருக்கும்‌ இடம்‌ அவரது பிறப்பில்‌ மட்டுமே லூக்கா 
1) ஏரோதுவுக்கு மேலோட்டமாக மட்டுமே இயேசுவைப்‌ பற்றி தெரிந்திருக்கும்‌ 
போலுள்ளது. இல்லாவிடில்‌, இயேசு ஏற்கனவே பிரசங்கித்துக்‌ கொண்டிருந்ததையும்‌ 
யோவான்‌ உயிரோடிருக்கும்‌ போதே அற்புதங்களை செய்து கொண்டிருந்ததையும்‌ 
அவன்‌ தெரிந்திருக்க வேண்டும்‌. 5]. W. McGarvey, The New Testament Commentary, vol. 1, 
Matthew and Mark (N.p., 1875; reprint, Delight, Ark.: Gospel Light Publishing Co., n.d.), 128. 
7Jack P. Lewis, 4 Commentary on the Gospel According to Matthew, Part 2, The Living Word 
Commentary (Austin, Tex.: Sweet Publishing Co., 1976), 13; Josephus Wars 1.30.7 காண்க. 
Douglas R. A. Hare, Matthew, Interpretation (Louisville: John Knox Press, 1993), 165. Josephus 
Antiquities 18.5.2. முதலாம்‌ ஏரோது பிலிப்பு, இரண்டாம்‌ ஏரோது பிலிப்புவிடமிருந்து 
வித்தியாசப்படுத்தி பார்க்கப்பட வேண்டியவன்‌ (காற்பங்கு தேசாதிபதி). இன்னும்‌ 
அதிகமான தகவலுக்கு, Harold W. Hoehner, “Herodian Dynasty,” in Dictionary of Jesus and 
the Gospels, ed. Joel B. Green and Scot McKnight (Downers Grove, IIl.: InterVarsity Press, 
1992), 323-24 காண்க. 

"Josephus Antiquities 18.5.1. தனது மகனை தவறாக நடத்தினமைக்காகவும்‌ வேறு 
துக்கங்களினாலும்‌, அரெத்தா ராஜா பின்னதாக ஏரோது அந்திப்பாவையும்‌ அவனுடைய 
இராணுவத்தையும்‌ தாக்கி வெற்றிகொண்டான்‌. '“தேவனுடைய சிருஷ்டிப்பின்‌ 


81 


நோக்கமாகிய திருமணபந்தம்‌ வாழ்நாள்‌ வரை இருவரையும்‌ கட்டுப்படுத்தும்‌ என்பதை 
மீட்டமைத்தார்‌ (5:31, 32; 19:3-9). ]osephus Antiquities 18.5.4. “William Hendriksen, 
New Testament Commentary: Exposition of the Gospel According to Matthew (Grand Rapids, 
Mich.: Baker Book House, 1973), 587. Josephus Against Apion 2.26; Mishna Abodah Zarah 
1.3. 16உதாரணமாக Josephus Antiquites 19.7.1 காண்க. 1”Wilkins, 89-90. இருப்பினும்‌, 
ஏரோதியாளின்‌ மகள்‌ ஏரோதுவின்‌ சினத்தைத்‌ தூண்டாமல்‌ சாந்தத்தோடே அவனை 
கன்‌ நடனத்தால்‌ பிரியப்படுத்தினாள்‌. Harold W. Hochner, Herod Antipas, Society for New 
Testament Studies Monograph Series, 17 (Cambridge: Cambridge University Press, 1972), 
156-57 காண்க. '“]௦sephus Antiquities 18.5.4. 2சலோமி கூடுதல்‌ வயதுள்ளவளாயிருந்தும்‌, 
ஹோயெனர்‌ அவளுக்கு பன்னிரெண்டிலிருந்து பதினான்கு வயதிருக்கும்‌ என்று 
வாதிடுகிறார்‌. (Hoehner, 154-56.) 

21Korasion எனும்‌ பெயர்‌ எபிரெய புத்தகங்களை கிரேக்க மொழியில்‌ 
மொழிபெயர்க்கப்பட்ட செப்துவஜிந்த்தில்‌ அகாஸ்வேரு ராஜாவுக்காக தேடப்பட்ட 
ரூபவதியான கன்னிகைகளில்‌ ஒருத்தி (எஸ்தர்‌ உட்பட) என்று சொல்லப்பட்டுள்ளது 
(எஸ்தர்‌ 2:2, 9). 22]osephus Antiquites 18.5.4. °Walter Bauer, 4 Greek-English Lexicon of the 
New Testament and Other Early Christian Literature, 34 ed., rev. and ed. Frederick W. Danker 
(Chicago: University of Chicago Press, 2000), 814; David Hill, The Gospel of Matthew, The New 
Century Bible Commentary (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1972), 
244, John Lightfoot, 4 Commentary on the New Testament from the Talmud and Hebraica: 
Matthew-1 Corinthians, vol. 2, Matthew-Mark (Oxford University Press, 1859; reprint, 
Grand Rapids, Mich.: Baker, 1979), 218; Mishnah Sanhedrin 3.2 காண்க. Keener, 401. 
#Josephus Antiquities 18.7.1, 2; Wars 2.9.6. “மேலும்‌ தகவலுக்கு, Keener, 401 ஐக்‌ காண்க. 
28Suetonius Lives of the Caesars: Galba 20; Tacitus Annals 14.57, 59, 64; Livy History of Rome 
39.43.1-5 காண்க. 2”auer, 895. 20McGarvey, 130. 

#IBauer, 34. 008185 Spicq, Theological Lexicon of the New Testament, trans. and ed. James 
D. Ernest (Peabody, Mass.: Hendrickson Publishers, 1994), 2:354. 


82 


35 
ஐயாயிரம்‌ பார்களை 
பாலித்குல்‌ 


[14.15-21) 


திரளான ஜனங்களை போஷித்த நிகழ்ச்சி இயேசுவுக்குக்‌ கூடாத 
காரியம்‌ எதுவுமில்லை என்பதைக்‌ காட்டுகிறது. அவருடைய சீஷர்கள்‌ 
இந்த உண்மைக்கு நிரூபணமாக ஏராளமான கிரியைகளை ஏற்கனவே 
பார்த்துள்ளனர்‌, இருந்தாலும்‌ சிலவேளைகளில்‌ அவர்கள்‌ சந்தேகப்பட்டனர்‌. 
மேற்கொள்ள இயலாத தடை என்று அவர்கள்‌ எண்ணிக்கொண்டிருக்கையில்‌ 
தேவனுடைய வல்லமையை விளங்கப்பண்ணவும்‌ ஜனங்களிடத்தில்‌ தமது 
சுய அன்பைக்‌ காட்டும்படியாகவும்‌ இயேசு அவைகளை ஒரு சந்தர்ப்பமாகப்‌ 
பயன்படுத்தினார்‌. 


இயேசு அவ்விடம்‌ விட்டுப்போனார்‌ (14:13, 14) 


2 இயேசு அதைக்‌ கேட்டு, அவ்விடம்‌ விட்டு, படவில்‌ ஏறி, 
வனாந்தரமான ஒரு இடத்துக்குத்தனியே போனார்‌. ஐனங்கள்‌ அதைக்‌ 
கேள்விப்பட்டு, பட்டணங்களிலிருந்து கால்‌ நடையாய்‌ அவரிடத்திற்குப்‌ 
போனார்கள்‌. 

14இ யேசு வந்து, திரளான ஜனங்களைத்‌ கண்டு, அவர்கள்மேல்‌ மனதுருகி, 
அவர்களில்‌ வியாதியஸ்தராய்‌ இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார்‌. 


வசனம்‌ 18. இந்த நேரத்தில்‌ யோவானின்‌ மரணத்தைக்‌ குறித்த 
சம்பவக்‌ காட்சியிலிருந்து (14:3-12), இயேசுவின்‌ ஊழியத்துக்கு காட்சி 
மாறுகிறது. இந்த வசனங்களில்‌ தொடர்புகள்‌ தொடர்ந்து தெளிவற்ற 
நிலையிலேயே இருக்கிறது. NASB மொழிபெயர்ப்பில்‌ 13 வது வசனம்‌ 
இப்படியாகத்‌ தொடங்குகிறது, இயேசு யோவானைக்‌ குறித்து கேட்டபோது. 
யோவானைக்‌ குறித்து என்ற இரண்டு வார்த்தைகள்‌ கிரேக்க வசனப்பகுதி 
யில்‌ இல்லை, மொழிபெயர்ப்பாளர்கள்‌ இதைச்‌ சேர்த்துள்ளனர்‌. இந்த 
சேர்க்கை சரியாக இருக்குமானால்‌, பிறகு மீதியுள்ள அனைத்தும்‌ இந்த அதி 
காரத்தில்‌ யோவானுடைய முன்‌ நடந்த காட்சிகளையே கொண்டுள்ளது. 
இயேசுவைக்குறித்து ஏரோது மதிப்பிடுவதற்கு முன்பாகவே யோவானின்‌ 
சிரச்சேதம்‌ நடந்திருக்க வேண்டும்‌ (14:1, 2). இயேசு இப்போது ஓய்வு 
எடுக்கும்படி சென்ற காரியம்‌ தான்‌ ஈவு இரக்கமற்ற முறையில்‌ ஏற்பட்ட 
யோவானின்‌ மரணத்துக்கு அவருடைய நேரடி கிரியைப்‌ போல காட்சி 
தருகிறது. 


83 


யோவான்தான்‌ உயிர்த்தெழுந்து வந்திருக்கிற இயேசு என்று ஏரோது 
நம்பிக்‌ கொண்டிருந்ததையொட்டி யோவானைக்‌ குறித்து இயேசு 
கேட்டபோது என்ற வார்த்தையை மத்தேயு குறிப்பிட்டிருக்கலாம்‌ 
(14:1, 2). இந்த வசனப்பகுதியை புரிந்து கொள்வது முன்‌ நடந்த காட்சிகளை 
14:3-12 அளவிட்ட ரீதியில்‌ அடைப்புக்குறிக்குள்‌ கொண்டுவரலாம்‌. ஏரோது 
தம்மைப்பற்றி சொன்ன வாக்கியத்தின்‌ நிமித்தம்‌ ஒருவேளை தமது ஓய்வினால்‌ 
இயேசு தம்மை பிரதிபலிப்பதாக இருக்கலாம்‌. மாற்கு 6 மற்றும்‌ லூக்கா 
9 ஐ ஒப்பிட்டு ஆராய்வோமானால்‌ இந்த வரலாற்று விளக்கம்‌ சரியானதாகும்‌. 
கூடுதலாக, மாற்கும்‌ லூக்காவும்‌ இயேசுவின்‌ பின்வாங்குதலுக்கு மற்றொரு 
உண்மையையும்‌  அளித்திருக்கிறார்கள்‌: அளவிடப்பட்‌! கட்டளையில்‌ 
பன்னிருவரும்‌ அனுப்பப்பட்டுத்‌ திரும்பி வந்ததால்‌ அவர்களுக்கும்‌ 
ஓய்வு தேவைப்பட்டது (மாற்கு 6:30, 31; லூக்கா 9:10). 

இதற்கு முந்தைய அதிகாரத்தில்‌, இயேசு தமது சொந்த ஊராயெ 
நாசரேத்தில்‌ ஊழியம்‌ செய்தார்‌ (13:54-58). பிறகு கலிலேயா கடல்‌ கரைக்கு 
தமது ஊழியத்தினிமித்தம்‌ திரும்பிச்‌ செல்றொர்‌. ஏரோது தம்மைக்குறித்து 
சொன்ன வார்த்தையை கேட்ட பொழுது வனாந்தரமான ஒரு இடத்துக்குத்‌ 
தனியே போனார்‌. இங்கு “தனியே போனார்‌” என்று குறிப்பிடப்படுவது 





அவர்களுடைய சீஷர்கள்‌ அவரோடு கூட இருப்பதை தவிர்த்து பேசுவது அல்ல 
(மாற்கு 6:31, 32; லூக்கா 9:10). “வனாந்தரமான ஒரு இடம்‌” என்பது கிரேக்க 
மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட (827101 100௦1) ஒரு சொற்றொடர்‌. 
இயேசு ஜனநடமாட்டம்‌ இல்லாத ஒரு இடத்துக்குப்‌ போனார்‌, ஆனால்‌ 
அது “வனாந்தரமல்ல,” அது புல்‌ நிறைந்த பகுதியாகக்‌ குறிப்பிடப்படுறெது 
(14:19; மாற்கு 6:39). 

லூக்கா எழுதியிருக்றெப்டி, இயேசுவும்‌ கஷர்களும்‌ பெத்சாயிதாவைச்‌ 
சேர்ந்த பட்டணத்துக்குப்‌ போனார்கள்‌ லூக்கா 9:10). எப்படியிருப்பினும்‌ 
போஜனத்தைக்‌ கொடுத்த அற்புதத்துக்குப்‌ றக இயேசு தமது சீஷர்களை 
பெத்சாயிதாவுக்கு எதிரே தமக்கு முன்னே போயிருக்கும்படி இயேசு 
சொன்னார்‌ (மாற்கு 6:45). ஒருவேளை இயேசுவின்‌ நாட்களில்‌, ஒன்றுக்கு 
மேற்பட்ட பட்டணம்‌ “மீன்‌ பிடி இல்லம்‌” அல்லது “மீனவர்‌ இல்லம்‌” என்று 
அழைக்கப்பட்டது. லூக்காவில்‌ குறிப்பிடப்படுறெ பெத்சாயிதா ஏரிக்கு அருகில்‌ 
வடக்கெக்குப்‌ பகுதியில்‌ இருந்து மாற்குவில்‌ குறிப்பிடும்‌ பெத்சாயிதா வட 
மேற்கு பகுதியில்‌ கப்பர்நகூமின்‌ அருகில்‌ இருந்திருக்க வேண்டும்‌ (யோவான்‌ 
6:17). ஜோசிபஸ்‌ பெத்சாயிதாவை (11185) வடக்குக்‌ கடற்கரையில்‌ இருந்ததாக 
அடையாளம்‌ காட்டினார்‌, அது யோர்தான்‌ நதி கடலுக்குள்‌ நுழைகின்ற 
இடத்திற்கு கிழக்கே இருந்தது." 

இந்த பெத்சாயிதா காற்பங்கு தேசாதிபதியான பிலிப்புவின்‌ ஆளுகைக்கு 
உட்பட்டிருந்தது, அத்துடன்‌ ஏரோதுவிடமிருந்து சுதந்திரம்‌ பெற்றதாக 
இருந்திருக்க வேண்டும்‌.” இயேசு வேண்டுமென்றே ஆபத்திலிருந்து தனிமையில்‌ 
விலகிப்போனார்‌, ஆகிலும்‌ ஏதோ பயத்தினால்‌ அவர்‌ அப்படிச்‌ செய்யவில்லை. 
இந்த அதிகாரத்தின்‌ முடிவில்‌ அவர்‌ கலிலேயாவிலுள்ள கெனெசரேத்துக்குப்‌ 
போனார்‌ (14:34), அது ஏரோதுவின்‌ கட்டுப்பாட்டில்‌ இருந்தது. 

இயேசு தமது ஊழியத்தில்‌ எல்லாவற்றையும்‌ ஏற்றவேளையில்‌ நிறை 
வேறப்பண்ணவேண்டும்‌ என்பதை அறிந்து, தமது ஊழியத்தைக்‌ குறித்து 








84 


மிகவும்‌ எச்சரிக்கையாக இருந்தார்‌. இன்னொரு சமயம்‌, பரிசேயர்கள்‌ இயேசு 
ஏரோதுவினால்‌ கொல்லப்படுவார்‌ என்று தெரிவித்திருந்தனர்‌ (லூக்கா 13:31). 
அவர்‌ ராஜாவுக்கு செய்தி அனுப்பி, போய்‌ அந்த நரிக்குச்‌ சொல்லுங்கள்‌, 
என்று சொல்லி, “நான்‌ இன்றைக்கும்‌ நாளைக்கும்‌ பிசாசுகளைத்‌ துரத்தி, 
வியாதியுள்ளவர்களைச்‌ சொஸ்தமாக்கி, மூன்றாம்‌ நாளில்‌ நிறைவடைவேன்‌” 
என்றார்‌ லூக்கா 13:32). இது அவருக்கு வரவிருந்த மரணத்தைக்‌ குறித்த ஒரு 
தெளிவான தீர்க்கதரிசனம்‌, அது எருசலேமில்‌ நிறைவேறும்‌ லூக்கா 13:33). 
இயேசு படவில்‌ ஏறி கலிலேயாக்‌ கடலை கடந்து போகிறார்‌ என்று 
தெரிந்த போது, ஜனங்கள்‌ அதைக்‌ கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து 








கால்‌ நடையாய்‌ அவரிடத்திற்குப்‌ போனார்கள்‌. அவர்கள்‌ வடக்கு 
கடற்கரையோரமாய்‌ நடந்து போனார்கள்‌. “அவர்‌ வியாதிக்காரரிடத்தில்‌ 
செய்த அற்புதங்களைத்‌ திரளான ஜனங்கள்‌ கண்டபடியால்‌” அவருக்குப்‌ பின்‌ 
சென்றார்கள்‌ (யோவான்‌ 6:2). இந்த ஜனங்கள்‌ இயேசுவினிடம்‌ வருவதற்கு 
இருந்த எந்த தடையையும்‌ மேற்கொள்ள விருப்பமாயிருந்தார்கள்‌. 





வசனம்‌ 74. படகு போய்‌ கரை சேர்ந்தவுடனே, இயேசு வந்து, 
திரளான ஜனங்களைக்‌ கண்டார்‌. அவர்‌ அங்கு போய்‌ சேருவதற்கு 
ஜனங்களில்‌ கொஞ்சம்‌ பேராகிலும்‌ கால்‌ நடையாய்‌ அவ்வளவு தூரம்‌ கடந்து 
போயிருந்தனர்‌. கூட்டத்தைக்‌ கண்டு இயேசு மனதுருகினார்‌ (காண்க 9:36; 
15:32; 20:34). “அவர்கள்‌ மேய்ப்பனில்லாத ஆடுகளைப்‌ போலிருந்தபடி யால்‌” 
அவர்களிடத்தில்‌ போனார்‌ (மாற்கு 6:34). அவருடைய இரக்கத்தின்‌ விளைவால்‌, 
அவர்‌ அவர்களுடைய வியாதிகளையெல்லாம்‌ சுகப்படுத்தினார்‌. 


திரளான ஜனங்களை இயேசு 
போஷித்தல்‌ (14:15-21) 


சாயங்காலமானபோது, அவருடைய சீஷர்கள்‌ அவரிடத்தில்‌ வந்து: 
இது வனாந்தரமான இடம்‌, நேரமுமாயிற்று; ஜனங்கள்‌ கிராமங்களுக்குப்‌ 
போய்த்‌ தங்களுக்குப்‌ போஜனபதார்த்தங்களைக்‌ கொள்ளும்படி அவர்களை 
அனுப்பிவிட வேண்டும்‌ என்றார்கள்‌. 

1£ இயேசு அவர்களை நோக்கி: அவர்கள்‌ போக வேண்டுவதில்லை; 
நீங்களே அவர்களுக்குப்‌ போஜனங்கொடுங்கள்‌ என்றார்‌. 

7அதற்கு அவர்கள்‌ இங்கே ஜந்து அப்பங்களும்‌ இரண்டு மீன்களு மேயல்‌ 
லாமல்‌, வேறொன்றும்‌ இல்லை என்றார்கள்‌. 

18 அவைகளை என்னிடத்தில்‌ கொண்டு வாருங்கள்‌ என்றார்‌. 

12 அவர்‌ ஜனங்களை புல்லின்மேல்‌ பந்தியிருக்கக்‌ கட்டளையிட்டு, அந்த 
ஐந்து அப்பங்களையும்‌, அந்த இரண்டு மீன்களையும்‌ எடுத்து வானத்தை 
அண்ணாந்து பார்த்து, ஆசீர்வதித்து, அப்பங்களை பிட்டு சீஷார்களிடத்தில்‌ 
கொடுத்தார்‌; சீஷர்கள்‌ ஜனங்களுக்குக்‌ கொடுத்தார்கள்‌. 

2 எல்லாரும்‌ சாப்பிட்டு திருப்தியடைந்தார்கள்‌; மீதியான 
துணிக்கைகளைப்‌ பன்னிரண்டு கூடை நிறைய எடுத்தார்கள்‌. 

2ஹ்திரீகளும்‌ பிள்ளைகளும்‌ தவிர, சாப்பிட்ட புருஷர்கள்‌ ஏறக்குறைய 
ஐயாயிரம்‌ பேராயிருந்தார்கள்‌. 


85 


நான்குசுவிசேஷப்‌ புத்தகங்களிலும்‌ ஐந்து அப்பங்களையும்‌ இரண்டு 
மீன்களையும்‌ கொண்டு ஐயாயிரம்‌ பேருக்கு போஜனம்‌ கொடுத்ததை பதிவு 
செய்துள்ள ஒரே அற்புதம்‌ இதுமட்டும்தான்‌ (14:15-21; மாற்கு 6:35-44; லூக்கா 
9:12-17; யோவான்‌ 6:5-14). இதன்‌ மூலம்‌ இதன்‌ முக்கியத்துவம்‌ சுவிசேஷ 
எழுத்தாளர்களுக்கு நன்கு தெரிந்திருந்தது. நான்காயிரம்‌ புருஷர்களை 
போஷிக்கிற சம்பவம்‌ மத்தேயு மாற்கு புத்தகங்களில்‌ மட்டுமே 
குறிப்பிடப்படுகிறது (15:32-39; மாற்கு 8:1-9). 

யூதர்களின்‌ பாரம்பரியத்தின்படி மேசியாத்துவம்‌ அற்புத அப்பத்தால்‌ 
போஷிக்கப்படுவகாயிருக்கும்‌ என்று எதிர்பார்த்தலும்‌ ஒன்று,” 
அப்பங்களைப்‌ பெருகப்‌ பண்ணின காரியம்‌ மூலம்‌ மோசேயினால்‌ முன்னு 
ரைக்கப்பட்ட தீர்க்கதரிசி தாமே என்று இயேசு விளங்கப்பண்ணினார்‌ 
(உபாகமம்‌ 18:15, 18; யோவான்‌ 6:14). மோசேயின்‌ நாட்களில்‌, தேவன்‌ 
தமது ஜனங்களை வனாந்திரத்தில்‌ மன்னாவைக்‌ கொண்டு போஷித்தார்‌, அது 
வானத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அப்பம்‌ (யாத்திராகமம்‌ 16:1-36).* இயேசு 
திரளான ஜனங்கள்‌ புசிக்கத்தக்க அப்பங்களை மட்டும்‌ கொடுக்கவில்லை, 
ஆனால்‌ அவரே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஆவிக்குரிய அப்பம்‌. இந்தக்‌ 
கருத்து யோவான்‌ சுவிசேஷத்தில்‌ விளக்கமாக எழுதப்பட்டுள்ளது (யோவான்‌ 
6:26-59). 

அப்பமும்‌ மீனும்‌ ஆதிசபையின்‌ கலை வேலைப்‌ பாடுகளில்‌ (சித்திர 
வேலைப்பாடு) அடிக்கடி பயன்படுத்தப்பட்டுள்ளது. அந்தக்‌ கிறிஸ்தவர்கள்‌ 
இயேசுவின்‌ அற்புதங்களில்‌ மிகுந்த ஆர்வம்‌ காட்டினார்கள்‌, ஏனெனில்‌ தேவன்‌ 
தமது ஜனங்களை வனாந்தரத்தில்‌ மன்னாவைக்‌ கொண்டு போஷித்திருந்தார்‌, 
மேலும்‌ அவர்கள்‌ கடைசி காலங்களில்‌ மேசியாத்துவ விருந்திலே பங்கு 
பெறுவோமென எதிர்பார்த்திருந்தனார்‌ (காண்க வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
2:12). 

வசனம்‌ 15. தாம்‌ ஆரம்பத்தில்‌ திட்டமிட்டபடி அவர்‌ தமது சீஷர்களுடன்‌ 
ஒய்வெடுக்காமல்‌, இயேசு வியாதிப்பட்ட வர்களுக்கு சுகத்தைக்‌ கொடுக்கவும்‌ 
கூட்டத்துக்குப்‌ போதிக்கவும்‌ தமது நாளை செலவிட்டார்‌ (14:14; மாற்கு 6:34). 
சாயந்தரம்‌ ஆனபோது, சீஷர்கள்‌ அவர்‌ ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும்‌ 
என்று கேட்டார்கள்‌. அவர்கள்‌ கூடியிருந்த இடம்‌ ஒரு வெறிச்சோடிய 
வனாந்தரமான, அதாவது, ஆள்‌ நடமாட்டம்‌ இல்லாத ஒரு இடம்‌ (காண்க 
14:13 ன்‌ விளக்கவுரை). மேலும்‌, அது மாலை உணவை உண்ண வேண்டிய 
நேரத்தைக்‌ கடந்திருந்தது. அந்தக்‌ கூட்ட ஜனங்கள்‌ கலைந்துபோய்‌ வித்தி 
யாசப்பட்டக்‌ கிராமங்களுக்குச்‌ சென்று தங்களுக்குத்‌ தேவையான உணவை 
வாங்க வேண்டும்‌. சீஷர்கள்‌ ஜனங்கள்‌ மீது காட்டிய பரிவு உண்மையானகே. 
ஜனங்கள்‌ எந்த முன்கூட்டிதிட்ட மும்‌ செய்யாமல்தான்‌ இயேசுவைப்‌ பின்பற்றி 
வந்திருந்தார்கள்‌, எனவே தங்களுக்கென அதிகமான உணவும்‌ எதுவும்‌ எடுத்து 
வரவில்லை. இந்த வேளையில்‌ அவர்கள்‌ பசியுடன்‌ இருந்தார்கள்‌. சீஷர்களும்‌ 
கூட பசியாக இருந்திருப்பார்கள்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை. 

வசனம்‌ 16. இயேசு அவர்களைப்‌ பார்த்து: அவர்கள்‌ போக 
வேண்டுவதில்லை; நீங்களே அவர்களுக்குப்‌ போஜனங்கொடுங்கள்‌, என்று 
கூறினபோது சீஷர்கள்‌ எப்படி அதிர்ந்திருப்பார்கள்‌! யோவான்‌ எழுதின 
சுவிசேஷத்தின்படி, இயேசு பிலிப்புவிடத்தில்‌, “இவர்கள்‌ சாப்பிடத்‌ தக்கதாக 


86 


அப்பங்களை எங்கே கொள்ளலாம்‌?” என்று கேட்டார்‌ (யோவான்‌ 6:5). ஒரு 
விளக்கக்‌ குறிப்பும்‌ கூடவே கொடுக்கப்பட்டது: “தாம்‌ செய்யப்‌ போகிறதை 
அறிந்திருந்தும்‌, அவனைச்‌ சோதிக்கும்படி இப்படிக்கேட்டார்‌” (யோவான்‌ 
6:6). பிலிப்பு ஒருவேளை கூட்டத்தில்‌ இருந்த ஜனங்களின்‌ தொகையை 
கோரயமாகக்‌ கணக்கிட்டு அவர்களெல்லாருக்கும்‌ தேவையான அப்பங்களை 
வாங்க போதியளவு பணமில்லை என்று சொல்லியிருக்கலாம்‌ (6:7). மாற்கு 
6:37ன்படி, சீஷர்கள்‌ இயேசுவிடம்‌, “நாங்கள்‌ போய்‌, இருநூறு பணத்துக்கு 
அப்பங்களை வாங்கி இவர்களுக்குப்‌ புசிக்கக்‌ கொடுக்கக்‌ கூடுமோ?” 
என்றார்கள்‌. ஒரு பணம்‌ என்பது ஒரு கூலிக்காரனின்‌ அன்றாட சம்பளம்‌ (20:2), 
இருநூறு பணம்‌ என்பது ஒரு கூலிக்காரனின்‌ வருமானத்தில்‌ ஒரு வருடத்தின்‌ 
மூன்றில்‌ இரண்டு பங்கு வருமானமாகும்‌. 

பிலிப்புவின்‌ அக்கரை நியாயமானதும்‌ அவனுடைய கவலை புரிந்து 
கொள்ளக்‌ கூடியதுமே ஆகிலும்‌ இயேசுவில்‌ கொண்டிருந்த விசுவாசக்‌ 
குறைவு நியாயப்படுத்தமுடியாதது. இயேசுவினால்‌ செய்யக்‌ கூடாத காரியம்‌ 
எதுவுமில்லை. அவருடைய சீஷர்கள்‌ அசைக்க முடியாத ஆதாரத்துடன்‌ 
இவைகள்‌ நடப்பதை அறிந்திருந்தும்‌, இன்னமும்‌ சந்தேகப்பட்டார்கள்‌. 
அவர்கள்‌ பார்த்தவைகளெல்லாம்‌ யாராலும்‌ தடைசெய்யக்‌ கூடாக அளவுக்கு 
உண்மையென கண்ட நேரத்தில்‌, இயேசு அவைகளை தேவனுடைய 
வல்லமையை விளங்கப்‌ பண்ணுநெதும்‌ தமது சொந்த அன்பை அவர்களுக்கு 





விளங்கப்‌ பண்ணுகிறதுமான ஒரு சந்தர்ப்பமாக பார்த்தார்‌. 

வசனங்கள்‌ 17, 18. இயேசு அப்போஸ்கலர்களிடம்‌, “உங்களிடத்தில்‌ 
எத்தனை அப்பங்கள்‌ உண்டு? போய்ப்பாருங்கள்‌” என்றார்‌ (மாற்கு 6:38). 
அவர்கள்‌ பார்த்து வந்து: ஐந்து அப்பங்களும்‌ இரண்டு மீன்களும்‌ உண்டு 
என்றார்கள்‌. இயேசு பதிலளித்து அவைகளை என்னிடத்தில்‌ கொண்டு 
வாருங்கள்‌ என்றார்‌. அப்பொழுது சீமோன்‌ பேதுருவின்‌ சகோதரனாயெ 
அந்திரேயா “ஐந்து அப்பங்களையும்‌ இரண்டு மீன்களையும்‌” வைத்துக்‌ 
கொண்டிருந்த ஒரு பையனை அவரிடத்தில்‌ கூட்டி வந்தான்‌. ஆகிலும்‌ 
சந்தேகப்படுவதில்‌ பிலிப்புவுடன்‌ சேர்ந்தவனாயிருந்து, “ஆனாலும்‌ அவைகள்‌ 
இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம்‌” என்றான்‌ (யோவான்‌ 6:8, 9). 

அப்பமும்‌ மீன்களும்‌ கலிலேயாவிருந்த ஏழைகளுக்கு அடிப்படை 
உணவாகும்‌ (7:9, 10); இந்த போஜனப்பதார்த்தங்களை காலை உணவாகவும்‌ 
கூட சாப்பிட்டார்கள்‌ (யோவான்‌ 21:9-13). இந்த விஷயத்தில்‌ அப்பம்‌ வார்க்‌ 
கோதுமையால்‌ செய்யப்பட்டிருந்தன (யோவான்‌ 6:9). வார்க்கோதுமை 
மற்ற கோதுமைக்குமுன்பு இளவேனிற்காலத்தில்‌ அறுவடை செய்யப்பட்டது 
(ரூத்‌ 2:23). அது ஒரு மிருதுவற்ற தன்மையுள்ளதும்‌ மற்ற கோதுமைகளைக்‌ 
காட்டிலும்‌ மலிவானதுமாக இருந்தது (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 6:6), 
ஆகையால்‌ மிகவும்‌ ஏழ்மையான நிலையில்‌ இருந்தவர்கள்‌ மட்டுமே அதைப்‌ 
புசிப்பார்கள்‌. இந்த “அப்பங்கள்‌” வட்டமாகவும்‌, சிறிதுமாய்க்‌ காணப்பட்ட 
அப்பத்‌ துண்டுகள்‌. மீன்கள்‌ கலிலேயாக்‌ கடலில்‌ பிடிக்கப்பட்ட சின்ன 
சின்ன மீன்களாக இருந்தவை. ஆகிலும்‌ சுவிசேஷ சுருக்க சாரம்ஸத்தின்படி, 
“மீனுக்குப்‌” பயன்படுத்தப்படுகிற பொதுவான வார்த்தையையே (ichthus), 
பயன்படுத்தப்பட்டுள்ளது, ஆனால்‌ யோவான்‌ மிகச்சிறிய வகையைக்‌ 
குறிப்பிடும்‌ பதத்தை ௭௦ பயன்படுத்துகிறார்‌. மீன்கள்‌ உப்பிட்டு 


87 


வழக்கமாக பாதுகாத்து வைக்கப்படும்‌. 

இயேசு செய்த அற்புதங்களால்‌ ஒரு பிரசித்தி பெற்ற விருப்ப 
உணவாகவோ, வசீகரிக்கிற பழங்களாகவோ, அல்லது பானமாகவோ மாறச்‌ 
செய்யவில்லை. அவர்‌ கொடுத்த உணவு தேவனுடைய அருட்கொடையின்‌ 
பராமரிப்பு உணவின்றி தவிர்க்கிற மோசமான நிலையில்‌ சூழ்நிலைத்‌ 
தேவைகளை சந்திக்க வைக்கக்‌ கூடியதாயிருந்தது (காண்க 6:25-34). நடந்த 
நிகழ்ச்சி, மேசியாவாயெ இயேசு, தம்மைப்‌ பின்பற்றுவோருக்கு வனாந்திரத்தில்‌ 
ஒரு உணவைக்‌ கொடுத்து ஆதரிக்கிறார்‌, என்பதை அறிவிக்கிறது. £ 

வசனம்‌ 19. இயேசு ஜனங்களை புல்லின்மேல்‌ அமர்ந்து பந்தியிருக்கச்‌ 





செய்தார்‌. இப்படி ஒழுங்குபடுத்தும்‌ பணி அவருடைய சீஷர்களால்‌ 
நிறைவேற்றப்‌ பட்டது லூக்கா 9:14, 15). “பந்தியிருக்கச்‌ செய்தார்‌” (4714//470) 
என்பதை, இன்னும்‌ நேரடிப்‌ பதத்தில்‌ “ஓய்வெடுத்த வண்ணம்‌” உண்ணும்படி 
அமருகிற விதம்‌ எனலாம்‌ (8:11). பச்சையான புல்லின்‌ மேல்‌ என்பது (மாற்கு 
6:39), அது இளவேனிற்காலத்‌ துவக்கம்‌ என்பதை சுட்டிக்‌ காட்டுகிறது. அது 
பஸ்கா பண்டிகை சமீபமாயிருக்கிறது என்பதற்கும்‌ ஆதாரமாயிருக்கிறது 
(யோவான்‌ 6:4). “ஜனங்கள்‌ நூறு நூறு பேராகவும்‌ ஐம்பதைம்பது பேராகவும்‌, 
வரிசை வரிசையாய்‌, உட்கார்ந்தார்கள்‌” (மாற்கு 6:40). மாற்கு புத்தகத்தில்‌ 
“வரிசை வரிசையாக” என்று பயன்படுத்தப்பட்டுள்ள சொற்றொடர்‌, 
(ஓாasiai prasial), என்பது நேரடிப்‌ பொருளில்‌ “கூட்டங்‌ கூட்டமாய்‌,” 
நூறு பேர்களையும்‌, ஐம்பது பேர்களையும்‌ கொண்ட வரிசை முறையாக 
தோட்டத்து பிளாட்டுகளாகப்‌ பிரிக்கப்பட்டாற்போல்‌ புல்லிற்கு மேல்‌ அமர 
வைக்கப்பட்டதாக ஆலோசனையாக கூறப்படுகிறது. 

புல்லின்‌ மேல்‌ ஜனங்கள்‌ அமர்ந்தபின்பு, இயேசு விருந்தளிப்பவராக 
அங்கே காணப்பட்டார்‌. ஜனங்கள்‌ எல்லாருடைய பார்வையிலும்‌ அவர்‌ ஐந்து 
அப்பங்களையும்‌ இரண்டு மீன்களையும்‌ தமது கையில்‌ எடுத்துக்‌ கொண்டார்‌. 
பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து, உணவை ஆசீர்வதித்தார்‌. வானத்தை 
அண்ணாந்து பார்ப்பது என்பது பொதுவாக யூதர்கள்‌ ஜெபிக்கும்‌ போது 
கொண்டிருக்கும்‌ உடல்தோற்ற அமைவு (சங்கதம்‌ 121:1; 123:1, 2; 141:8; 
லூக்கா 18:18; யோவான்‌ 11:41; 17:1). “அவர்‌ உணவை ஆசீர்வதித்தார்‌” 
என்பது அந்த உணவுக்கு தேவனிடத்தில்‌ நன்றி செலுத்தினார்‌ (IV) அதை 
வேறொரு பொருளாக மாற்றவில்லை; அதைப்‌ பெருகப்‌ பண்ணினார்‌. 
பாரம்பரிய யூதர்கள்‌ அப்பத்தை ஆசீர்வதிப்பது என்பது இதுதான்‌. “தேவனாகிய 
கர்த்தாவே, சர்வலோக ராஜாவே, பூமியிலிருந்து அப்பத்தைக்‌ கொடுக்கிற நீர்‌ 
ஆசர்வடஇுக்கப்பட்டவர்‌.”” 

அப்பங்களை பிட்டு, மீன்களையும்‌ பங்கிட்டார்‌ (மாற்கு 6:41), 
சீஷாரகளிடம்‌ கொடுத்தார்‌, சஷார்கள்‌ கூட்டத்தாருக்குக்‌ கொடுத்தார்கள்‌. 
நிகழ்ச்சி சுருக்கமாக  கொடுக்கப்படுறெது. அப்பங்களும்‌ மீன்களும்‌ 
பெருகப்பண்ணப்பட்ட சம்பவத்தை விளக்கப்படுத்த சில வார்த்கைகள்‌ 
மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. William Hendriksen இதைக்‌ 
குறிப்பிடுகையில்‌, “அற்புதம்‌ வெளிப்படுத்தப்பட்டது என்பதைக்‌ காட்டிலும்‌ 
அமல்படுத்தப்பட்டது என்பதே சரி என்றார்‌.” 

மிகவும்‌ வித்தியாசப்பட்ட வசனப்பகுதியில்‌ குறிப்பிடப்பட்டாலும்‌ 
(“எடுத்து,” “ஆசீர்வதித்து,” “பிட்டு,” “கொடுத்தார்‌”? அது கர்த்தருடைய 


88 


பந்தியை அமல்படுத்தின போது செய்யப்பட்டதாகக்‌ கூறும்‌ பதிவை 
ஒத்திருக்கிறது (26:26; மாற்கு 14:22; லூக்கா 22:19; 1 கொரிந்தியர்‌ 11:23, 24). 
இயேசுவின்‌ செயல்‌ அன்றாட வாழ்வில்‌ ஒவ்வொரு நாளும்‌ யூத குடும்பத்து 
தகப்பனின்‌ செயலை நினைவூட்டக்‌ கூடியதாயிருந்தது. அவன்‌ அப்பத்தை 
எடுத்து, வெகுமதியாய்க்‌ கிடைத்த உணவுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி, 
அப்பத்தைப்‌ பிட்டு, ஒவ்வொருவருக்கும்‌ ஓவ்வொரு துண்டை பிட்டு 
புசிக்கக்கொடுப்பான்‌.” 

வசனம்‌ 20. அவர்கள்‌ எல்லாரும்‌ புசித்து திருப்தியடைந்தார்கள்‌. 
அவர்களுக்கு புசிக்க போதியளவு கொடுக்கப்பட்டதுமட்டுமல்ல, 
அவரவர்களுடைய தேவைக்கேற்ப வயிறை நிறைத்துக்‌ கொள்ளும்படியும்‌ 
கொடுக்கப்பட்டது. பழங்கால மத்தியதரைக்கடல்‌ பகுதியில்‌ ஒரு நல்ல 
விருந்தோம்பல்‌ செய்பவர்‌ வந்திருக்கும்‌ விருந்தாளி போதியளவுக்கு 
புசிக்கத்தக்கதாக மட்டுமல்லாது மீதமாகவும்‌ சாப்பாடு வைக்கப்பட 
ஏதுவாகவும்‌ ஓழுங்கு செய்ய வேண்டுமென்பது அவர்களின்‌ நம்பிக்கையாக 
இருந்தது. யோவான்‌ 6:12ல்‌ தொடர்ந்து, “அவர்கள்‌ திருப்தியடைந்த பின்பு, 
அவர்‌ தம்முடைய சீஷர்களை நோக்கி: ஒன்றும்‌ சேதமாய்‌ போய்விடாதபடிக்கு 
மீதியான துணிக்கைகளைச்‌ சேர்த்து வையுங்கள்‌” ” என்றார்‌. மீதியான 
துணிக்கைகளை பன்னிரண்டு கூடை நிறைய எடுத்தார்கள்‌. 

இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள “கூடைகள்‌” எனும்‌ பதம்‌ (k௦றழhino5) 
நான்காயிரம்‌ பேர்‌ போஷிக்கப்பட்ட சம்பவத்தில்‌ பயன்படுத்தப்பட்ட 
வார்த்தையிலிருந்து வித்தியாசப்பட்டது (15:37). இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள 
வார்த்தை ஒரு பிரயாணத்தில்‌ செல்லும்‌ யூதன்‌ புறஜாதிகளிடத்தில்‌ 
அப்பங்களை வாங்காதபடிக்கு தன்‌ கையிலே கொண்டு செல்லும்‌ அப்பம்‌ 
வைக்கும்‌ (உணவுக்‌) கூடையை குறிப்பிடுகிறது." இயேசு நான்காயிரம்பேரை 
போஷிக்கும்போது “கூடைகள்‌” பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தை (றர) 
அவர்கள்‌ பயன்படுத்தின அந்தக்‌ கூடை ஒரு ஆள்‌ உட்காரும்‌ அளவுக்குப்‌ 
பெரிதாயிருந்தது, தமஸ்குப்‌ பட்டணத்தின்‌ சுவர்‌ வழியாக பவுலை அங்கிருந்த 
கிறிஸ்தவர்கள்‌ ஒரு கூடையில்‌ உட்கார வைத்து கீழே இறங்கிய போது 
பயன்படுத்தியதைப்‌ போன்றது ௫௬டபடிகள்‌ 9:25). எப்படியிருப்பினும்‌, 
லியோன்‌ மோரிஸ்‌ தர்க்கித்து கூடை எனும்பதம்‌ அதன்‌ உருவாக்கத்தில்‌ செய்யப்‌ 
பயன்பட்டபொருளைக்‌ கொண்டு வித்தியாசமாய்‌ சொல்லுறெதேயன்றி 
அதன்‌ அளவை வைத்து அல்ல என்றார்‌. K௦றhiர05 என்ற பதம்‌ மிகவும்‌ 








விரைப்புத்‌ தன்மையுடையதும்‌, அநேகமாக கூடைமுடையும்‌ மிலாறுகளால்‌ 
செய்யப்பட்ட (விரைப்புத்‌ தன்மையுடைய) வகையையும்‌, 5றயா5 என்பது 
வளைந்துகொடுக்கும்‌ தன்மையுடையதாய்‌, சணல்‌ அல்லது அதற்கு ஒப்பான 
பொருளால்‌ செய்யப்பட்டக்‌ கூடை வகையையும்‌ குறிக்கும்‌ என்று முடிவு 
செய்தார்‌.” 

“பன்னிரண்டு” எனும்‌ பதம்‌ இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு 
கோத்திரங்களையும்‌ பன்னிரண்டு அப்போஸ்தலரையும்‌ நினைப்பூட்டுகின்றன. 
திரளான கூட்டம்‌ என்பது புதிய இஸ்ரவேலராகிய ஜனங்களை 
குறிப்பிடுவதாக எடுத்துக்‌ கொள்ளலாம்‌. தேவனால்‌ இஸ்ரவேலர்‌ 
அற்புதவிதமாய்‌ வனாந்தரத்தில்‌ போஷிக்கப்பட்டது போல, இயேசுவும்‌ 
புதிய இஸ்ரவேல்‌ ஜனங்களை வனாந்தரமான பகுதியில்‌ போஷித்தார்‌. மீதியான 


89 


துணிக்கைகளை எடுத்து வைத்த காரியம்‌ அற்புதத்தின்‌ நிறைவுக்‌ தன்மையைக்‌ 
காட்டுகிறது, மீதியானவைகளைச்‌ சேர்க்கும்‌ படி அவர்‌ கூறியதால்‌, இயேசு 
தமது சீஷர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை வீணடிக்காதபடிக்குக்‌ கற்றுக்‌ 
கொடுத்தார்‌ (காண்க லூக்கா 15:13). 

வசனம்‌ 21. அந்த நாளில்‌ கூடிவந்த கூட்டத்தின்‌ அளவு மிகுதியாய்‌ 
இருந்தது. சாப்பிட்டவர்களின்‌ தொகை ஸ்திரீகளும்‌ பிள்ளைகளும்‌ தவிர 
- புருஷர்கள்‌ ஏறக்குறைய ஐயாயிரம்‌ பேராயிருந்தார்கள்‌. பழங்காலத்தில்‌ 
ஆண்களை மட்டுமே பொதுவாக எண்ணிக்கையில்‌ எடுத்துக்‌ கொள்வது 
வழக்கமாயிருந்தது. எண்ணாகமம்‌ புத்தகத்தில்‌, இருபது வயது நிரம்பிய 
- இராணுவத்தில்‌ சேர்ந்து யுத்தம்‌ செய்யும்‌ பெலன்‌ பெற்ற - ஆண்களை 
மட்டுமே இலக்கம்‌ பார்த்து கணக்‌ கெடுத்தார்கள்‌ (எண்ணாகமம்‌ 1:2, 3). 
இயேசு ஐயாயிரம்‌ பேரைப்‌ போவித்தார்‌, அது ஏறத்தாழ ரோம அரசின்‌ ஒரு 
படைப்‌ பிரிவு. ஜனங்கள்‌ அவருடைய செயலைக்‌ குறித்து இவ்விதம்‌ அர்த்தம்‌ 
செய்தார்கள்‌ - பசியுள்ளோருக்கு போஜனமும்‌ வியாதிப்‌ பட்டவர்களுக்கு 
சுகத்தையும்‌ அளித்தார்‌ - யுத்தத்தில்‌ இருப்போருக்கு உதவும்‌ மிகப்பெரிய சேவை 
போன்றது. இவ்விதமாக அவர்கள்‌ தங்கள்‌ மனதில்‌ தீர்மானித்தவர்களாக, 
“அவரை ராஜாவாக்கும்படி பிடித்துக்‌ கொண்டுபோக மனதாயிருந்தார்கள்‌” 
(யோவான்‌ 6:15). 





௮ பாடங்கள்‌ “5444 


ஐயாயிரம்‌ பேரை போஷித்தல்‌ (14:15-21) 

குற்றம்‌ கண்டு பிடிக்க விழையும்‌ சில நபர்கள்‌ தங்களை வல்லுனர்களாக 
நினைத்துக்‌ கொண்டுள்ள அவர்கள்‌ ஐயாயிரம்‌ பேரை போவஷித்ததும்‌ நாலாயிரம்‌ 
பேரைப்‌ போஷித்ததுமாயெ இரண்டு கதைகளும்‌ ஒரே நிகழ்ச்சிதான்‌, ஆகிலும்‌ 
எப்படியோ உண்மையை சர்குலைத்துள்ளனர்‌ என்கின்றனர்‌. நாம்‌ இந்த 
இரண்டு அற்புதங்களையும்‌ ஆழ்ந்து ஆராய்வோமானால்‌ அவர்கள்‌ கூற்று 
பொய்யானது என நிரூபிக்க முடியும்‌. 

1. வித்தியாகூ்பட்ட  குமுணங்கள்‌: இரண்டு அற்புதங்களுக்கும்‌ 
இடையே எவ்வளவு காலம்‌ எடுத்துக்கொண்டது என்று நமக்கு உறுதியாகத்‌ 
தெரியாதிருந்தபோதிலும்‌, நிச்சயமாக அவைகள்‌ இரண்டும்‌ வேறுபட்ட 
இரண்டு நிகழ்ச்சிகள்‌ தான்‌. “பரிசேயர்‌ சதுசேயர்‌ என்பவர்களாயெ 
புளித்தமாவைக்‌ குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்‌” என்று அவர்‌ தம்முடைய 
சீஷார்களுக்கு எச்சரித்த போது, இரண்டு நிகழ்வுகளையும்‌ வேறுபடுத்திக்‌ 
காண்பித்தார்‌ (16:9, 10). 





2. வேறுபட்ட இடங்கள்‌ ஐயாயிரம்‌ பேரை போஷித்த சம்பவம்‌ 
பெத்சாயிதாவுக்கு அருகில்‌ (லூக்கா 9:10) மற்றும்‌ அதில்‌ உட்பட்டவர்களில்‌ 
அதிகமானோர்‌ கலிலேயாவிலிருந்து வந்த யூதர்கள்‌. நான்காயிரம்‌ பேர்‌ 
போஷிக்கப்பட்ட சம்பவம்‌ தெக்கபோலியாவில்‌ நடந்தது (மாற்கு 7:31; 
8:1-9). அந்தப்‌ பகுதியில்‌ அநேக புறஜாதியினரும்‌ ஜனத்தொகையில்‌ 
இருந்தபடியால்‌ அநேகமாக யூதரல்லாதோரும்‌ அநேகர்‌ இதில்‌ 
உட்பட்ட வர்களாயிருந்திருக்கலாம்‌, 


90 


3. வேட்ட காலக்கட்டங்கள்‌. ஐயாயிரம்போர்‌ இயேசுவோடு இருந்தது 
ஒரு நாள்‌ மட்டுமே (14:15, 23), நான்காயிரம்பேரோ மூன்று நாட்கள்‌ 
அவருடன்‌ இருந்தார்கள்‌ (15:32). 

4. ஹே்ற்ட்ட்‌ கான கொண்ட உணவுகள்‌: இயேசு தமது முதல்‌ 
அற்புதத்தில்‌ ஐந்து அப்பங்களையும்‌ இரண்டு மீன்களையும்‌ கொண்டு 
செய்தார்‌ (யோவான்‌ 6:9). இரண்டாவது அற்புதத்தில்‌ ஏழு அப்பங்களும்‌ 
சில மீன்களும்‌ காணப்பட்டன (15:34). மேலும்‌, எல்லாரும்‌ புசித்துக்‌ 
திருப்தியாகி மீதி துணிக்கைகளை சேர்த்தபோது இருவேறுபட்ட அளவுகளில்‌ 
எடுத்து வைக்கப்பட்டன. முதல்‌ அற்புதத்திற்குப்‌ பின்‌, பன்னிரண்டு கூடை 
நிறைய எடுத்து வைக்கப்பட்டது (14:20); ஆனால்‌ இரண்டாவது அற்புதத்திற்குப்‌ 
பின்‌, ஏழு பெரிய கூடைகளில்‌ எடுத்து வைக்கப்பட்டது (15:37). 

மத்தேயு மாற்கு அகிய இரண்டு புத்தகங்களிலும்‌ இரண்டு 
அற்புதங்களையும்‌ தெரிவிக்கின்றன. இரண்டு எழுத்தாளர்களும்‌ ஒரே 
நிகழ்ச்சியை ஏன்‌ இரண்டுமுறை பதிவு செய்ய வேண்டும்‌? அவர்கள்‌ பரிசுத்த 
ஆவியினால்‌ வழிநடத்தப்பட்டபடியால்‌, இந்த ஒவ்வொரு அற்புதத்தைப்‌ 
பற்றிய உண்மையையும்‌ எழுதினார்கள்‌. 

நாம்‌ என்ன செய்ய வேண்டும்‌? இயேசு ஐயாயிரம்‌ பேர்களை 
போஷித்ததிலிருந்து நாம்‌ எவைகளைக்‌ கற்றுக்‌ கொள்கிறோம்‌? இதோ 
நான்கு நல்ல பாடக்‌ கருத்துக்கள்‌. (1) நமக்கு உள்ளது எதுவோ அவைகளைப்‌ 
பயன்படுத்த வேண்டும்‌. ஒரு திரளான கூட்டத்துக்கு ஐந்து அப்பங்களும்‌ 
இரண்டு மீன்களும்‌ போதுமானவையல்ல, ஆனாலும்‌ இயேசு இந்த சிறிய 
அளவைக்‌ கொண்டு மிகவும்‌ ஏற்புடைய அற்புதத்தை நடப்பித்தார்‌. (2) நாம்‌ 
கொடுக்க வேண்டியவைகளைக்‌ கொடுக்கிற மன விருப்பம்‌ நமக்கு இருக்க 
வேண்டும்‌. கொஞ்சத்கைக்‌ கொண்டு அவ்வளவுபேருக்கு உணவளிப்பது 
எப்படி என்பது அந்திரேயாவின்‌ சந்தேகம்‌. தேவன்‌ எவ்வளவு பெரிய 
தேவையையும்‌ சந்திப்பார்‌. நம்மிடத்தில்‌ ஒன்றுமில்லையே என நாம்‌ 
நினைக்கும்‌ வேளையில்‌, தேவன்‌ வேறு எதையாகிலும்‌ திட்டமிடலாம்‌! 
விசுவாசமென்பது காணாதவைகளை காண்பதும்‌, நம்புறெதற்கரியவைகளை 





நம்புவதும்‌, சாத்தியமற்றவைகளை பெருவதும்தான்‌. (3) நாம்‌ நம்முடைய 
கர்த்தரின்‌ கட்டளைகளுக்கு அவைகளை புரிந்துகொள்ள இயலாத போதும்‌ 
கீழ்ப்படிய வேண்டும்‌. இருந்த உணவின்‌ அளவை நினைத்துப்‌ பார்க்கும்போது, 
இயேசு ஜனங்களை பந்தியிருக்கும்படி அமரச்‌ செய்ததைப்‌ பார்த்து சீஷர்கள்‌ 
அதை ஏதோ வினோதமான செயலாகப்‌ பார்த்திருப்பார்கள்‌. சாத்தியமற்றதாய்க்‌ 
காணப்படுவது தேவனால்‌ சாத்தியமாக மாறுகிறது. (4) நமது ஆசீர்வாதங்களை 
நாம்‌ வீணடிக்கக்‌ கூடாது. மீதியான துணிக்கைகள்‌ யாவும்‌ சேர்க்கப்பட்டன. 
எதுவும்‌ தூக்கியெறியப்படவில்லை. சேர்த்து வைப்பது முக்கியம்‌ என்று 
நம்முடைய கர்த்தரே நினைத்திருப்பாரேயானால்‌, நாமும்‌ அப்படிச்‌ செய்வது 
அவசியமல்லவா? 


சாதாரணக்காரியம்‌ மகிமை பெறுதல்‌ (14:17) 
நாம்‌ சாதாரணமானதாகக்‌ கருதிக்‌ கொண்டிருக்கும்‌ காரியங்களை 
பயன்படுத்துவதன்‌ மூலம்‌ தேவன்‌ தமக்கு மதிமையாக்கிக்‌ கொள்வார்‌. 
யாத்திராகமத்தில்‌, மோசேயின்‌ கையிலிருந்த சாதாரண கோலை எகிப்திலே 


91 


வாதைகளை எழுப்பவும்‌ சிவந்த சமுத்திரத்தை பிளக்கவும்‌, தமது ஜனங்களுக்கு 
விடுதலை கொடுக்கவும்‌ பயன்படுத்தினார்‌ (யாத்திராகமம்‌ 4:1-3; 7:17; 8:5, 16; 
9:23; 10:13; 14:16). நியாயாதிபதிகளில்‌ சாதாரணமான எக்காளங்களையும்‌, 
மண்பானைகளையும்‌, தீப்பந்தங்களையும்‌ பயன்படுத்தி முந்நூறு 
இஸ்ரவேலரைக்‌ கொண்டு மீதியானியரின்‌ சேனையை தோற்கடித்தார்‌ 
(நியாயாதிபதிகள்‌ 7:16, 22). 

சுவிசேஷங்களில்‌, இயேசு ஒரு சிறு பையனிடம்‌ இருந்த மதிய உணவை 
ஒரு பெருந்திரள்‌ கூட்டத்தாருக்குப்‌ போஜனமாகக்‌ கொடுத்தார்‌ (14:17; 
யோவான்‌ 6:9). இன்று நாம்‌ சாதாரணமானதாக - நினைத்துக்‌ கொண்டு - 
நம்மிடத்தில்‌ கொண்டிருப்பதை - அவருடைய மகிமைக்கென்று பயன்படுத்த 
இயலாதா? கிறிஸ்து இவைகளைப்‌ பயன்படுத்தி தமது நாமத்துக்கு கனத்தைக்‌ 
கொண்டு வர அனுமதிக்கிறோமா? 


டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 





குறிப்புகள்‌ 

Josephus Antiquities 18.2.1; Wars 2.9.1; 3.10.7; Life 72. 2Robert H. Mounce, Matthew, 
New International Biblical Commentary (Peabody, Mass.: Hendrickson Publishers, 1991), 
142. 52 Baruch 29.8. *இயேசு ஐயாயிரம்‌ பேரை போஷிப்பதற்கு ஒப்பான பழைய 
ஏற்பாட்டு சம்பவம்‌ தேவன்‌ எலியாவைப்‌ போஷித்தல்‌ (1 இராஜாக்கள்‌ 17:9-16), ம 
ற்றும்‌ எலிசா நூறு பேருக்கு ஆகாரமளித்தல்‌ (2 இராஜாக்கள்‌ 4:42-44). சLeon Morris, The 
Gospel according to Matthew, Pillar Commentary (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans 
Publishing Co., 1992), 375. ‘Douglas R. A. Hare, Matthew, Interpretation (Louisville: John Knox 
Press, 1993), 166. /Mishnah Berakoth 6.1. *William Hendriksen, New Testament Commentary: 
Exposition of the Gospel According to Matthew (Grand Rapids, Mich.: Baker Book House, 
1973), 596. “David Hill, The Gospel of Matthew, The New Century Bible Commentary (Grand 
Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1972), 246. Craig S. Keener, 4 Commentary 
on the Gospel of Matthew (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1999), 405; 
காண்க Plutarch Moralia 279E; 702D-704B. 

11Juvenal Satires 3.14; 6.542; காண்க Mishnah Sotah 2.1. 121,௦௦௩ Morris, The Gospel Ac- 
cording to John, The New International Commentary on the New Testament (Grand Rapids, 
Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1971), 345, n. 25. 


92 


36 
குண்ணீரின்‌ 2ல்‌ நடத்தல்‌ 
[14:22-56] 


இந்தப்‌ பாடத்தில்‌, சீஷர்கள்‌ கலிலேயா கடலின்‌ எதிர்புறம்‌ படகில்‌ 
போகும்படி கூறப்பட்டனா்‌. இயேசுவின்‌ வல்லமை சீஷார்கள்‌ கலங்கிய 
நேரத்தில்‌ விளங்கப்பண்ணப்பட்டது. அவர்‌ அவர்களிடம்‌ தண்ணீர்மேல்‌ 
நடந்து வந்து காற்றை அமர்த்தினார்‌. 


இயேசு தனித்திருந்து ஜெபித்தல்‌ (14:22, 23) 


“இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில்‌, தம்முடைய சீஷர்கள்‌ 
படவில்‌ ஏறி, தமக்கு முன்னே அக்கரைக்குப்‌ போகும்படி அவர்களைத்‌ 
துரிதப்படுத்தினார்‌. 

28 அவர்‌ ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு, தனித்து ஜெபம்‌ பண்ண ஒரு 
மலையின்மேல்‌ ஏறி, சாயங்காலமானபோது அங்கே தனிமையாயிருந்தார்‌. 


வசனம்‌ 22. ஐயாயிரம்‌ பேரை போவஷித்தபின்‌, கூட்டத்தை 
அனுப்பிவிடுவதில்‌ இயேசு துரிதம்‌ காட்டினார்‌ என்று காணுகிறது. அவர்கள்‌ 
தம்மைத்‌ தங்களுடைய இராஜாவாக்க முயற்சித்தகைக்‌ குறித்து சிந்தித்தவராக 
அப்படிச்‌ செய்திருக்கலாம்‌ (யோவான்‌ 6:14, 15). அவருடைய “இராஜ்யம்‌ 
இவ்வுலகத்துக்குரியதல்ல” என்பதால்‌ (யோவான்‌ 18:36) மாமிசப்‌ பிரகாரமான 
இராஜ்யத்தில்‌ அமர்ந்து அவர்‌ ஆட்சி செய்யவோ அல்லது அவர்களை யுத்தத்தில்‌ 
வழிநடத்திச்‌ செல்லவோ அவர்‌ விரும்பவில்லை. 

தம்முடைய சீஷர்கள்‌ படவில்‌ ஏறி, தமக்கு முன்னே அக்கரைக்குப்‌ 
போகும்படி அவர்களைத்‌ துரிதப்படுத்தினார்‌. “துரிதப்படுத்தினார்‌” 
(anankazo) என்பது “வலியுறுத்தினார்‌,” “பலவந்தம்‌ பண்ணினார்‌,” அல்லது 
“கட்டாயப்படுத்தினார்‌” என்கிற வினைச்சொல்‌ அது. இயேசு தமது சீஷர்களை 
திரளான கூட்டத்தாரின்‌ தேசீய வாத பற்று கொள்ளை கொண்டு போய்‌ 








விடாதபடி அவர்களைப்‌ பாதுகாக்கும்‌ பொருட்டு துரிதப்படுத்தி படவில்‌ 
ஏற்றினார்‌. எவ்வளவுதான்‌ போதித்தாலும்‌, சீஷர்கள்‌ அடிக்கடி இராஜ்யத்தை 
மாமிசக்‌ கண்ணோட்டத்திலேயே பார்த்தார்கள்‌ (20:20, 21; நடபடிகள்‌ 
1:6). எனவே வெகு சுலபமாக ஜனங்களால்‌ அவர்கள்‌ மேற்கொள்ளப்பட 
வாய்ப்பிருந்தது. “அக்கரை” என்பது முன்பு அவர்கள்‌ படகில்‌ பயணிக்க 
ஏறிய இடத்துக்கு எதிரே (14:13) கடலின்‌ மேற்கு முகமாய்‌ அவர்கள்‌ சேரும்‌ 
இடத்துக்குப்‌ போகும்படி கூறப்பட்டனர்‌ (14:34). 

வசனம்‌ 23. கூடுதலாக, இயேசு ஜனங்களை அனுப்பி விட்டார்‌ ஏனெனில்‌ 
அவர்‌ தனித்திருந்து ஜெபிக்க விரும்பினார்‌. சுவிசேஷப்‌ புத்தகங்களில்‌ 
குறைந்தபட்சம்‌ பதினைந்து இடங்களில்‌ இயேசு ஜெபம்‌ பண்ணினதாகக்‌ 


93 


குறிப்பிடுகின்றன, ஆகிலும்‌ அவைகளில்‌ இரண்டு மட்டுமே மத்தேயு 
புத்தகத்தில்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கே குறிப்பிடுவது ஒன்று, மற்றொன்று 
கெத்செமனேயில்‌ ஜெபித்தது (2636-44). இச்சம்பவத்தில்‌ அவர்‌ மலையின்மேல்‌ 
ஏறினார்‌ அல்லது “டார்வதத்தின்மேல்‌” ஏறி ஜெபிக்கப்போனார்‌. மலை அல்லது 
பர்வதம்‌ (மலைப்பகுதி) போன்ற வார்த்தைகளெல்லாம்‌ மத்தேயுவில்‌ அதிகமாக 
இடம்‌ பெற்றுள்ளன (4:8, 5:1; 15:29; 17:1, 9; 21:1; 24:3; 26:30; 28:16). எவ்வளவு 
நேரம்‌ இயேசு ஜெபம்‌ பண்ணினார்‌ என்று உறுதியாகத்‌ தெரியவில்லை. அவர்‌ 
மாலையிலே ஜெபிக்கத்துவங்கினார்‌, அநேகமாக சூரிய அஸ்தமனத்துக்குப்‌ 
பிறகு துவங்கியிருக்கலாம்‌. கடல்மேல்‌ நடந்து சீஷர்களிடத்தில்‌ அவர்‌ போய்‌ 
சேர்ந்தபொழுது, அது “இரவில்‌ நான்காம்‌ ஜாமமாக இருந்தது,” அது காலை 
3.00 மணிக்குப்‌ பின்னதாக இருந்திருக்கலாம்‌ (14:25). இதிலிருந்து நீண்ட 
நேரம்‌ ஜெபித்து விட்டு அவர்‌ சென்றார்‌ என்பது தெளிவு, ஆகிலும்‌ இயேசு ஒரு 
முறையாகிலும்‌ இரவு முழுவதும்‌ ஜெபித்திருக்கிறார்‌ (லூக்கா 6:12). 


இயேசு தண்ணீர்மேல்‌ நடத்தல்‌ (14:24-27) 


4 அதற்குள்ளாகப்‌ படவு நடுக்கடலிலே சேர்ந்து, 
எதிர்க்காற்றாயிருந்தபடியால்‌ அலைகளினால்‌ அலைவுபட்டது. 

இரவின்‌ நாலாம்‌ ஜாமத்திலே, இயேசு கடலின்மேல்‌ நடந்து, 
அவர்களிடத்திற்கு வந்தார்‌. 

“அவர்‌ கடலின்மேல்‌ நடக்கிறதைச்‌ சீஷர்கள்‌ கண்டு, கலக்கமடைந்து, 
ஆவேசம்‌ என்று சொல்லி, பயத்தினால்‌ அலறினார்கள்‌. 

உடனே இயேசு அவர்களுடனே பேசி: திடன்‌ கொள்ளுங்கள்‌, 
நான்தான்‌, பயப்படாதிருங்கள்‌ என்றார்‌. 


வசனம்‌ 24. இயேசு மலையிலிருந்து இறங்கின போது, படவு நடுக்கடலிலே 
சேர்ந்திருந்தது. இங்கு கிரேக்க வசனப்‌ பகுதியின்படி “வெகு தொலைவு” 
எனக்‌ குறிக்கும்‌ விதமாக “அநேக ஸ்தாதிகளுக்கப்பால்‌” சேர்ந்திருந்ததாகச்‌ 
சொல்லுகிறது. ஒரு ததி என்பது கிரேக்க - ரோம அளவுப்படி 607 அடி. 
யோவான்‌ சுவிசேஷம்‌ இன்னும்‌ குறிப்பாக, சீஷர்கள்‌ படவிலே “இருபத்தைந்து 
அல்லது முப்பது ஸ்தாதியை” கடந்து வந்திருந்தனர்‌, அதாவது, “மூன்று அல்லது 
நான்கு மைல்‌” தொலைவைக்‌ கடந்து வந்தனர்‌ என்று குறிப்பிடப்படுறெது 
(யோவான்‌ 6:19). “படவு நடுக்கடலிலே சேர்ந்திருந்தது” என்று மாற்கு 
குறிப்பிடுகிறார்‌ (மாற்கு 6:47). சொல்லப்படுகிற விதம்‌ இயேசு ஆழமற்ற 
பகுதியிலோ அல்லது மணல்‌ திட்டான பகுதியிலோ கடற்கரையிலோ நடந்தார்‌ 
என்ற சந்தேகத்தை நீக்குறெது. 

படவிலே இருந்த சீஷர்கள்‌ பலமாய்‌ அடித்தக்‌ காற்றையும்‌ 
கடலையும்‌ கண்டு அலைக்கழிக்கப்பட்டார்கள்‌. கிரேக்க வார்த்தை 





வினைச்‌ சொல்லாக “அலைவு பட்டது” (மய0) என்பது “தாங்க 
முடியாத வதைக்குட்படுத்தப்படுதல்‌” அல்லது “இடைவிடா தொல்லைக்கு 
ஆளாகுதலைக்‌” குறிக்கும்‌; அது பெரிய உபத்திரவத்கைச்‌ சுட்டிக்‌ காட்டுகிறது 
(காண்க 8:6ன்‌ விளக்கவுரை). எதிர்‌ காற்றாயிருந்தது, என்பது அவர்கள்‌ படவை 
மிகவும்‌ பலங்கொடுத்து, தாங்கள்‌ போகும்‌ இசைக்கு மாறுபட்டு போகச்‌ 


94 


செய்தபடி, நடத்தினார்கள்‌. சீஷர்கள்‌ அகைக்‌ கட்டுப்படுத்த தண்டு வலித்தல்‌ 
மூலமே செயல்பட முடிந்தது, மாற்கு 6:48ல்‌ “அவர்கள்‌ தண்டு வலிக்றெதில்‌ 
வருத்தப்பட்டார்கள்‌” என்று சொல்லுகிறது. அலைகளை எதிர்த்து அவர்கள்‌ 
போராடிப்‌ பார்த்தார்கள்‌, ஆனால்‌ பிரயோஜனப்‌ படவில்லை. 

வசனம்‌ 25. அவர்களுடைய உபத்திரவ நேரத்தில்‌ இயேசு தமது சீஷர்களை 
கைவிடவில்லை. இரவின்‌ நாலாம்‌ ஜாமத்திலே, இயேசு கடலின்மேல்‌ 
நடந்து, அவர்களிடத்திற்கு வந்தார்‌. “கடலின்‌ மேல்‌ நடப்பதன்‌,” மூலம்‌, 
இயேசு மீண்டும்‌ ஒரு முறை தண்ணீரின்மேல்‌ தமக்குள்ள அதிகாரத்தை 
விளங்கப்பண்ணி, அவர்‌ தேவனுடைய தெய்வீகக்‌ குமாரன்‌ என்று 
உறுதிப்படுத்தினார்‌ (காண்க 8:26, 27 ற்கான விளக்கவுரை). 

“நான்காம்‌ ஜாமம்‌” என்பது ஏறத்தாழ ஒரு இரவு முழுவதும்‌ கடலிலே 
இருந்துள்ளனர்‌ என்பதை சுட்டிக்காட்டுறெது. ரோமர்கள்‌ இரவை நான்கு 
ஜாமங்களாக பகுத்திருந்தனர்‌,” அதன்‌ நோக்கம்‌ ஊடுருவும்‌ சத்துருக்களைக்‌ 
குறித்து எச்சரிக்கையடையவும்‌ சிறைக்‌ கைதிகள்‌ தப்பிவிடாத படிக்‌ காக்கவும்‌ 
போர்ச்‌ சேவகர்களை நியமித்துக்‌ கண்காணிக்கும்‌ நோக்கத்தில்‌ அப்படி 
பிரிக்கப்பட்டது. “ஜாமம்‌” என்பற்கு கிரேக்க வார்த்தை மொழிபெயர்ப்பு 
(phulake) “காவல்‌” என்று மற்ற வசனப்பகுஇகளில்‌ குறிப்பிடப்படுறெது 
(காண்க 5:25; 14:3, 10). முதல்‌ ஜாமம்‌ மாலை 6.00 ஓ. ௩. முதல்‌ 9.00 ற. ற. வரை, 
இரண்டாம்‌ ஜாமம்‌ மாலை 9.00 ஓ. ற. முதல்‌ 12.00 ௮. 1. வரை, மூன்றாம்‌ ஜாமம்‌ 
காலை 12.00 ௮. . முதல்‌ 3.00 ௨. ற. வரை, நான்காம்‌ ஜாமம்‌ 3.00 8. ॥. முதல்‌ 
6.00. ௨. ற. வரை. 

வசனம்‌ 26. ஏற்கனவே பயந்துபோயிருந்த சீஷர்கள்‌ இயேசு தங்களை 
நோக்கி தண்ணீரின்‌ மேல்‌ நடந்து வருவதைக்‌ கண்டபோது, அவர்கள்‌ இன்னும்‌ 
அதிகமாய்‌ பயந்து கலங்கினார்கள்‌. மாற்கு கூர்மையான ஒரு குறிப்பைக்‌ 
கொடுக்கிறார்‌ “அவர்களை கடந்து போகிறவரைப்போல்‌ காணப்பட்டார்‌” 
(மாற்கு 6:48). சீஷர்கள்‌ ஆவேசம்‌ என்றுச்‌ சொல்லி பயத்தினால்‌ அலறினார்கள்‌. 
வேறு யார்‌ தண்ணீரின்‌ மேல்‌ நடக்கக்‌ கூடும்‌? “ஆவேசம்‌” (ஜயர) எனும்‌ 
கிரேக்க வார்த்தைக்கு ஒரு இறந்தவரின்‌ ஆவியைக்‌ குறிக்கும்‌; பாண்டம்‌ எனும்‌ 
பதம்‌ இதிலிருந்து வந்த வார்த்தை. அந்த நேரத்தில்‌ கடல்தான்‌ அசுத்த ஆவிகளின்‌ 
வீடு என்ற ஒரு பரவலான நம்பிக்கையிருந்தது (காண்க வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ 13:1). இந்த சீஷர்கள்‌ “ஆவேசம்‌” அவர்களுக்கு தீங்கு விளைவிக்க 
நோக்கம்‌ கொண்டிருந்தது என்று எண்ணியிருக்க வேண்டும்‌.” 

வசனம்‌ 27. அவர்களுடைய பயத்தை உணர்ந்தவராக, இயேசு உடனே 





அவர்களோடே பேசி; இடன்‌ கொள்ளுங்கள்‌, நான்தான்‌, பயப்படாதிருங்கள்‌ 
என்றார்‌. “இடன்‌ கொள்ளுங்கள்‌,” என்று கர்த்தர்‌ சொல்லியகன்‌ மூலம்‌ தமது 
சீஷார்களுக்கு ஆறுதல்‌ அளித்தார்‌ (காண்க 9:2, 22). அவர்களுக்கு இருந்த 
பிரச்சனையின்‌ உண்மையை அவார்‌ மறுக்க வில்லை, மாறாக அவர்களுக்கு 
மீண்டும்‌ உறுதியளித்து - தமது பிரசன்னம்‌ அங்கிருப்பதால்‌ - அவர்களின்‌ 
பயம்‌ அவர்களுக்கு இல்லாமல்‌ போகும்‌ என்று காட்டுகிறார்‌.” “நான்தான்‌” 
(62௦ ஈம) என்பது ஒரு வலியுறுத்தலான வாக்கியம்‌ (“நானே!”). அது 
இயேசுவின்‌ பிரசன்னத்தை மட்டும்‌ அறிவிக்கிற வார்த்தையல்ல அவருடைய 
தெய்வீகத்தையும்‌ குறிப்பிடுகிற ஒரு சொல்‌. இதே சொற்றொடர்‌ 
செப்துவஜிந்த்தில்‌ (எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிபெயர்ப்பில்‌) 





95 


தேவன்‌ தம்மைத்‌ தாம்‌ வெளிப்படுத்தும்‌ வார்த்தையாக குறிப்பிடப்படுகிறது 
(யாத்திராகமம்‌ 3:14; ஏசாயா 438:10-13; 51:12). இயேசு தாம்‌ தெய்வீக மேசியா 
என்று காட்ட யோவான்‌ சுவிசேஷத்தில்‌ அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது.” 
இங்கே அவருடைய வார்த்தைகள்‌ அவருடைய செயல்களை ஓத்துப்‌ போடறது. 
ஏனெனில்‌, தேவன்‌ ஒருவர்‌ மாத்திரமே கடலின்‌ மேல்‌ நடக்க முடியும்‌ (யோபு 
9:8; சங்கீதம்‌ 77:19; ஆபகூக்‌ 3:15). 


பேதுரு இயேசுவிடம்‌ தண்ணீர்மேல்‌ 
நடந்து வருதல்‌ (14:28-33) 


“பேதுரு அவரை நோக்கி: ஆண்ட வரே! நீரேயானால்‌ நான்‌ ஜலத்தின்மேல்‌ 
நடந்து உம்மிடத்தில்‌ வரக்‌ கட்டளையிடும்‌ என்றான்‌. 

22 அதற்கு அவர்‌ வா என்றார்‌. அப்பொழுது, பேதுரு படவை விட்டிறங்கி, 
இயேசுவினிடத்தில்‌ போக ஜலத்தின்‌ மேல்‌ நடந்தான்‌. 

காற்று பலமாயிருக்கிறதைக்‌ கண்டு, பயந்து, அமிழ்ந்து போகையில்‌: 
ஆண்டவரே, என்னை இரட்சியும்‌ என்று கூப்பிட்டான்‌. 

உடனே இயேசு கையை நீட்டி அவனைப்‌ பிடித்து: அற்ப விசுவாசியே, 
ஏன்‌ சந்தேகப்பட்டாய்‌ என்றார்‌. 

2 அவர்கள்‌ படவில்‌ ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. 

அப்பொழுது, படவில்‌ உள்ளவர்கள்‌ வந்து: மெய்யாகவே நீர்‌ 
தேவனுடைய குமாரன்‌ என்று சொல்லி, அவரைப்‌ பணிந்து கொண்டார்கள்‌! 


வசனம்‌ 28. பேதுரு மனதில்‌ உணர்த்தப்பட்டவனாக அது இயேசு என்று 
அறிந்து, ஆண்ட வரே நீரேயானால்‌ நான்‌ ஜலத்தின்‌ மேல்‌ நடந்து உம்மிடத்தில்‌ 
வரக்கட்டளையிடும்‌ என்றான்‌. பேதுருவின்‌ வார்த்தைகள்‌ தண்ணீரின்‌ மேல்‌ 





நடக்க கர்த்தருடைய அனுமதி தனக்குத்‌ தேவை என்று அறிக்கையிட்டான்‌. 
அப்படியில்லாத பட்சத்தில்‌ தன்னால்‌ முடியாது என்று உணர்ந்திருந்தான்‌. 

பேதுரு இனி வருகிற அதிகாரங்களில்‌ ஏராளமான நிகழ்வுகளில்‌ தனது 
முக்கியமான கடமைகளை அற்றியுள்ளது பதிவு செய்யப்பட்டுள்ளது (14:28-31; 
15:15; 16:17-19; 17:24-27; 18:21). சிலர்‌ இந்தக்‌ காரியங்களே பேதுரு சபையில்‌ 
முதன்மைத்துவம்‌ உடையவர்‌ என்று காட்டுவதாக விளக்கமளிக்கின்றனர்‌. 
பேதுருவுக்கு குறிப்பிடத்தக்க கடமை இருந்தபோதிலும்‌, கிறிஸ்து மட்டுமே 
தமது சபையில்‌ தலையானவர்‌ (எபேசியர்‌ 1:22, 23; கொலோசெயர்‌ 1:18). 
அநேக காரியங்களில்‌, இந்த சம்பவங்கள்‌ பேதுருவின்‌ பெலவீனத்தையும்‌ 
குறிப்பிடுகிறது (எல்லா சீஷரா்களின்‌ சார்பாகவும்‌). 

வசனம்‌ 29, மத்தேயு சுவிசேஷம்‌ மட்டுமே பேதுருவின்‌ 
வேண்டுகோளையும்‌, அதைத்‌ தொடர்ந்து நடந்த சம்பவத்தையும்‌ உட்படுத்தி 
எழுதியுள்ள ஒரே புத்தகம்‌. மாற்கு மற்றும்‌ யோவான்‌ ஆகிய இருவருமே, 
தம்மை அடையாளப்படுத்திக்‌ கொண்ட பிறகு படவில்‌ இயேசு ஏறி அமர்ந்தார்‌ 
என்கின்றனர்‌ (மாற்கு 6:51; யோவான்‌ 6:21). மத்தேயு மட்டுமே பேதுரு 
கண்ணீர்‌ மேல்‌ நடந்த காட்சியை வெளிப்படுத்துகிறார்‌. இயேசு அவனிடம்‌ வா! 
என்றார்‌. பேதுரு உடனே கீழ்ப்படிந்து படவை விட்டிறங்கி கொந்தளிக்கும்‌ 
கடலுக்குள்‌ நடந்தான்‌. பேதுருவின்‌ வாழ்க்கையில்‌ இது ஒரு உயர்வான 


96 


நிகழ்ச்சியாக இருந்திருக்க வேண்டும்‌. அவன்‌ உண்மையில்‌ கொந்தளித்துக்‌ 
கொண்டிருந்த கலியேயாக்கடலில்‌ புயல்‌ நடுவில்‌ நடந்தான்‌! 

வசனம்‌ 30. பேதுரு தண்ணீரின்‌ மேல்‌ நடந்து கொண்டிருந்தபோது, 
இயேசுவை விட்டு கண்களை அப்புறப்படுத்தினான்‌. கொந்தளித்து பொங்கிக்‌ 
கொண்டிருந்த தண்ணீருக்குள்‌ அவனுடைய பாதங்கள்‌ போனது, காற்று 
பலமாய்‌ வீசுவதை உணர்ந்தான்‌, பயந்தான்‌. அழிழ்ந்து போகையில்‌, அவன்‌ 
ஆண்டவரே, என்னை இரட்சியும்‌ என்று கூப்பிட்டான்‌ (காண்க 8:25). அவனது 
விசுவாசம்‌ சலனப்படத்‌ துவங்கிய நொடியில்‌, இயேசுவில்‌ கொண்டிருந்த 
விசுவாசத்தை நிறுத்திக்‌ கொண்டபோது, அமிழ்ந்து போக ஆரம்பித்தான்‌. 
பேதுரு தன்னைத்தான்‌ சந்தேகப்படவில்லை, ஏனெனில்‌ தண்ணீர்மேல்‌ 
தான்‌ நடக்க இயலாது என்பதை அவன்‌ உறுதியாக அறிந்திருந்தான்‌. மாறாக, 
திடீரென்று இயேசுவிடம்‌ கொண்டிருந்த உறுதியான நம்பிக்கையை அவன்‌ 
நிறுத்தினான்‌. கர்த்தரிடம்‌ கொண்டிருந்த விசுவாசக்‌ குறைவே அவனை 
ஏறத்தாழ அமிழ்ந்து போகச்‌ செய்தது. 

வசனம்‌ 31. கொந்தளிக்கும்‌ தண்ணீரிலிருந்து பேதுருவை பாதுகாக்க கர்த்தர்‌ 
குயக்கம்‌ காட்டவில்லை. உடனே இயேசு கையை நீட்டி அவனைப்‌ பிடித்து 
தூக்கினார்‌. வசனப்பகுதியில்‌இயேசு பேதுருவிடம்‌ ஓடி அவனைப்‌ பிடித்துத்‌ 
தூக்கினார்‌ என்று சொல்லுவதில்லை, அல்லது பேதுரு கர்த்தரிடம்‌ போய்ச்சேர 
வேகமாய்‌ முயற்சிக்க வில்லை. அநேகமாக இருவரும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
பக்கத்தில்‌ இருந்திருக்க வேண்டும்‌. 

பேதுருவை காப்பாற்றிய பின்‌, இயேசு அவனிடம்‌ சொன்னார்‌, 
அற்ப விசுவாசியே, ஏன்‌ சந்தேகப்பட்டாய்‌? “அற்ப விசுவாசியே” எனும்‌ 
சொற்றொடர்‌ கிரேக்க மொழியில்‌ ஒரு தொகுப்பு வார்த்தை (௦liஓopistos). 
இயேசு இந்த வார்த்தையை எப்பொழுதெல்லாம்‌ தம்முடைய சீஷர்களின்‌ 
விசுவாச சலனத்தைக்‌ கண்டித்தாரோ அப்பொழுதெல்லாம்‌ பயன்படுத்தினார்‌ 
(6:30; 8:26; 16:8; காண்க 17:20). “அற்ப விசுவாசத்தைக்‌ கொண்டி ருந்தவர்கள்‌” 
இயேசு புகழ்ந்த பெரிய விசுவாசத்துக்கு முரண்பட்டவர்களாயிருக்கிறார்கள்‌: 
ரோம நூற்றுக்கதிபதி மற்றும்‌ கானானிய ஸ்திரீ (8:10; 15:28). “சந்தேகம்‌” 
என்று அவர்‌ குறிப்பிடும்‌ இந்த வார்த்தை (451020) இங்கேயும்‌ மத்தேயு 
28:17 லும்‌ மட்டுமே காணப்படுகிறது. இதன்‌ நேரடிப்‌ பொருள்‌ “இரண்டாகப்‌ 
பிரிந்திருப்பது” என்பது. பேதுரு இயேசுவில்‌ விசுவாசம்‌ கொண்டிருந்தான்‌, 
அனாலும்‌ - அது ஒரு நேரம்‌ மட்டுமே - அடுத்து சந்தேகப்பட்டான்‌. R. 1. 
France உடன்‌ நாமும்‌ சொல்லக்‌ கூடும்‌ “உண்மை விசுவாசம்‌ என்பது ஒரேநிலை 
- மனதுடன்‌ இயேசுவை மட்டும்‌ நோக்கியிருக்கும்‌ தன்மை.” 

வசனம்‌ 32. இந்த வசனப்பகுதியில்‌ மேலும்‌ இரண்டு அற்புதங்கள்‌ 
நிகழ்ந்துள்ளன. இயேசுவும்‌ பேதுருவும்‌ படவில்‌ ஏறினவுடனே, காற்று 
அமர்ந்தது, இந்த இடத்தில்‌ இயேசு ஒரு வார்த்தைகூட சொல்லாமல்‌ காற்றை 
அமைதிபடுத்தினார்‌ (காண்க 8:26). இரண்டாவது அற்புதம்‌ யோவானால்‌ 
மட்டுமே பதியப்பட்டுள்ளது. அவர்கள்‌ படவில்‌ ஏறினபோது, “உடனே 
படவு அவர்கள்‌ போகிற கரையைப்‌ பிடித்தது” (யோவான்‌ 6:21). ஒரு 
வேளையில்‌ நடுக்கடலில்‌ அவர்கள்‌ இருந்தார்கள்‌, அடுத்த நொடியில்‌ கரையில்‌ 
இருந்தார்கள்‌. காற்று சீஷர்களின்‌ படகை மேற்கொண்டிருந்த போது, அவர்கள்‌ 





கடலில்‌ தொலை தூரம்‌ கொண்டு போகப்பட்டனர்‌. கடல்‌ அலைகளும்‌ 


97 


காற்றும்‌ அவர்கள்‌ கண்டு வலிப்பதற்கு எதிராக வீசின போது, இயேசு 
தங்களிடம்‌ வந்தவேளையில்‌ மிகவும்‌ தொலை தூரமாக போயிருக்கலாம்‌ 
என்று சந்தேகப்பட வைக்கிறது. மேலும்‌, காற்று பலமாக அவர்களுக்கு 
எதிராக வீசினபடியால்‌, தவறான திசைக்குக்‌ கூட அவர்கள்‌ தள்ளப்பட்டு 
போயிருக்கலாம்‌. இருப்பினும்‌, இயேசு படவில்‌ ஏறி உட்கார்ந்தவுடனேயே, 
அந்தக்‌ கூட்டம்‌ தாங்கள்‌ போக வேண்டிய கரைக்கு வந்து சேர்ந்தது. 

வசனம்‌ 33. மாற்கு சுவிசேஷத்தில்‌ சீஷர்கள்‌ இயேசு செய்ததைப்‌ 
பார்த்து “பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள்‌” என்று சொல்லுகிறது, அதிலும்‌, 
“அவர்களுடைய இருதயம்‌ கடினமுள்ளதாயிருந்தபடியினால்‌ அப்பங்களைக்‌ 
குறித்து அவர்கள்‌ உணராமல்‌ போனார்கள்‌” (மாற்கு 6:51, 52). இயேசு 
ஐயாயிரம்‌ பேருக்கு மேற்பட்ட ஜனங்களை ஐந்து சிறிய அப்பங்களையும்‌ 
இரண்டு சிறிய மீன்களையும்‌ கொண்டு போஷித்ததைக்‌ கண்ணுற்றபின்‌ 
இயேசுவால்‌ செய்யக்‌ கூடிய வேறு எந்த காரியத்தையும்‌ குறித்து அவர்கள்‌ 
அச்சரியப்பட எதுவுமில்லை. “தேவனால்‌ கூடாத காரியம்‌ எதுவுமில்லை” - 





அல்லது அவரது குமாரனால்‌ என்ற பாடத்தை ஏற்றுக்‌ கொள்ள நீண்ட காலம்‌ 
பிடித்தது. 

அவர்கள்‌ மெய்யாகவே நீர்‌ தேவனுடைய குமாரன்‌! என்று சொல்லி, 
இயேசுவை பணிந்து கொண்டார்கள்‌. “பணிந்து கொள்ளுதலுக்கு” கிரேக்க 
வார்த்தையான (ஓர௦5kயாe௦) வேறுபட்ட முறையில்‌ மொழிபெயர்க்கப்படுகிறது. 
“தொழுதல்‌,” “முழங்காலிடுதல்‌,” அல்லது “நெடுஞ்சாண்‌ கிடையாக விழுந்து 
வணங்குதல்‌” (2:2க்கான விளக்கத்தைக்‌ காண்க). இயேசுவை பின்பற்றி 
வருபவர்கள்‌ இயேசுவை “தேவனுடைய குமாரன்‌” என்று அறிக்கையிட்டதாக 
வசனம்‌ குறிப்பிடுறெ முதல்‌ வசனம்‌ இதுதான்‌ - மேசியாத்துவ தலைப்பில்‌ 
அழைக்கப்படுவது (சங்கீதம்‌ 2:7) தெய்வீகத்கைச்‌ சுட்டிக்காட்டும்‌ பதம்‌ இது 
(26:63, 64). கிரேக்கமொழியில்‌ துணை பெயர்ச்சொல்‌ (ஒன்றின்‌ பெயரைச்‌ 
சுட்டிக்காட்ட பயன்படும்‌ எழுத்து) இல்லாமையால்‌ “தேவனுடைய குமாரன்‌” 
எனும்‌ சொற்றொடரில்‌ (the௦u huio5) “ஒரு தேவனுடைய ஒரு குமாரன்‌” என்று 
மொழிபெயர்க்கும்படி குறிப்பிடப்படுவதில்லை. இயேசுவின்‌ சீஷர்கள்‌, 
யூதர்களாயிருந்தப்டியால்‌, அப்படியொரு வாக்கியத்தை அறிக்கையிட்டிருக்க 
மாட்டார்கள்‌. மத்தேயுவின்‌ வாசகர்களுக்கு, அவர்‌ யூத கிறிஸ்தவர்களுக்கு 
எழுதினபடியால்‌, எந்த அர்த்தத்தையும்‌ அவர்களுக்குக்‌ கொடுத்திருக்க 
மாட்டாது. மாற்றாக, 18. 0. Colwell, கொடுக்கிற ஆலோசனைப்படி, இந்தச்‌ 
சொற்றொடர்‌ கிரேக்க இலக்கண விதி, நிச்சயமான பயனிலைப்‌ பெயர்கள்‌ ஒரு 
வினைச்சொல்லுக்கு முன்பு வருமானால்‌ வழக்கமாக துணைப்பெயர்ச்சொல்‌ 
வராது.” இயேசு கேவனுடைய குமாரன்‌. இயேசுவின்‌ தெய்வீக குமாரன்‌ எனும்‌ 
தன்மை மத்தேயு புத்தகம்‌ முழுவதிலும்‌ ஒன்றுக்கொன்று பின்னிப்‌ பிணைந்து 
காணப்படுகின்றன.” 


கூடுதல்‌ சுகமளித்தல்‌ (14:34-36) 


3“பின்பு அவர்கள்‌ கடலைக்‌ கடந்து கெனெசரேத்து நாட்டில்‌ 
சேர்ந்தார்கள்‌. 

அவ்விடத்து மனுஷர்‌ அவரை இன்னார்‌ என்று அறிந்து, சுற்றுபுறமெங்கும்‌ 
98 


செய்தி அனுப்பி, பிணியாளிகள்‌ எல்லாரையும்‌ அவரிடத்தில்‌ கொண்டு வந்து, 

“அவருடைய வஸ்திரத்தின்‌ ஒரத்தையாகிலும்‌ அவர்கள்‌ தொடும்படி 
உத்திரவாக வேண்டுமென்று அவரை வேண்டிக்‌ கொண்டார்கள்‌; தொட்ட 
யாவரும்‌ சொஸ்தமானார்கள்‌. 


இயேசு பெரும்பாலும்‌ தனிப்பட்டவர்களின்‌ தேவைகளிலேயே கவனம்‌ 
செலுத்திக்‌ கொண்டிருக்கையில்‌, இந்த நிகழ்வுகள்‌ போன்ற சம்பவங்களையும்‌ 
திரளான ஜனங்கள்‌ கூட்டங்கூட்டமாக சுகப்படுத்தப்பட்ட நேரங்களையும்‌ 
மத்தேயு பதிவு செய்தார்‌ (4:23, 24; 8:16, 17; 9:35; 12:15; 14:34-36; 15:30, 31). 

வசனம்‌ 34. இயேசுவும்‌ அவருடைய சீஷரும்‌ ஐயாயிரம்‌ புருஷர்களை 
போஷித்த இடமாகிய கடலின்‌ கிழக்குப்‌ பகுதியிலிருந்து கடலைக்‌ கடந்து, 
மேற்கு பகுதிக்குப்‌ போனார்கள்‌ (காண்க 9:1). படவு கெனெசரேத்துக்கு 
வந்து சேர்ந்தது, அது ஒரு சிறிய, அழகிய சமவெளி, கப்பர்நகூமுக்கும்‌ 
மகதலேனாவுக்கும்‌ இடையில்‌ (மகதலேனாமரியாளின்‌ ஊர்‌) இருந்தது. 
“கெனெசரேத்து” எனும்‌ பெயர்‌ ஒன்றேல்‌ “தோட்டங்களின்‌ இளவரசன்‌” 
அல்லது “தோட்டங்களின்‌ ஐசுவரியம்‌” என்று பொருள்‌. அது, ஏறத்தாழ 
மூன்று மைல்‌ நீளமும்‌ ஒரு மைல்‌ அகலமும்‌ கொண்ட, ஒரு சிறிய இடமாக 
இருந்தபோதிலும்‌, நெரிசலான ஜனத்தொகையை கொண்டதாக இருந்தது.” 
ஜோசிபஸ்‌ அதை ஒரு செழிப்பான பகுதி என்றும்‌, வித்தியாசப்பட்ட 
தானியங்கள்‌ அங்கு உற்பத்தி செய்யப்பட்டது, அத்திப்பழங்கள்‌, ஒலிவ 





மரங்கள்‌, வாதுமை, மற்றும்‌ திராட்சைகள்‌ போன்றவை வளர்ந்தன என்றும்‌ 
விவரித்துள்ளார்‌. அது மிகவும்‌ பிரசித்தி பெற்ற இடமாக இருந்தது; கலிலேயாக்‌ 
கடலும்கூட கெனெசரேக்‌ ஏரி என்று தான்‌ அழைக்கப்பட்டது (லூக்கா 5:1). 

கெனெசரேத்‌ எனும்‌ பெயர்‌ சம பூமி என்று அழைக்கப்பட்டது மட்டுமல்ல, 
ஒரு பட்டணமாகவும்‌ சேர்க்கப்பட்டது. யூதர்களின்‌ பாரம்பரியத்தின்படி, 
கெனெசரேத்‌ பழங்கால கிரேக்கப்‌ பண்பாடுடையதாக, கின்னரேத்‌ 
பட்டணமாகவும்‌, பழைய ஏற்பாட்டில்‌ குறிப்பிடப்பட்டது (யோசுவா 19:35). 
அந்த நேரத்தில்‌ கலிலேயாக்‌ கடல்‌ கின்னரேத்‌ கடல்‌ என்று அழைக்கப்பட்டது 
(யோசுவா 13:27). 

வசனம்‌ 35. கெனெசரேத்‌ மனுஷர்கள்‌, அநேகமாக இயேசு அற்புதங்களைச்‌ 
செய்நறெதை நேரில்‌ பார்த்தவர்கள்‌, அவரை அறிந்து கொண்டு, சுற்றிலும்‌ 
இருக்கிற மாவட்டங்களுக்கு (பட்டணங்களும்‌ கிராமங்களும்‌ உட்பட) 
சொல்லியனுப்பி, இயேசு மறுபடியும்‌ இந்தப்‌ பகுதிக்கு வந்திருக்கிறார்‌ 
என்று சொல்லச்‌ சொன்னார்கள்‌. அதன்‌ விளைவாக, அனைத்து வித 
வியாதியுள்ளவர்களும்‌ வெள்ளம்‌ போல்‌ திரண்டு வந்தார்கள்‌. 

வசனம்‌ 36. அவருடைய வஸ்திரத்தின்‌ ஓரத்தையாகிலும்‌ தொட 
உத்திரவு அருளும்படி கெஞ்சிக்‌ கேட்டார்கள்‌. பெரும்பாடுள்ள ஒரு 
ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின்‌ ஒரத்தைத்‌ தொட்டு சுகம்‌ பெற்ற காரியத்தை 





அநேகமாக கேள்விப்பட்டிருப்பார்கள்‌ (காண்க மத்தேயு 9:20, 21). “அவருடைய 
வஸ்திரத்தின்‌ ஓரம்‌” என்பது அநேகமாக நியாயப்பிரமாணத்தை கைகொள்ளும்‌ 
பொருட்டு யூத ஆண்கள்‌ தங்கள்‌ அங்கிகளுக்கு மேலே அணிந்து கொள்ளும்‌ 
வஸ்திரத்தின்‌ தொங்கல்களைக்‌ குறிக்கக்‌ கூடியதாக இருந்திருக்கலாம்‌ 
(எண்ணாகமம்‌ 15:37-41; உபாகமம்‌ 22:12; காண்க மத்தேயு 23:5). அவருடைய 


99 


வஸ்திரத்தின்‌ ஓரத்தில்‌ குணமாக்கும்‌ வல்லமை இல்லாவிட்டாலும்‌, இயேசு 
அவர்களைக்‌ கடிந்துகொள்ளவில்லை; மாறாக, விசுவாசத்தோடு அவரது 
வஸ்திரத்தைத்‌ தொட்டவர்கள்‌ சுகமாக்கப்பட்டார்கள்‌. 


௮ பாடங்கள்‌ “5444 


பேதுருவின்‌ விசுவாசம்‌ (14:22-33) 
பேதுருவைக்குறித்த சில விஷயங்கள்‌ நம்மில்‌ அநேகரையும்‌ அவருடன்‌ 
அடையாளமிட்டுக்‌ காட்டுகிறது. அவரை மீன்பிடிப்பவராக, பிரசங்கிப்பவராக, 





அறிக்கை செய்பவராக, அல்லது மறுதலிப்பவராக எப்படி மனதில்‌ காட்சியாகக்‌ 
கொண்டு வந்து நிறுத்தினாலும்‌, நம்மை அவருடைய இடத்தில்‌ வைத்துப்‌ 
பார்ப்பது எளிது. நம்மைப்‌ போல, அடிக்கடி அவர்‌ இடறி விழுந்தார்‌, ஆகிலும்‌ 
அவர்‌ விசுவாசத்தில்‌ மலை உச்சிக்கே போனவர்‌. பேதுரு விசுவாசத்தின்‌ 
மிகப்பெரிய நேரங்களைக்‌ கொண்டிருந்திருப்பாரேயாகில்‌, நாமும்‌ அப்படிச்‌ 
செய்ய முடியும்‌ என்று நினைக்க விரும்புகிறோம்‌. 

இயேசுதான்‌ தண்ணீர்மேல்‌ நடந்து தங்களை நோக்கி வருகிறார்‌ என்று 
பேதுரு அறிந்தபோது, அவர்‌, “ஆண்டவரே! நீரேயானால்‌, நான்‌ ஜலத்தின்‌ 
மேல்‌ நடந்து உம்மிடத்தில்‌ வரக்‌ கட்டளையிடும்‌” என்றார்‌ (14:28). எல்லோரும்‌ 





அச்சரியப்படத்தக்கதாக, ஒருவேளை தானே ஆச்சரியப்படத்தக்கதாக, 
அவார்‌ அந்த சிறிய படகை விட்டு இறங்கி, கொந்தளித்துக்‌ கொண்டிருந்த 
அலைகள்‌ நடுவே கால்‌ பதித்தார்‌. அவருடைய பார்வையெல்லாம்‌ இயேசுவை 
நோக்கியதாக இருந்தது. ஆகிலும்‌, அவர்‌ காற்றை உணர்ந்து தனக்குக்‌ கீழிருந்த 
கடலைப்‌ பார்த்த போது, அவர்‌ பயந்து, அமிழ்ந்து போகத்‌ துவங்கினார்‌. 
இயேசுவின்‌ வல்லமையைச்‌ சார்ந்திருந்த வரை, அவர்‌ ஜலத்தின்‌ மேல்‌ 
நடந்தார்‌. அவர்‌ சந்கேகப்பட தொடங்கின உடனே, அவர்‌ பயத்தால்‌ 
முற்றுகையிடப்பட்டு அமிழத்‌ தொடங்கினார்‌. விசுவாசமே வித்தியாசத்தை 
ஏற்படுத்தியது. 





குறிப்புகள்‌ 

1“படவு நடுக்கடலில்‌ சேர்ந்தது” என்று மத்தேயு 14:24ல்‌ சில பழங்காலத்துப்‌ பிரதி 
களில்‌ காணப்படுகிறது. 2Livy History of Rome 36.24.1. பாரம்பரியத்தின்படி, யூதர்கள்‌ 
இரவை மூன்று ஜாமங்களாக பிரித்திருந்தனா்‌: சூரிய அஸ்தமனத்திலிருந்து இரவு 
10:00 ற.ங. வரை, இரவு 10:00 ஓ.ற. முதல்‌, விடியற்காலை 2:00 ௨௱௩. வரை விடியற்காலை 
2:00 ௮. முதல்‌ சூரிய உதயம்‌ வரை (யாத்திராகமம்‌ 14:24; நியாயாதிபதிகள்‌ 7:19; 
1 சாமுவேல்‌ 11:11; புலம்பல்‌ 2:19). SDonald A. Hagner, Matthew 14-28, Word Biblical Com- 
mentary, vol. 33B (Dallas: Word Books, 1995), 423. #R. T. France, The Gospel According to 
Matthew, The Tyndale New Testament Commentaries (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans 
Publishing Co., 1985), 231-32, 238-39. ‘யோவான்‌ 4:26; 6:20, 35, 48, 51; 8:12, 18, 24, 28, 
58; 10:7, 9, 11, 14; 11:25; 13:19; 14:6; 15:1, 5; 18:5, 6, 8. ‘France, 239. ’E. C. Colwell, “A 
Definite Rule for the Use of the Article in the Greek New Testament,” Journal of Biblical Litera- 
ture 52 (1933): 12-21. “மத்தேயு 1:23; 2:15; 3:17; 4:3, 6; 8:29; 11:27; 14:33; 16:16; 17:5; 
24:36; 26:63; 27:40, 43, 54; 28:19. “William W. Buehler, “Gennesaret,” in The International 


100 


Standard Bible Encyclopedia, rev. ed., ed. Geoffrey W. Bromiley (Grand Rapids, Mich.: Wm. B. 
Eerdmans Publishing Co., 1982), 2:443. "Josephus Wars 3.10.8. 


101 


32 
பாரிசயார்களிடம்‌ எகார்வாகம்‌ 


[15:1-20) 


அதிகாரம்‌ 15 தொடர்ந்து இயேசுவிடமும்‌ அவரது ஊழியத்தைக்‌ 
குறித்தும்‌ ஜனங்கள்‌ கொண்டிருந்த எதிர்ச்‌ செயல்களின்‌ சிறப்புக்‌ கூறுகளை 
காட்டுகிறது. பரிசேயார்களுடனான எதிர்வாதத்துடன்‌ துவங்குகிறது, அவர்கள்‌ 
மனிதப்‌ பாரம்பரியங்களை இயேசுவின்‌ மேலும்‌ அவருடைய சீஷர்கள்‌ 
மேலும்‌ சுமத்த முயற்சித்தார்கள்‌ (15:1-20). பிறகு பெனிக்கேயா கடற்கரைக்குப்‌ 
பின்வாங்கிய பின்பு, இயேசு, தனது மகளுக்கு சுகமளிக்கும்படிக்‌ கேட்ட 
ஸ்இரீயைச்‌ சந்திக்கிறார்‌. அவர்‌ அவளைப்‌ புகழ்ந்து அவள்‌ கொண்டுள்ள 
பெரிதும்‌, தணியாததுமான விசுவாசத்தைப்‌ பாராட்டினார்‌ (15:21-28). இயேசு 
கூட்டாத்தாரில்‌ செய்யும்‌ அற்புதத்துடன்‌ அதிகாரம்‌ நிறைவுபெறுகிறது 
(15:29-39). அவர்களுடைய வியாதிகளை அவர்‌ சுகமாக்கிய காரியம்‌ 
இஸ்ரவேலின்‌ தேவனை ஜனங்கள்‌ துதிக்கும்படி செய்தது. இரக்கங்‌ 
கொண்டதால்‌, இயேசு தம்மைப்‌ பின்பற்றின திரளான கூட்டமாகிய, 





நான்காயிரம்‌ புருஷர்கள்‌ உட்பட போலஷிக்கப்பட்டனர்‌. 


மனிதக்‌ கற்பனைகளுக்கு எதிரிடையாக 
தேவனுடைய கற்பனை (15:1-9) 


அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும்‌ பரிசேயரும்‌ 
இயேசுவினிடத்தில்‌ வந்து: 

“உம்முடைய சீஷர்கள்‌ முன்னோர்களின்‌ பாரம்பரியத்தை ஏன்‌ மீறி 
நடக்கிறார்கள்‌? கைகழுவாமல்‌ போஜனம்‌ பண்ணுகிறார்களே! என்றார்கள்‌. 

அவர்களுக்கு அவர்‌ பிரதியுத்தரமாக: நீங்கள்‌ உங்கள்‌ பாரம்பரியத்தினாலே 
தேவனுடைய கற்பனையை ஏன்‌ மீறி நடக்கிறீர்கள்‌? 

“உன்‌ குகப்பனையும்‌ உன்‌ தாயையும்‌ கனம்‌ பண்ணுவாயாக என்றும்‌; 
தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன்‌ கொல்லப்படவேண்டும்‌ 
என்றும்‌, தேவன்‌ கற்பித்திருக்கிறாரே. 

“நீங்களோ, எவனாகிலும்‌ தகப்பனையாவது தாயையாவது நோக்கி: 
உனக்கு நான்‌ செய்யத்‌ தக்க உதவி எது உண்டோ, அதைக்‌ காணிக்கையாகக்‌ 
கொடுக்கிறேன்‌ என்று சொல்லி, தன்‌ தகப்பனையாவது தன்‌ தாயையாவது 
கனம்‌ பண்ணாமற்போனாலும்‌, அவனுடைய கடமை தீர்ந்ததென்றும்‌ 
போதித்து, 

“உங்கள்‌ பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி 
வருகிறீர்கள்‌. 

*மாயக்காரரே, உங்களைக்‌ குறித்து: 


102 


“இந்த ஜனங்கள்‌ தங்கள்‌ வாயினால்‌ என்னிடத்தில்‌ சேர்ந்து, தங்கள்‌ 
உதடுகளினால்‌, என்னைக்‌ கனம்பண்ணுகிறார்கள்‌. அவர்கள்‌ இருதயமோ 
எனக்குத்‌ தூரமாய்‌ விலகியிருக்கிறது; 

“மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாகப்‌ போதித்து, வீணாய்‌ 
எனக்கு ஆராதனை செய்கிறார்கள்‌ என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய்ச்‌ 
சொல்லியிருக்கிறான்‌ என்றார்‌. 


வசனம்‌ 1. இயேசுவின்‌ புகழ்‌ தொடர்ந்து பரவுகிறது, கலிலேயாவிலிருந்த 
ஏரோது அந்திப்பாவின்‌ கவனத்தைக்‌ தம்பக்கம்‌ திருப்பினது மட்டுமல்ல, 
(14:1, 2) எருசலேமில்‌ இருந்த யூதமத தலைவர்களின்‌ கவனத்தையும்‌ தான்‌. 
தமது ஊழியத்தின்‌ துவக்கத்திலிருந்து, இயேசு எருசலேமிலிருந்து சிலர்‌ 
தம்மைப்‌ பின்பற்றும்படி செய்திருந்தார்‌ (4:25). இந்த நேரத்தில்‌ அவர்‌ பரிசுத்த 
நகரத்திற்கு குறைந்த பட்சம்‌ இரண்டு முறை போய்‌ ஊழியம்‌ செய்து விட்டார்‌ 
(யோவான்‌ 2:13; 5:1). 

எருசலேமிலிருந்த தலைவர்கள்‌ பிரதிநிதிகளை அனுப்பி இயேசு 
பலஸ்தனாவில்‌ நடப்பித்த பல்வேறு செயல்பாடுகளைக்‌ குறித்து விசாரித்துவர 
அனுப்பினார்கள்‌ (காண்க யோவான்‌ 1:19-28). இதற்கு முன்பு, அவர்‌ 
கலிலேயாவிலிருந்த உள்ளூர்‌ தலைவர்களை கலங்கடிக்கும்படிக்கு 
ஆயக்காரார்களோடும்‌ பாவிகளோடும்‌ உணவருந்தி, ஓய்வு நாளின்‌ 
பாரம்பரியங்களை மீறி நடந்தார்‌ (9:11, 34; 12:2, 14). மேலும்‌ தம்மிடத்தில்‌ 
கொண்டு வரப்பட்ட மனிதனுடைய பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்டது என்று 
அறிவித்து அவர்களைக்‌ கோபப்படுத்தியிருந்தார்‌ (9:2, 3). ஆகையால்‌, 
இயேசுவின்‌ உபதேசம்‌ தங்களுக்கு ஒரு பயமுறுத்தலானது எனும்‌ கோணத்தில்‌ 
பார்த்த அவர்கள்‌, எருசலேமிலிருந்து தலைவர்கள்‌ ஒரு கூட்ட கலியேயர்களை 
அனுப்பி அவரை அவமதிக்க முயற்சித்தனர்‌. மாற்கு எழுதியுள்ளபடி, 
இதற்கு முன்பு ஏற்பட்ட ஒரு முரண்பாடு - இயேசு பெயெல்செபூலினால்‌ 
பிடிக்கப்பட்டிருந்ததாக சாட்டிய குற்றச்சாட்டு கூட - எருசலேமைச்‌ சார்ந்து 
வந்த ஒரு காரியம்தான்‌ (மாற்கு 3:22; காண்க மத்தேயு 9:34; 12:24). இந்த 
யூதத்‌ தலைவர்கள்‌ கடந்த காலங்களில்‌ தாங்கள்‌ எடுத்த பிரயாசங்களை விட, 
இப்போது வெற்றி பெறுவோம்‌ என்ற நம்பிக்கையில்‌ இருந்திருப்பார்கள்‌ 
என்பதில்‌ சந்தேகமில்லை. 

எருசலேமிலிருந்து அனுப்பப்பட்டவர்களில்‌ சிலர்‌ வேதபாரகர்கள்‌. 
இந்த மனிதர்கள்‌ பழைய ஏற்பாட்டையும்‌, வேறு பல பதிவு ஏடுகளையும்‌ 
நகல்‌ எடுப்பவார்களாக இருந்தனர்‌. பரிசுத்த வேத எழுத்துகளில்‌ 
அதிகமான பழக்கமுள்ளவர்களாய்‌ இருந்தமையால்‌ அவர்களே அதன்‌ பிரதான 
விளக்கவுரையாளர்களாயினர்‌ (2:4; 5:20; 7:29). அவர்கள்‌ “நியாய சாஸ்திரி [கள்‌] 








என்றும்‌ அழைக்கப்பட்டனர்‌ (22:35) “நியாயப்பிரமாண போதகன்‌” என்றும்‌ 
கூட அழைக்கப்பட்டனர்‌ லூக்கா 5:17). அவர்களுடைய வேலையை வைத்து, 
அவர்களின்‌ நியாயப்பிரமாணத்தின்‌ அறிவு அறியப்பட்டி ருந்தது. 

பரிசேயர்கள்‌ (“பிரித்தெடுக்கப்பட்ட வர்கள்‌”) யூதார்களிலே மிகப்‌ 
பெரிய பிரிவினராக இருந்த இவர்கள்‌ (காண்க 23:1-10) தங்கள்‌ நாட்களில்‌ 
எழுதப்பட்ட பிரமாணத்தையும்‌ வாய்மொழி பாரம்பரியத்தையும்‌ பற்றிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. அந்தியோகஸ்‌ எபிபானேஸ்‌ என்பவன்‌ காலத்தில்‌ 


103 


அவர்கள்‌ கிரேக்க கலாச்சாரம்‌ யூதர்களுக்குள்‌ நிலை நாட்டப்படுவதை 
எதிர்த்தார்கள்‌." அவர்கள்‌ சதுசேயரின்‌ நம்பிக்கைக்கு எதிராக பொதுவான 
உயிர்த்தெழுதல்‌ கொள்கையையும்‌ ஆத்துமாவின்‌ அழியாத்தன்மையையும்‌ 
பற்றிக்‌ கொண்டிருந்தனர்‌. வருங்கால பிரதிபலன்‌ மற்றும்‌ ஆக்கினை பற்றிய 
உபதேசத்தையும்‌ விசுவாசித்தார்கள்‌ (நடபடிகள்‌ 23:8; காண்க 3:7ன்‌ 
விளக்கவுரை). எல்லா பரிசேயர்களும்‌ வேதபாரகர்களாயிருந்திராவிட்டாலும்‌, 
பெரும்பாலான வேகபாரகர்கள்‌ பரிசேயக்‌ கட்சி உறுப்பினர்களாயிருந்தனர்‌.2 
வசனம்‌ 2. வேதபாரகரும்‌ பரிசேயரும்‌ கேட்ட கேள்வி தகவல்‌ அறிந்து 
கொள்வதற்காக  வேண்டுதலாய்‌ கேட்டதாயிராமல்‌ குற்றப்படுத்தும்‌ 
எண்ணமாகவே இருந்தது. ஒருமுறை, சடங்காச்சாரமாக இயேசு கைகழுவாமல்‌ 
சாப்பிட்டதைப்‌ பார்த்து ஒரு பரிசேயன்‌ ஆச்சரியமடைந்தான்‌ (லூக்கா 11:38). 
ரபீகள்‌ தங்களுடைய மாணவர்களின்‌ நடத்தைகளுக்கு 
பொறுப்பாளிகள்‌ என்பதுபோல்‌ பார்த்தனர்‌ என்பதால்‌, சீஷர்களின்‌ 
செயல்களுக்கு இயேசு குற்றப்படுத்தப்பட்டார்‌ (காண்க 9:14; 12:2). 
கீஷா்களின்‌ நடத்தைகளும்‌ செயல்களும்‌ இயேசுவின்‌ போதனை 
மற்றும்‌ முன்‌ மாதிரியோடு சம்பந்தப்பட்டிருக்கக்‌ கூடும்‌ என்பதில்‌ 
சந்தேகமில்லை. நெடுங்காலமாக கைக்கொண்டு வந்த பாரம்பரியத்தை 
அவர்கள்‌ எதிர்த்து நிற்கவேண்டியிருந்ததால்‌, அவர்களுடைய செயல்கள்‌ 
முன்‌ யோசனையற்றதாகவோ அல்லது பெலவீனமானவைகளாகவோ 
இருந்திருக்க வாய்ப்பில்லை, மாறாக இயேசு அவர்களுக்குப்‌ போதித்த 
உபதேசத்தின்‌ அடிப்படையில்‌ வளர்ந்த எண்ணங்களே மனமுவந்து எதிர்ரியை 
செய்ய வைத்தது. கோட்பாடுகளின்‌ குறிக்கோளுடன்‌ அவர்கள்‌ செய்தவை, 
அறிந்து செய்தவைகள்‌, ஏதோ உதாசீன எண்ணக்கோடல்ல. குறைந்தபட்சம்‌, 
வேதபாரகரும்‌ பரிசேயரும்‌ இந்த வகையில்தான்‌ வழக்காடியிருக்கக்‌ கூடும்‌.” 
பரிசேயரும்‌ வேதபாரகரும்‌ முன்னோர்களின்‌ பாரம்பரியங்களைத்‌ 
தங்களுடைய தீர்ப்பின்‌ அளவு கோலாகக்‌ கொண்டிருந்தனர்‌. “பாரம்பரியம்‌” 
(0௭௭8௦2) எனும்‌ பதம்‌ ஒருவருக்கு “கையளிக்கப்பட்ட” அல்லது 
“ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு கடந்து போன” போதனைகள்‌ 
என்று பொருள்‌. “முன்னோர்களின்‌ பாரம்பரியம்‌” என்பது வசனங்களின்‌ 
வியாக்கியானம்‌ சந்ததியிலிருந்து சந்ததிக்கு கடந்து வந்ததைக்‌ குறிப்பிடுகிறது. 
மனமாற்றப்படுவதற்கு முன்‌, பவுல்‌ ஒரு பரிசேயமுறைப்படி வனர்க்கப்பட்டார்‌, 
அவர்‌ குன்னுடைய) “பிதாக்களுடைய பாரம்பரியத்தில்‌” மிகவும்‌ 





வைராக்கியமாயிருந்தார்‌ (கலாத்தியர்‌ 1:14). 

பாபிலோனிய சிறையிருப்புக்குப்பின்‌, யூதமத போதகர்கள்‌ ஜனங்களின்‌ 
அன்றாட வாழ்க்கையில்‌ ஒவ்வொரு அற்பவிஷயங்களுக்குக்‌ கூட முக்கியத்துவம்‌ 
கொடுத்து அதற்கென விதிமுறைகளை ஏற்படுத்தி ஜனங்களைக்‌ கட்டுப்படுத்த 
முற்பட்டனர்‌. இந்த விதிமுறைகளின்‌ நோக்கம்‌ பிரமாணத்துக்கு மேலும்‌ 
விளக்கமளிப்பது. அவைகள்‌ யூதர்களின்‌ வீழ்ச்சிக்கு காரணமாயிருந்த பழைய 
பாவங்களை மீண்டும்‌ மீண்டும்‌ செய்யாதபடி நோக்கங்கொண்டிருந்தன. 
அவர்களுடைய இந்த விதிமுறைகள்‌ “நியாயப்பிரமாணத்கைச்‌ சுற்றி ஒரு 
வேலிபோல்‌” இருக்கவே நோக்கங்கொண்டிருந்தன.” வாய்மொழியாகவே 
நூற்றாண்டுகளாக அடுத்தடுத்து கையாளிக்கப்பட்டு வந்தது, அவைகள்‌ 
மிஷ்னாவில்‌ பதிவு செய்யப்பட்டுள்ளன. ரபீக்கள்‌ இந்த வாய்மொழி பிரமாணம்‌ 


104 


சீனாய்‌ மலையில்‌ மோசேயினிடத்தில்‌ கொடுக்கப்பட்டதாக குறிப்பிடுகின்றனர்‌, 
அதிலிருந்து இஸ்ரவேலின்‌ மூப்பர்கள்‌ வழியாய்‌ தொடர்ந்து ஒவ்வொரு 
சந்ததிக்கும்‌ கொடுக்கப்பட்டு வருவதாகக்‌ கூறுகின்றனர்‌.” 

இருந்தபோதிலும்‌, அனைத்து யூதர்களும்‌ இந்த பாரம்பரியங்களை ஏற்றுக்‌ 
கொள்ளவில்லை. வேதபாரகரிலும்‌ பரிசேயரிலும்‌ பெரும்பாலானோர்‌ இந்த 
பாரம்பரியங்களை எழுதப்பட்டபிரமாணத்தைப்‌ போலவே கட்டுப்படுத்தக்‌ 
கூடியவைகள்‌ என்பதுபோல்‌ அக்கறை காட்டுகின்றனர்‌. இருப்பினும்‌, 
சதுசேயார்கள்‌ அவைகளை புறந்தள்ளினார்கள்‌, “தேசத்து மக்களில்‌ சிலரும்‌,” 
பொதுவான ஜனங்களும்‌, அவைகளோடு ஒத்துப்போக இயலவில்லை.” 
ஜோசிபஸ்‌ பின்‌ வருமாறு எழுதினார்‌, 


பரிசேயர்கள்‌ அநேக பெரிய காரியங்களை அனுசரிக்கும்படி ஜனங்களுக்கு 
ஒப்புக்கொடுத்தார்கள்‌, அவைகள்‌ தங்களுடைய  முற்பிதாக்கள்‌ 
வழியாய்‌ வந்தவை, மோசேயின்‌ பிரமாணத்தில்‌ எழுதப்‌ படாதவை; 
இந்தக்‌ காரணத்தினால்‌ சதுசேயர்‌ அவைகளை புறக்கணித்து அந்த 
அநுசரிப்புக்களெல்லாம்‌ எழுதப்பட்ட நியாமா ோறாணைத்தில்‌ இடம்‌ 
பெற்றிருக்குமேயோானால்‌ அவைகளை கைக்கொள்ள வேண்டிய 
கடமைக்கு உட்பட்டிருப்போம்‌, முற்பிதாக்களின்‌. Lng 
தோன்றியவையாகலால்‌ கைக்‌ கொள்ளவேண்டிய கட்டாயத்தில்‌ இல்லை 
என்றனர்‌. இது குறித்து அவர்களுக்குள்ளாகவே வாக்குவாதங்களும்‌ எழுந்து 
பெரிய பிரச்சனையாகவும்‌ உருவெடுத்துள்ளது. சதுசேயார்கள்‌ தங்கள்‌ 
கருத்துக்களை ஐசுவரியவான்களிடம்‌ மட்டுமே ஏற்றுக்‌ கொள்ளச்‌ செய்ய 
முடிந்தது ... , ஆனால்‌ பரிசேயர்கள்‌ திரளான மக்களைத்‌ தங்கள்‌ பக்கம்‌ 
ஈர்த்துள்ளனர்‌.” 


கொஞ்ச நாட்களுக்குப்‌ பிறகு, இந்த மனுஷருடைய கற்பனைகள்‌ தேவனுடைய 
- வசனத்துக்கு மேலான முதன்மைத்துவ இடத்தைப்‌ பிடித்தது. பின்னதாகக்‌ 
கிடைத்த ஆதாரங்கள்‌ அறிவிக்கிறபடி இந்த வாய்மொழிப்‌ பிரமாணங்கள்‌ 
எழுதப்பட்ட பிரமாணங்களுக்கு மேலான மதிப்பைப்‌ பெற்று விட்டன.” 

கர்த்தருடைய சீஷர்களுக்கு எதிரான அவர்களுடைய குற்றச்சாட்டுகளில்‌, 
வேதபாரகரும்‌ பரிசேயரும்‌ அவை தங்களுடைய வாய்மொழிப்‌ பிரமாணம்‌ 
தான்‌ மீறப்பட்டது, எழுதப்பட்ட பிரமாணமல்ல என்கிற உண்மையை 
அவர்கள்‌ மறைக்க முயற்சிக்கவில்லை. அவர்கள்‌ சீஷா்களைக்‌ குற்றப்படுத்தி 
அவர்கள்‌ சாப்பிடுவதற்கு முன்‌ தங்கள்‌ கைகளை கழுவவில்லை என்றார்கள்‌. 
தனிப்பட்ட சுகாதாரத்தின்‌ நிமித்தம்‌ குற்றப்படுத்தவில்லை, மாறாக, அது 
சடங்காச்சார சுத்திகரிப்புக்காகத்‌ தோன்றிய ஒரு பாரம்பரியம்‌. நம்முடைய 
கர்த்தரைக்‌ குற்றப்படுத்துவோரின்‌ விவாதம்‌ பின்வருமாறு இருந்தது: ஒரு 
மனிதன்‌ பகல்‌ நேரத்தில்‌ அசுத்தமானதைத்‌ தொட வேண்டியிருக்கும்‌. அவன்‌ 
சாப்பாட்டு வேளையில்‌ சாப்பிடும்படி அப்பத்தைக்‌ கையில்‌ எடுக்கும்‌ 
போது, அது அசுத்தமாகிவிடும்‌, பிறகு, அப்பத்தை அவன்‌ புசிக்கும்போது, 
அவனுடைய முழு சரீரமும்‌ அசுத்தமாகிவிடும்‌. அப்படியொரு சடங்காச்சாரத்‌ 
தீட்டை தவிர்க்கவே, சாப்பிடுவதற்கு முன்‌ அவன்‌ கைகளைக்‌ கழுவ வேண்டும்‌ 
(காண்க மாற்கு 7:3, 4). 





105 


ஒரு முழு கட்டுரையாக 1114, இடம்‌ பெற்றுள்ளபடி, எர (“கைகள்‌”) 
என்பது, கைகளை கழுவுவது குறித்துமட்டும்‌ பேசுகிறது, அதில்‌ தலைப்பின்‌ 
வினையத்‌ தன்மையை விளக்கப்படுத்துறெது. அதில்‌ கைகளை அசுத்தமாக்கும்‌ 
காரியங்களைக்‌ குறித்தும்‌, கழுவுவதற்கு என்ன பொருளை பயன்படுத்தலாம்‌ 
என்றும்‌, கழுவத்‌ தேவையான கண்ணீரின்‌ வகை மற்றும்‌ அளவையும்‌, கழுவுறெ 
சரியான முறையையும்‌ பற்றியெல்லாம்‌ விவாதிக்கப்படுகிறது. உதாரணமாக, 
கைகள்‌ விரல்களை மேல்‌ நோக்கியிருக்கும்படி செய்து, மேலிருந்து தண்ணீரை 
மணிக்கட்டுவரை வழிந்கோடத்தக்கதாக ஊற்ற வேண்டும்‌. இதற்குப்‌ பிறகு, 
விரல்களை கழ்நோக்கியிருக்கத்‌ தக்கதாக வைத்துக்‌ கொண்டு ஊற்றப்பட 
வேண்டும்‌. 10 

வேதபாரகரும்‌ பரிசேயரும்‌ இஸ்ரவேலின்‌ ஆசாரியர்களுக்கு குறிப்பாக 
சொல்லப்பட்ட விதிமுறைகளை தங்களுக்கென எடுத்துக்‌ கொண்டு 
அவைகளை சாதாரண ஜனங்களின்‌ மேல்‌ பயன்படுத்தினார்கள்‌. யாத்திராகமம்‌ 
30:17-21 ன்படி, ஆசாரியர்கள்‌ தங்கள்‌ கைகளையும்‌ கால்களையும்‌ 
நியமன சடங்காச்சாரத்தின்படியான பலிகளைச்‌ செலுத்துவதற்கு முன்‌ 
வெண்கல தொட்டியில்‌ வைக்கப்பட்ட தண்ணீரில்‌ கழுவ வேண்டும்‌. 
இந்த சடங்காச்சாரப்படி கைகளை கழுவுவதன்‌ மூலம்‌, பொது ஜனங்கள்‌ 
“தங்களுடைய அன்றாட உணவை தேவாலயத்து பலிபீடத்தில்‌ செலுத்தப்பட்ட 
பலியாக” நினைத்து புசிப்பார்கள்‌ என்று பரிசேயர்‌ நம்பினர்‌.!! “இந்த விதமான 
அனுசரிப்பும்‌, வேறு சில இதே போன்ற ஆசரிப்புகளும்‌, தேவனுக்கு முன்பாக 
தங்களுடைய பரிசுத்தத்தை உறுதிப்படுத்தும்‌.” 

வசனம்‌ 3. யூத பாரம்பரியத்தின்படி வாய்மொழிப்‌ பிரமாணம்‌ 
மோசேயினிடத்தில்‌ சீனாய்‌ மலையில்‌ கொடுக்கப்பட்டதாகச்‌ சொன்னாலும்‌, 
இயேசு அந்தக்‌ காரியத்தை அதிகாரமிக்கதாக காணவில்லை என்பது தெளிவாகத்‌ 
தெரிகிறது. ஆகிலும்‌, அதை ஒரு விவாதத்திற்கான விஷயமாக அந்தச்‌ 
சடங்காச்சார கைகழுவுவதை தர்க்கிக்க வில்லை. நல்ல ஒரு ரபீயின்‌ (போதகர்‌ 
என்ற) முறையில்‌ மற்றொரு கேள்வி கேட்டு அதற்கு பதில்‌ கொடுக்கிறார்‌: 
நீங்கள்‌ உங்கள்‌ பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை 
ஏன்‌ மீறி நடக்கிறீர்கள்‌? வலியுறுத்தும்‌ இயல்பாக கிரேக்க வசனப்பகுதி 
மொழிபெயர்ப்பில்‌ கொண்டு வரப்பட்டுள்ளது “நீங்கள்‌ உங்கள்‌”; இயேசு 
திருப்பி பரிசேயார்களைச்‌ சுட்டிக்‌ காட்டுகிறார்‌. சீஷர்கள்‌ முன்னோர்களின்‌ 
பாரம்பரியத்தை மட்டுமே மீறி நடந்தார்கள்‌, பரிசேயரோ தேவனுடைய 
கற்பனையையே மீறி நடந்தார்கள்‌! எல்லாவற்றுக்கும்‌ மேலாக, அவர்கள்‌ 
தேவனுடைய எழுதப்பட்ட வெளிப்பாட்டைக்‌ காட்டிலும்‌ தங்களுடைய 
வாய்மொழிபாரம்பரியத்தை அதிக முக்கியத்துவமுள்ளதாகக்‌ கருதி நடந்து 
கொண்டார்கள்‌. 

வசனம்‌ 4. தம்முடைய கருத்தை இன்னும்‌ அதிகமாய்‌ விவரிக்கும்‌ 
பொருட்டு இயேசு வேதபாரகர்‌ பரிசேயருடைய நிலையை ஒரு உதாரணத்தின்‌ 
மூலம்‌ முன்வைக்கிறார்‌. அவர்கள்‌ தேவன்‌ சொன்ன ஐந்தாம்‌ கற்பனையாகிய 











உன்‌ தகப்பனையும்‌ தாயையும்‌ கனம்‌ பண்ணுவாயாக என்பதை மீறுவதாகக்‌ 
குறிப்பிட்டார்‌ (யாத்திராகமம்‌ 20:12; காண்க மத்தேயு 19:19; எபேசியர்‌ 6:2). 
இந்தக்‌ கட்டளையோடு, இயேசு மற்றொன்றையும்‌ சேர்த்து சொன்னார்‌, 
பெற்றோரை நிந்திக்கிறவனுக்கு வரும்‌ தண்டனையையும்‌ உட்படுத்துகிறார்‌: 


106 


தன்‌ தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன்‌ கொல்லப்பட வேண்டும்‌ 
(யாத்திராகமம்‌ 21:17; லேவியராகமம்‌ 20:9). 

நியாயப்பிரமாணம்‌ “கனப்படுத்துதல்‌” என்பதுடன்‌ சம்பந்தப்பட்ட 
அனைத்து விளக்கங்களையும்‌ கொடுக்கவில்லை, ஆயினும்‌, அது பண 
உதவியையும்‌ உட்படுத்தி பேசுகிறது என்பது தெளிவு (காண்க 1 தீமோத்தேயு 
5:4). கிறிஸ்துவின்‌ காலத்தில்‌ யூதர்களுக்குள்ளே சமுக நலப்பணித்திட்டம்‌ 
எதுவும்‌ இருக்கவில்லை. பெற்றோர்‌ தங்களுக்கு வேண்டியவைகளை 
தாங்களே சம்பாதிக்க முடியாத நிலையில்‌ இருக்கும்போது, பிள்ளைகள்‌ 
அவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும்‌ என்பது ஒரு புரிந்து கொள்ளுதல்‌ 
அடிப்படையில்‌ இருந்தது. ஒரு ரபீக்களின்‌ பாரம்பரியத்தில்‌ மகன்‌ தான்‌ தனது 
தகப்பனுக்கு புசிப்புக்கும்‌ குடிப்புக்கும்‌ தேவையானவற்றைக்‌ கொடுத்து 
உதவ வேண்டும்‌, அவருக்கு வேண்டிய உடைகளையும்‌, போர்த்துக்‌ கொள்ள 
வேண்டியவைகளையும்‌, வெளியிலே கூட்டி போவதும்‌, உள்ளே கூட்டி 
வருவதும்‌, முகம்‌, கை, கால்‌ பாதங்களை கழுவிவிடவும்‌ செய்ய வேண்டும்‌. !2 
மற்றொரு பாரம்பரியம்‌ சொல்லுகிறது, ஒரு மகன்‌ பிச்சையெடுத்தாகிலும்‌ தனது 
தகப்பனுக்கு உதவி செய்ய வேண்டும்‌.” வசனங்கள்‌ 5, 6, “உன்‌ தகப்பனையும்‌ 
தாயையும்‌ கனம்பண்ணுவாயாக” என்ற கட்டளையை தெளிவாக கர்த்தர்‌ 
விளக்குகிறார்‌. அது அன்பையும்‌ மதிப்பையும்‌ மட்டும்‌ உள்ளடக்கினதாக 
இராமல்‌, தேவைப்பட்டால்‌ பணம்‌ சம்பந்தப்பட்ட ரீதியிலும்‌ உதவுவதையும்‌ 





உள்ளடக்கியது. 

வசனங்கள்‌ 5, 6. நீங்களோ சொல்லுகிறீர்கள்‌ எனும்‌ சொற்றொடர்‌ வசனம்‌ 
சீல்‌ குறிப்பிடப்பட்ட “தேவன்‌ கற்பித்திருக்றெபடி” எனும்‌ சொற்றொடருக்கு 
முரணானது. இந்த மூன்று வார்த்தைகளைக்‌ கொண்டு, இயேசு பரிசேயர்களை 
தேவனுக்கு நேர்‌ எதிராக வைக்கிறார்‌. “உன்‌ தகப்பனையும்‌ தாயையும்‌ கனம்‌ 
பண்ணுவாயாக,” என்று தேவன்‌ கட்டளையிட்டிருக்க, பொருத்தனைகளைக்‌ 
குறித்த மட்டில்‌, அவர்களுடைய தீர்ப்பின்படி, பரிசேயர்களின்‌ விதி, அவன்‌ 
தன்‌ தகப்பனையாகிலும்‌ தாயையாகிலும்‌ கனம்‌ பண்ண வேண்டி ய/ில்லை. 
(வலியுறுத்தல்‌ சேர்க்கப்பட்டது.) 

தங்களுடைய பெற்றோர்களுக்கு அவர்கள்‌ உதவ வேண்டிய பொறுப்பைத்‌ 
தவிர்க்க, ஒரு கீழ்ப்படிதலில்லாத யூதன்‌ செய்யும்‌ பொறுத்தனை, உனக்கு நான்‌ 
செய்யத்‌ தக்க உதவி எது உண்டோ, அதை காணிக்கையாகக்‌ கொடுக்கிறேன்‌ 
என்று சொன்னான்‌. கிரேக்க வசனப்‌ பகுதியில்‌ பெயர்‌ சொல்லாகிய 
“வெகுமதி” (4070), எனும்‌ பதம்‌ பெரும்பாலும்‌ பலிசெலுத்துகலாகிய வெகுமதி 
களையும்‌, தேவாலயத்தில்‌ செலுத்தும்‌ காணிக்கைகளையும்‌ குறிக்கும்‌ 
பதமாகும்‌ (5:23, 24; 8:4; 23:18, 19; லூக்கா 21:1, 4). மாற்கு புத்தகத்தில்‌, 
80701, என்பதோடு “கொர்பான்‌” எனும்‌ வார்த்தையையும்‌ சேர்த்து 
பயன்படுத்தப்பட்டுள்ளது (மாற்கு 7:11). இந்த நுட்பமிக்க வார்த்தை, 
எபிரேய மொழியிலிருந்து பொழிப்புரையாக கிரேக்கமொழியிலும்‌ (பிறகு 
ஆங்கில மொழியிலும்‌), மொழியாக்கம்‌ செய்யப்பட்டது, தேவனுக்கென்று 
வெகுமதியாக பொருத்தனை செய்யப்பட்ட ஏதோ சிலவற்றைக்‌ குறிக்கிறது. 
சம்பந்தப்பட்ட பெயர்ச்சொல்‌ 4௦௦௭28 என்பது “தேவாலயத்து கருவூலத்தைக்‌” 
- குறிக்கும்‌ வகையில்‌ பயன்படுத்தப்பட்டது (27:0. 

யூதர்கள்‌ அடிக்கடி “கொர்பான்‌” எனும்‌ சொத்தை 





107 


அடையாளப்படுத்துவார்கள்‌. எப்படியிருப்பினும்‌, கொடுக்கப்பட்ட 
பொருட்கள்‌ எப்பொழுதும்‌ தேவாலயத்து கருவூலத்திற்கு கொடுக்கப்படவில்லை 
- குறைந்த பட்சம்‌ அதன்‌ உரிமையாளர்‌ உயிரோடிருக்கும்‌ வரை. அப்படி 
பொருத்தனை செய்யப்பட்ட பொருட்கள்‌ சாதாரண பயன்பாடுகளுக்கு 
குடை செய்யப்பட்டன, ஒருவனுடைய பெற்றோர்களுக்குக்‌ கூட அவை உதவி 
செய்யப்படக்‌ கூடாது. தற்போது நாம்‌ படித்துக்‌ கொண்டுள்ள விஷயத்தில்‌, 
ஒருவர்‌ (ஒருவேளை கோபத்தில்‌ கூட) தனது வயதான பெற்றோருக்கு 
செய்யப்பட வேண்டிய உதவியை தேவனுக்கென்று நேர்ந்து கொள்ளக்‌ கூடும்‌. 
மிஷ்னா என்பது அவனிடத்திலிருந்து அவனது தகப்பன்‌ ஒரு உதவியையும்‌ 
பெற முடியாதபடி பொருத்தனை செய்த ஒரு மனிதனை உதாரணமாகக்‌ 
கொடுத்துள்ளது. '* 

பொருத்தனைகள்‌ கட்டுப்படுத்தக்‌ கூடியவைகளாக இருந்தபடியால்‌ 
(எண்ணாகமம்‌ 30:2; உபாகமம்‌ 23:21-23), பரிசேயர்கள்‌ பொருத்தனைகளை 
மீறுவோரை குற்றப்படுத்தி (அதாவது, மனித பாரம்பரிய பொருத்தனைகளை) 
தங்களின்‌ தேவையுடைய பெற்றோருக்கு உதவுவதை (தேவனுடைய 
பிரமாணத்தை) செயல்படுத்துவது மிக வினயமான பாவமாக்கப்பட்டது. 
காலத்தனூடே, இந்த காரியத்தைக்‌ குறித்த சிந்தனை மாற்றம்‌ பெற்றது. 
Mishnah’é &korban பொருத்தனை ஒருவன்‌ தன்‌ பெற்றோருக்குச்‌ செய்யும்‌ 
கடமைக்கு விரோதமானதாயிருப்பின்‌, பொருத்தனை பயனற்றதாகி விடும்‌ 
எனும்‌ கருத்தையும்‌ கூறியது.” 

தங்களுடைய பாரம்பரியத்தினாலே, பரிசேயர்கள்‌ தேவனுடைய 








வார்த்தையை அவமாக்கிப்‌ போட்டார்கள்‌ என்று இயேசு சொன்னார்‌. 
“அவமாக்குதல்‌” (எkயா௦௦) என்பது ஒரு சட்ட ரீதியான பதம்‌, அதாவது 
“பயனற்றதாக்குதல்‌” என்று பொருள்படும்‌. AB மொழிபெயர்ப்பில்‌ இயேசுவின்‌ 
வார்த்தைகளை பொழிப்புரையாக இப்படியாகச்‌ சொல்லுகிறது: “நீங்கள்‌ 
தேவனுடைய வசனங்களை தனியே எடுத்து - அதன்‌ வல்லமையையும்‌ 
அதிகாரத்தையும்‌ (வேதத்தைக்‌) குறைத்து எவ்வித பாதிப்பையும்‌ ஏற்படுத்தாமல்‌ 
செய்தீர்கள்‌. ” 

வசனம்‌ 7. இயேசு இந்த யூத தலைவர்களை மாயக்காரர்கள்‌ என்று 
அழைத்தார்‌ (6:2, 5 க்கான விளக்கவுரையை காண்க). அவர்கள்‌ தேவனுடைய 
பிரமாணத்தைக்‌ தாங்குவதுபோல்‌ பாவ்லா செய்தார்கள்‌, ஆனால்‌ உண்மையில்‌ 
அவர்கள்‌ அவைகளுக்கு எதிராகவே இருந்தார்கள்‌. அவர்கள்‌ பொருத்தனைகளின்‌ 
இயல்பான கட்டுப்பாடுகளை ஆதரித்தார்கள்‌, அவைகளின்‌ தோற்றம்‌ 
உண்மையிலேயே தேவனுக்கு மகிமையைக்‌ கொண்டு வருவதாயிருந்தன. 
ஆயினும்‌, ஒருவனுடைய பெற்றோர்களுக்கு உதவி செய்கிற விஷயத்தில்‌ 
மறுதலித்து சுயநலத்தில்‌ ஆர்வமிக்கவர்களாயிருந்தனர்‌. அப்படிப்பட்ட 
பொருத்தனைகளை கைக்‌ கொண்டிருப்பதன்‌ மூலம்‌ பரிசேயர்கள்‌ தேவனையும்‌ 
அவருடைய பிரமாணக்கையும்‌ கனவீனப்படுத்தினார்கள்‌. 

இயேசு தமது மறுமொழியை ஒரு வசனத்தை மேற்கோளாக ஏசாயா 
29:13ஐ சுட்டிக்‌ காட்டி முடிக்கிறார்‌. அவர்‌ கடிந்து கொண்ட மேற்கோள்‌ 
வசனத்துக்கு முன்னுரையாக கொடுத்த வாக்கியம்‌ கொடுக்குகளை போன்றது: 
ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய்‌ சொல்லியிருக்கிறார்‌ என்றார்‌. இர்க்தரிசி பேசிய 
பொழுது தமது நாட்களில்‌ இருந்த இஸ்ரவேவர்களை நேரடியாகப்‌ பேசினார்‌ 


108 





என்றாலும்‌, ஏவப்பட்ட அவருடைய வார்த்தைகள்‌ முதல்‌ நூற்றாண்டில்‌ 
இருந்த யூதர்களுக்கும்‌ பொருந்தக்‌ கூடியவைகளாயிருந்தன (காண்க 
நடபடிகள்‌ 28:25-27), என்று இயேசு குறிப்பிடுகிறார்‌. Willian Hendriksen 
வியாக்கியானமளித்து, “வரலாறு, வேறொரு வார்த்தையில்‌ சொன்னால்‌, 
குன்னில்‌ தானே மறுபடியும்‌ தொடர்கிறது”? 

வசனம்‌ 8. இந்த ஜனங்கள்‌ தங்கள்‌ உதடுகளினால்‌ என்னைக்‌ 


என்றார்‌. 


கனம்பண்ணுகிறார்கள்‌, அவர்கள்‌ இருதயமோ எனக்குத்‌ தூரமாய்‌ 
விலகியிருக்றெது. இயேசு இந்த பழைய ஏற்பாட்டு வசனத்தை பயன்படுத்தி 
“கனம்‌ பண்ணுதல்‌” எனும்‌ வார்த்தையில்‌ தமது நிகழ்வை பகிர்ந்து கொள்கிறார்‌. 





அவருடைய சீஷர்கள்‌ பாரம்பரியத்தைக்‌ கைக்கொள்ளவில்லை என்பதுதான்‌ 
அவர்களின்‌ குற்றச்சாட்டு. இயேசு அவர்கள்‌ தங்கள்‌ பெற்றோர்களை 
கனம்‌ பண்ண வேண்டிய கட்டளைக்கு கொண்டு செல்கிறார்‌. பெற்றோர்‌ 
தங்கள்‌ பிள்ளைகளால்‌ கனம்பண்ணப்பட வேண்டும்‌ என்பது தேவனுடைய 
கட்டளை. பரிசேயர்களும்‌ வேதபாரகர்களும்‌ பாரம்பரியத்தைக்‌ கனம்‌ 
பண்ணினார்கள்‌ ஆனால்‌ தங்கள்‌ பெற்றோர்களை கனம்பண்ணுவது போல 
காட்டிக்‌ கொண்டனர்‌ (காண்க 15:4).1 உண்மையான பக்தி தேவனிடத்தில்‌ 
மற்ற எல்லாவற்றிற்கும்‌ மேலான அன்பு கொண்டுள்ள நேர்மையான 
இருதயத்திலிருந்து உருவாகிறது (உபாகமம்‌ 6:5; மத்தேயு 22:37, 38). 

வசனம்‌ 9. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாகப்‌ போதித்து, 
வீணாய்‌ எனக்கு ஆராதனை செய்கிறார்கள்‌. “வீணான” (118181) என்பது 
“பயனளிக்காத” அல்லது “எந்த முடிவையும்‌ ஏற்படுத்தாத” என்று பொருள்‌. 
விக்கிரகங்களை வணங்குவது குறித்தும்‌ இது போன்ற வார்த்தை நடைதான்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது (வீணான; நடபடிகள்‌ 14:15). கூடுதலாக, தனது 
நாவை அடக்காத கிறிஸ்தவனின்‌ பக்தி “பயனற்றது” என்று விவரிக்கப்படுறெது 
(யாக்கோபு 1:26). 

இந்த வார்த்தை நடையால்‌ இன்று எப்படிப்பட்ட தொழுகையையும்‌ 
தேவன்‌ ஏற்றுக்கொள்றொர்‌ என்ற கருத்தை எதிர்க்கக்‌ கூடியதாய்‌ இந்த 
வசனம்‌ பேசுகிறது. ஆரம்பத்திலிருந்து, உண்மையான இருதயத்தோடு அவர்‌ 
கொடுக்கும்‌ கட்டளைப்படி ஜனங்கள்‌ தம்மை ஆராதிக்க வேண்டும்‌ என்று 
அவர்‌ கோரியிருக்கிறார்‌ (ஆதியாகமம்‌ 4:1-8). 

இந்த விஷயத்தில்‌, இயேசு வேதபாரகரையும்‌ பரிசேயரையும்‌ கண்டித்து 
அவர்கள்‌ மனிதப்‌ பாரம்பரியங்களை தேவனுடைய கட்டளைகளுக்குப்‌ பதிலாக 
வைப்பதை கண்டனம்‌ பண்ணுகிறார்‌. பொது ஜனங்களை கைக்கொள்ளும்படி 
அவர்கள்‌ போதித்தவைகள்‌ மூலம்‌ அவர்களுடைய பக்தியின்‌ பயனற்ற 
தன்மையை தெளிவாக்குகிறார்‌. கிரேக்க மொழியில்‌, “மனிதனுடைய 
கற்பனைகளை” எனும்‌ சொற்றொடர்‌ (iaskontes didaskalias) அலப்புதலையும்‌ 
போதித்தவைகளையே போதித்தல்‌ என்ற நேரடிப்‌ பொருளையும்‌ உள்ளடக்னெ 
வார்த்தை. பாரம்பரியங்களே பிரமாணமாக ஏதுவாக சந்தர்ப்பமிருந்தாலும்‌, 
தேவனுடைய பிரமாணத்துடன்‌ தலையிடுவதாகவும்‌ இருந்த போதிலும்‌, எல்லா 
பாரம்பரியங்களும்‌ தவறானவைகளல்ல. 

இந்தப்‌ பகுதியில்‌, இயேசு எல்லா பாரம்பரியங்களையும்‌ கண்டனம்‌ 
பண்ணவில்லை. ஜெப ஆலயதொழுகைகளில்‌ பங்கு கொள்வது, ஒரு உணவுக்கு 
முன்‌ நன்றி செலுத்துவது, பஸ்கா பண்டிகையின்‌ போது தேவனை புகழும்‌ 


109 


சங்கதங்களைப்‌ (113-118) பாடுவது போன்றவைகளை கைக்‌ கொண்டிருந்தார்‌. 
ஆயினும்‌, அவர்‌, பாரம்பரியத்தையே கட்டுப்படுத்தும்‌ பிரமாணமாகவும்‌ 
அவைகளை தேவனுடைய பிரமாணத்துக்கு சமமாக்குவதையுமே எதிர்த்து 
தூர்க்கித்தார்‌.20 


உண்மையான தீட்டு (15:10-20) 


ன்பு அவர்‌ ஜனங்களை வரவழைத்து, அவர்களை நோக்கி: நீங்கள்‌ 
கேட்டு உணருங்கள்‌. 

வாய்க்குள்ளே போகிறது மனுஷனைத்‌ தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து 
புறப்படுகிறதே மனுஷனைத்‌ தீட்டுப்படுத்தும்‌ என்றார்‌. 

2 அப்பொழுது, அவருடைய சீஷர்கள்‌ அவரிடத்தில்‌ வந்து: பரிசேயர்‌ இந்த 
வசனத்தைக்‌ கேட்டு இடறலடைந்தார்கள்‌ என்று அறிவீரா என்றார்கள்‌. 

அவர்‌ பிரதியுத்தரமாக: என்‌ பரமபிதா நடாத நாற்றெல்லாம்‌ 
வேறோடே பிடுங்கப்படும்‌. 

1*அவர்களை விட்டுவிடுங்கள்‌, அவர்கள்‌ குருடருக்கு வழிகாட்டுகிற 
குருடராயிருக்கிறார்கள்‌; குருடனுக்குக்‌ குருடன்‌ வழிகாட்டினால்‌ இருவரும்‌ 
குழியிலே விழுவார்களே என்றார்‌. 

அப்பொழுது, பேதுரு அவரை நோக்கி; இந்த உவமையை எங்களுக்கு 
வெளிப்படுத்த வேண்டும்‌ என்றான்‌. 

அதற்கு இயேசு: நீங்களும்‌ இன்னும்‌ உணர்வில்‌ 
லாதவர்களாயிருக்கிறீர்களா? 

வாய்க்குள்ளே போகிறதெல்லாம்‌ வயிற்றில்‌ சென்று ஆசன வழியாய்க்‌ 
கழிந்துபோம்‌ என்பதை நீங்கள்‌ அறியவில்லையா? 

வாயிலிருந்து புறப்படுகிறவைகள்‌ இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும்‌; 
அவைகளே மனுஷனைத்‌ கட்டுப்படுத்தும்‌. 

42 எப்படியெனில்‌, இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும்‌, 
கொலைடாதகங்களும்‌, விபச்சாரங்களும்‌, வேசித்தனங்களும்‌ களவுகளும்‌, 
பொய்ச்சாட்சிகளும்‌, தூாஷணங்களும்‌ புறப்பட்டுவரும்‌. 

“இவைகளே மனுஷனைத்‌ தீட்டுப்படுத்தும்‌; கைகழுவாமல்‌ சாப்பிடுகிறது 
மனுஷனைத்‌ தீட்டுப்படுத்தாது என்றார்‌. 


மத்தேயு (15:1-20) வின்‌ இந்தப்‌ பகுதி தொடர்ந்து நடைபெரும்போது 


இயேசுவுடனிருந்த கூட்டம்‌ தொடர்ந்து மாறுறெது. முதலாவதாக, 
யூதத்தலைவர்களிடம்‌ அவர்‌ விவாதித்து மனிதனுடைய கற்பனைகளான 








பாரம்பரியத்தைக்‌ கடிந்து கொள்கறொர்‌ (15:1-9). பின்பு அவர்‌ கூட்டத்தாரிடம்‌ 
உண்மையான ஆவிக்குரிய தீட்டு எது என்பது குறித்து பேசினார்‌ (15:10, 11). 
முடிவில்‌, தமது வார்த்தைகளுக்கு மேலும்‌ விளக்கமளித்து தமது சீஷர்களிடத்தில்‌ 
பேசினார்‌ (15:12-20). 

வசனம்‌ 10. இயேசுவை சுற்றியிருந்த ஜனங்களைப்‌ பார்த்து அவர்‌ 
பேசினார்‌ என்பது அநேகமாக 14:34-36ல்‌ பேசப்படுகிற கூட்டமாயிருக்கலாம்‌, 








அவர்கள்‌ அவருடைய அற்புதங்களைக்‌ கண்டவர்களாகவோ அல்லது தங்களால்‌ 
நேசிக்கப்பட்டவர்களை அவரிடத்தில்‌ விட்டு சுகம்பெறச்‌ செய்தவர்களாகவோ 


110 


இருந்திருக்கலாம்‌. அவர்கள்‌ நின்று யூதத்‌ தலைவர்களுக்கும்‌ 
இயேசுவுக்குமிடையே நடந்த தர்க்கங்களை உன்னிப்பாகக்‌ கவனித்துக்‌ 
கொண்டிருந்திருக்க வேண்டும்‌ என்பது தெளிவாகிறது. அவர்‌ அவர்களை 
கும்‌ அருகில்‌ வரவழைத்தார்‌ என்பதன்‌ நோக்கம்‌ இந்த தலைவர்களிடம்‌ தாம்‌ 
சொன்னவைகளை விரிவுபடுத்திக்‌ காட்டவே. இயேசு அவர்களுக்கிருந்த ஒரு 
விரிவான குடைபோன்ற பாரம்பரியங்களைப்‌ பற்றிய கேள்விகளை மாத்திரமே 
கையாண்டார்‌ (15:2௮). இந்த வசனப்‌ பகுதியில்‌, குறிப்பாக சடங்காச்சாரமாக 
கைகழுவுவதை கையாண்டு பேசினார்‌ (15:2௮). 

கேட்டு உணருங்கள்‌ என்ற வாக்கியம்‌ “நான்‌ சொல்லுவதைக்‌ 
கவனமாகக்‌ கேளுங்கள்‌” என்று சொல்வதற்காக இயேசு பயன்படுத்தும்‌ 
விதம்‌ அது (காண்க 11:15; 13:9, 43). காலத்தால்‌ அதிகமாக 
கனப்படுத்தப்பட்ட சடங்காச்சாரமான சாப்பிடுவதற்கு முன்‌ கை கழுவுகின்ற 
பாரம்பரியத்திற்கு எதிரிடையாக அவருடைய வார்த்தைகள்‌ இருந்ததால்‌ 
அவருடைய உபதேசத்தையோ அவரது வார்க்தைகளையோ புரிந்துகொள்ளவும்‌ 
ஏற்றுக்‌ கொள்ளவும்‌ அநேகருக்கு மிகவும்‌ கடினமாயிருந்திருக்கும்‌. 

வசனம்‌ 11. வாய்க்குள்ளே போகிறது மனுஷனைத்‌ தீட்டுப்படுத்தாது. 
வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனைத்‌ தீட்டுப்படுத்தும்‌ என்று 
இயேசு சொன்னார்‌. இந்த “உவமையின்‌” மூலம்‌ (15:15), ஒரு நபர்‌ எப்படி 
தேவனுடைய பார்வையில்‌ தீட்டுள்ளவனாகிறான்‌ என்பதை கர்த்தர்‌ 





விளக்கப்படுத்துகிறார்‌. சதுசேயர்‌ பரிசேயருடைய பாரம்பரியம்‌ வலியுறுத்தும்‌ 
சடங்காச்சா மான அசுத்தம்‌ என்பதை அவர்‌ மறுத்தார்‌. ஒரு மனிதன்‌ தன்‌ 
வாய்க்குள்‌ போட்டுக்‌ கொள்வது எதுவும்‌ அவனை ஆவிக்கு” தட்டுள்ளவனாக 
ஆக்காது என்பது அவருடைய போதனையாயிருந்தது. பரிசுத்தம்‌ என்பது 
புறம்பேயிருந்து வருவதல்ல, அது உள்ளிருந்து புறப்பட்டு வெளியில்‌ வரும்‌ 
போது அசுத்தப்படுத்துகிறது (23:25-28). இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற 
பொல்லாத சிந்தனைகள்‌ தான்‌, ஒருவருடைய பேச்சில்‌ காணப்படுகிறது (12:34, 
35; 15:19, 20; எபேசியர்‌ 4:29; யாக்கோபு 3:69. 

வசனம்‌ 12. சீஷர்கள்‌ இயேசுவிடத்தில்‌ வந்து, பரிசேயர்‌ அவருடைய 





போதகத்தைக்‌ கேட்டு இடறலடைந்ததாகக்‌ குறிப்பிட்டார்கள்‌. 
இடறலடைதலுக்கு கிரேக்க மொழியில்‌ (5/2148//20) அடிக்கடிப்பயன்படுத்தும்‌ 
பதம்‌ “பாவஞ்செய்ய வை” என பொருள்படும்‌. எப்படியிருப்பினும்‌, 
இங்கே குறிப்பிடப்படும்‌ வார்த்தை செய்யப்படுவினையில்‌ 
“கலக்கமடையப்பட்டார்கள்‌,”” “அதிர்ச்சிக்குள்ளாக்கப்பட்டார்கள்‌” அல்லது 
“கோபமூட்டப்பட்டார்கள்‌” எனும்‌ பொருளில்‌ பேசுகிறது. இதற்கு முந்தைய 
வசனங்களில்‌ இயேசு சொன்னவைகள்‌ பரிசேயர்களுக்கு இடறுதலாக 
இருந்திருக்கும்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை, “இந்த வசனத்தைக்‌ கேட்டு,” 
என்பது இந்த வசனப்பகுதியின்‌ 11ம்‌ வசனத்தில்‌ சொல்லப்பட்ட காரியம்‌. 
மிகக்‌ கவனமாக அவர்கள்‌ தங்களுடைய சடங்காச்சார கைகழுவுதலாயெ 
ஆசரிப்பை செய்த காரியம்‌, ஆவிக்குரிய மதிப்பு எதையாவது கொடுக்குமா 
என்றால்‌, கொஞ்சம்‌ இருந்திருக்கலாம்‌ எனக்‌ காட்டுகிறது. இந்த அனுசரிப்பு 
- அவர்களுக்கு மிகப்‌ பெரிய பெருமையை கொடுத்தது - ஆகிலும்‌ 
வீணாக நேரத்தையும்‌ பெலனையும்‌ செலவிட வைத்தது. அவர்களுடைய 





இந்தசெயல்பாடு வெளிப்புறமான சடங்காச்சாரத்தை ஏற்படுத்தியது, உள்ளான 


111 


தூய்மையை உண்டாக்கவில்லை. அவர்களுடைய பாரம்பரியத்தை குறைத்து 
மதிப்பிட்டு, இயேசு பரிசேயர்களின்‌ அதிகாரத்தை அடியோடு வீழ்த்துகிறார்‌. 

இந்தத்‌ தலைவர்களின்‌ எதிர்‌ கிரியைகளைக்‌ கண்டு கவலைப்பட்ட செயல்‌ 
கீஷர்களின்‌ ஆவிக்குரிய வளர்ச்சிக்குறைவை காட்டினது. அரசியல்‌ நேர்தன்மை 
யைப்பற்றி இயேசு அக்கறை கொண்டி ருக்கவில்லை; அவருடைய அக்கறையெல்‌ 
லாம்‌ சத்தியத்தைக்‌ குறித்து மட்டுமே. தமது வசனங்கள்‌ பரிசேயார்களை 
இடறலடையச்‌ செய்யும்‌ என்று அவருக்குத்‌ தெரியும்‌. சத்தியம்‌ சில வேளைகளில்‌ 
பாதிப்படையச்‌ செய்யும்‌, உண்மையில்‌ பெரும்பாலும்‌ ஜனங்களை அது 
இடறலடையச்‌ செய்யும்‌. சத்தியத்தை எப்போதும்‌ அன்போடு போதிக்க 
வேண்டும்‌ (எபேசியர்‌ 4:15), ஆதலும்‌ இரட்சக்கப்படத்தக்க சத்தியத்தை 
சொல்லித்தான்‌ ஆகவேண்டும்‌, இல்லையேல்‌ மிகப்பெரிய சேதத்தை சந்தித்தாக 
வேண்டும்‌ (1 தீமோத்தேயு 2:4). 

வசனம்‌ 18. ஷேோர்களின்‌ வாக்கியத்துக்கு மறுமொழியாக இயேசு, 
என்‌ பரம பிதா நடாத நாற்றெல்லாம்‌ வேறோடே பிடுங்கப்படும்‌ 
என்றார்‌. இதன்‌ மையப்பொருள்‌ என்னவெனில்‌ பிதாவினிடத்திலிருந்து 
வராத எதுவும்‌ நிலைத்திருக்காது. “என்‌ பரமபிதா” எனும்‌ சொற்றொடர்‌ 
இயேசுவுக்கும்‌ தேவனுக்குமிடையிலான நெருங்கிய உறவுமுறையை சுட்டிக்‌ 
காட்டுகிறது (காண்க 18:35). இப்படிப்பட்ட உறவு முறையினால்‌, இயேசு 
யூதத்தலைவர்களிடம்‌ அதிகாரத்தோடு பேச முடிந்தது (காண்க 7:28, 29). 

“நாற்றெல்லாம்‌” என்பது ஒருவேளை பரிசேயர்கள்‌ போதித்த தவறான 
உபதேசங்களைக்‌ சுட்டிக்‌ காட்டுவதாயிருக்கலாம்‌. இந்த மனுஷருடைய 
பாரம்பரியங்கள்‌ தேவன்‌ நடாத நாற்றுக்களாயிருந்தன. அவருடைய 
சத்தியம்‌ என்றென்றும்‌ நிலைத்திருக்கக்‌ கூடியதாயிருக்றெபடியால்‌, 
தேவனுடைய சத்தியத்தினாலே அது வேரோடே பிடுங்கப்படும்‌. அந்த நித்திய 
சத்தியம்‌ இயேசுவின்‌ ஊழியத்தின்‌ மூலம்‌ வெளிப்படுத்தப்பட்டது. 

மற்றொரு பொருளில்‌ “நாற்றெல்லாம்‌” என்பது பரிசேயர்களையே 











குறிக்கலாம்‌, அவர்கள்‌ தங்களுடைய பாரம்பரியங்களை தேவனுடைய 
வசனத்திற்குப்‌ பதிலாக மாற்றினார்கள்‌. பழைய ஏற்பாட்டில்‌, 
தேவனுடைய ஜனங்கள்‌ அவருடைய “செடிகளாக” அல்லது அவரால்‌ 
“நாட்டப்பட்டவர்களாக” குறிப்பிடப்படுகின்றனர்‌ (ஏசாயா 5:2, 7; 60:21; 61:3; 
எசேக்கியேல்‌ 17:22, 23). நாட்டுவதும்‌ வேறொடே பிடுங்கப்படுவதும்‌ ஆகிய 
உருவகம்‌ எரேமியாவில்‌ விசேஷமாக சொல்லப்படுகிறது (எரேமியா 1:10; 2:21; 
11:17; 12:2; 18:7, 9; 24:6; 31:28; 32:41; 42:10; 45:4). “நாற்றெல்லாம்‌” என்பது 
பரிசேயர்களைக்‌ குறிக்குமானால்‌, பிறகு “வேறொடே பிடுங்கப்படும்‌” என்பது 
அவர்களுக்குக்‌ கிடைக்கும்‌ நியாயத்தீர்ப்பைச்‌ சுட்டிக்‌ காட்டுகிறது (காண்க 
3:7-12; 13:24-30, 36-43). இந்த இரண்டு கோணங்களுமே அதன்‌ பொருளில்‌ 
உட்படுத்தப்படுகிறது. 

வசனம்‌ 14. தமது சீஷார்களுக்கு கர்த்தர்‌ கொடுத்த எச்சரிக்கை, அவர்களை 
விட்டுவிடுங்கள்‌. சீஷர்கள்‌ அந்த பரிசேயர்களுடைய நிலைமையைக்‌ 
குறித்து பாதுகாப்பு செய்யவோ அவர்களுடைய விருப்பத்தில்‌ அக்கறை 
காட்டவோ வேண்டுவதில்லை (15:12). இந்த மதச்சார நபர்களிடமிருந்து 
அவர்கள்‌ விலகியிருக்க வேண்டியவர்கள்‌, ஏனெனில்‌ அவர்கள்‌ இவர்களுக்குக்‌ 
கொடுக்கப்போறெ காரியம்‌ எதுவுமில்லை, பின்னதாக இயேசு தமது 


112 


சீஷர்களை எச்சரித்து, “பரிசேயார்களாகிய புளித்தமாவைக்‌ குறித்து 
எச்சரிக்கையாயிருங்கள்‌” என்று சொன்னார்‌, அதாவது, அவர்களுடைய 
உபதேசத்தைக்‌ குறித்து (16:11, 12). இயேசு இந்த எச்சரிக்கைகளை கொடுப்பதன்‌ 
அவசியத்திலிருந்து, யூதஜனங்கள்‌ மேல்‌ பரிசேயர்களுக்கு இருந்த செல்வாக்கு 
குறிப்பிடப்படுகிறது (காண்க யோவான்‌ 7:13; 9:22; 12:42; 19:38, 39). 

பரிசேயர்கள்‌ குங்களை “குருடருக்கு வழிகாட்டிகளாகவும்‌,” 
அவிக்குரிய அந்தகாரத்தில்‌ இருப்பவர்களுக்கு வெளிச்சமாகவும்‌ எண்ணிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌ (ரோமர்‌ 2:19). அப்படிப்பட்ட உரிமையை அவர்கள்‌ 
கொண்டாடிக்‌ குருடராக இருந்து கொண்டு குருடருக்கு வழி காட்டுவதாக 
இயேசு சொன்னார்‌ (23:16, 24; காண்க யோவான்‌ 9:39, 40). கண்‌ கோளாறுகள்‌ 
முதல்‌ நூற்றாண்டில்‌ பலஸ்தனா பகுதியில்‌ பரவலாக இருந்தது, பார்வையற்ற 
பிச்சைக்காரர்கள்‌ சர்வ சாதாரணமாகக்‌ காணப்பட்டனர்‌.2! அதன்‌ விளைவாக 
ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்குப்போக மற்றவர்களின்‌ உதவி 
அவர்களுக்குத்‌ தேவைப்பட்டது. ஆயினும்‌, ஒரு பார்வையற்றவன்‌ இன்னொரு 
பார்வையற்றவனை வழிநடத்தினால்‌ அது மிகவும்‌ மிகையான பரிமாணத்தில்‌ 
சோகக்காட்சியாயிருக்கும்‌, ஏனெனில்‌ இருவரும்‌ குழியில்‌ விழுவார்கள்‌ 
(காண்க லூக்கா 6:39). பரிசேயர்கள்‌ தாங்களாக எந்த சத்தியத்தையும்‌ 
அறிந்திருக்கவில்லை, ஆனாலும்‌ அவர்கள்‌ மற்றவர்களை அழிவின்‌ பாதையில்‌ 
நடத்திக்கொண்டிருந்தனர்‌. ஒரு நபர்‌ கள்ளப்‌ போதகன்‌ ஒருவனைப்‌ பின்‌ 
பற்றிப்போனால்‌, அந்தப்‌ போதகன்‌ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்‌ 
ஆனால்‌ பின்பற்றிப்‌ போனவர்களுக்கு அப்படிப்பட்ட தீர்ப்பு இல்லை என்று 
நினைக்கின்றனர்‌. போதிக்கிறவனுக்கும்‌ பின்பற்றிப்‌ போகிறவர்களுக்கும்‌ ஆகிய 
இருசாராருக்குமே சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளபொரறுப்பு இருக்கிறது என்பதை 
இயேசு காண்பித்தார்‌. 

வசனம்‌ 15. பேதுரு அவரை நோக்கி, இந்த உவமையை எங்களுக்கு 
விளக்க வேண்டும்‌ என்றார்‌. அநேக இடங்களில்‌, பேதுரு கஷர்களுக்காக 
பேசுபவராய்‌ இருந்திருக்கிறார்‌ (காண்க 14:28ன்‌ விளக்கவுரை). நாற்றுக்கள்‌ 
பிடுங்கப்படும்‌ உருவகத்தைக்‌ குறித்து பேதுரு சொன்னாரா (15:13) அல்லது 
குருடன்‌ குருடனுக்கு வழிகாட்டுதலைப்‌ பற்றிய உருவகத்தைக்‌ குறித்து 
அப்படிச்‌ சொன்னாரா (15:14)? இயேசுவின்‌ மறுமொழி (15:16-20) யிலிருந்து 
பேதுரு இவைகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட காரியத்தை பேசுகிறார்‌ 
என்பதை குறிப்பாய்‌ அறிகிறோம்‌: “வாய்க்குள்ளே போறெது மனுஷனைத்‌ 
இட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே தீட்டுப்படுத்தும்‌” என்றார்‌ 
(15:11). இங்கு “உவமை” என்று குறிப்பிடும்‌ வார்த்தை (ஓகாம்‌௦[£) விடுகதை 
போலப்‌ பேசும்‌ நடை. இயேசு தமது உவமைகளைப்‌ பெரும்பாலும்‌ 
சீஷாகளோடு குனிமையிலிருக்கும்போது விளக்கப்படுத்துவதுண்டு 
(13:36; மாற்கு 4:34). 

வசனம்‌ 16. கர்த்தர்‌ சீஷார்களிடத்தில்‌, நீங்களும்‌ இன்னும்‌ 
உணர்வில்லாதவர்களாயிருக்கிறீர்களா? என்று கேட்டார்‌. அவர்கள்‌ 
இயேசுவோடு வெகு நாட்களாக இருந்தபடியால்‌, அவருடைய வாழ்வின்‌ 
முறையையும்‌ அவருடைய போதகங்களையும்‌ கவனித்திருந்ததால்‌, 
அவர்களுடைய புரிந்துகொள்ளுதலில்‌ இன்னும்‌ அதிகமான முன்னேற்றம்‌ 
இருந்திருக்க வேண்டும்‌ என்று எதிர்பார்த்தார்‌. நாம்‌ இயேசுவின்‌ 





113 


கேள்வியிலிருந்து சீஷர்கள்‌ ஆவிக்குரிய பகுத்தறிவை இன்னும்‌ அடையவில்‌ 
லை என்று கண்டனம்‌ பண்ணுகிறாரா அல்லது எளிமையான ஒரு கடிந்து 
கொள்ளுதலா என்பதை நாம்‌ காண முடிகிறதா? அவருடைய ஏமாற்றம்‌ 
எந்த அளவு இருந்தாலும்‌, உவமையின்‌ அர்த்தத்தைப்‌ பொறுமையாக இயேசு 
அவர்களுக்கு விளக்கினார்‌. 

வசனம்‌ 1* இயேசு உவமையின்‌ வரியை முதல்‌ கட்டமாக 
விளக்கப்படுத்துகிறார்‌: “வாய்க்குள்ளே போகிறகதெல்லாம்‌ மனுஷனைத்‌ 
கட்டுப்படுத்தாது” (15:11௮). இந்த நேரத்தில்‌, அவர்‌ அவர்களை கேட்டார்‌; 
வாய்க்குள்ளே போகிறதெல்லாம்‌ வயிற்றில்‌ சென்று ஆசன வழியாய்‌ 
கழிந்துபோம்‌ என்பதை இன்னும்‌ நீங்கள்‌ அறியவில்லையா? பரிசேயர்களின்‌ 
பாரம்பரியத்தின்படி சடங்காச்சாரமான கைகழுவி சுத்தம்‌ செய்வது மாம்ச 
பிரகாரமானதாக மட்டுமே செயல்படுவது. கழுவப்படாத கைகளால்‌ சாப்பிடும்‌ 
உணவுப்பொருள்‌ “வாய்க்குள்‌” போய்‌, “வயிற்றில்‌” ஜீரணமாகிறது, பிறகு 
மனிதக்‌ கழிவாக “ஆசன வழியாய்‌” கழிந்து போகும்‌. கிரேக்க வசனப்பகுதியில்‌ 
அது (edn), “கழிவறைக்குள்‌” போகிறது என்று சொல்லப்படுகிறது (11417). 
கை கழுவாமல்‌ சாப்பிடும்‌ உணவு ஒருவருடைய இருதயத்தைப்‌ பாதிப்பதில்லை 
(மாற்கு 7:18) என்று கர்த்தர்‌ வலியுறுத்திக்‌ கொண்டிருந்தார்‌. 

வசனம்‌ 18. அவரது அடுத்த குறிப்பில்‌, இயேசு உவமையின்‌ அடுத்த 
வரிக்கு கடந்து செல்லுகிறார்‌: “வாயிலிருந்து புறப்படுறெதே, மனுஷனைத்‌ 
கட்டுப்படுத்தும்‌” (15:11ஆ). அவர்‌, ஒருவருடைய பேசும்‌ வார்த்தைகள்‌ 
இருதயத்திலிருந்து வருகிறது என்று குறிப்பாய்‌ உணர்த்துகிறார்‌, மற்றும்‌ இதுவே 
ஆவிக்குரிய தீட்டை ஏற்படுத்தக்‌ கூடும்‌. “இருதயம்‌” (சமி) ஒருவருடைய 
உள்ளான வாழ்வின்‌ மையமாக இருக்கிறது; அது ஒரு நபருடைய உணர்வுகள்‌, 





சிந்தனைகள்‌, மனச்சாட்சி, மற்றும்‌ விருப்பங்களை குறிப்பால்‌ உணர்த்துகிறது 
(காண்க 5:8; 6:21ன்‌ விளக்கவுரை). ஏற்கனவே இயேசு பரிசேயர்களை 
பின்வரும்‌ வார்த்தைகளால்‌ கடிந்து கொண்டு பேசியிருந்தார்‌: “விரியன்‌ பாம்புக்‌ 
குட்டிகளே, நீங்கள்‌ பொல்லாதவர்களாயிருக்க, நலமானவைகளை எப்படி 
பேசுவீர்கள்‌? இருதயத்தின்‌ நிறைவினால்‌ வாய்‌ பேசும்‌” என்றார்‌ (12:34). ஒரு 
மனிதனுடைய இருதயம்‌ சுத்தமானதாயிருந்தால்‌, அவனுடைய வாயிலிருந்து 
புறப்பட்டு வருகிற வார்த்தைகளும்‌ சுத்தமானவைகளாயிருக்கும்‌. அவனுடைய 
இருதயம்‌ பொல்லாததாயிருந்தால்‌, அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு 
வருகிற வார்த்தைகளும்‌ பொல்லாதவைகளாகவே இருக்கும்‌. 

வசனம்‌ 19. இருதயத்திலிருந்து வரும்‌ மற்ற வகை பொல்லாங்குகளை 
கிறிஸ்து பட்டியலிடுகிறார்‌. இந்தப்‌ பட்டியலில்‌, பொல்லாத சிந்தனைகள்‌ 
என்டது ஒன்றைத்‌ தவிர பத்துக்கட்டளையில்‌ இண்டாம்‌ பகுதியில்‌ வருகிற மற்ற 
எல்லாவற்றையும்‌ குறிப்பிடுகிறார்‌ - மனிதனுக்கும்‌ மனிகனுக்குமிடையிலான 


காரியங்களை: கொலைபாதகங்களும்‌, விபச்சாரங்களும்‌, வேசித்தனங்களும்‌, 





களவுகளும்‌, பொய்சாட்சிகளும்‌, தூஷணங்களும்‌ (யாத்திராகமம்‌ 
20:13-16).22 இதே பாவங்கள்‌ மற்ற வசனப்பகுதிகளிலும்‌ புதிய ஏற்பாட்டில்‌ 
கொண்டு வரப்படுகிறது (1 கொரிந்தியர்‌ 6:9, 10; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
9:21; 21:8; 22:15). இயேசு மலைப்‌ பிரசங்கத்தில்‌ குறிப்பிடும்போது 
பாவங்கள்‌ இருதயத்திலிருந்து தோன்றுகிறது என்று ஏற்கெனவே 
போதித்திருந்தார்‌ (5:21-48). 


114 





வசனம்‌ 20. கர்த்தர்‌ தமது விளக்கத்தை பின்‌ வரும்‌ வார்த்தைகளைச்‌ 
சொல்லி நிறைவு செய்கிறார்‌, இவைகளே மனுஷனைத்‌ கட்டுப்படுத்தும்‌; 
கை கழுவாமல்‌ சாப்பிடுகிறது மனுஷனைத்‌ தீட்டுப்படுத்தாது என்றார்‌. 
உண்மையான சுத்தம்‌, இயல்பில்‌ ஆவிக்குரிய தன்மையாயிருக்கிறது: அது ஒரு 
மனுஷனுடைய இருதயத்தை உட்படுத்துகிறது - அவனுடைய சிந்தனைகள்‌, 
உணர்வுகள்‌, மனச்சாட்சி, விருப்பம்‌ ஆகியவற்றைக்‌ கொண்டது. இந்த மதிப்பீடு 
பரிசேயர்களின்‌ சடங்காச்சார சுத்திகரிப்புக்கு முற்றிலும்‌ எதிரிடையானதாக 
நிற்கிறது. கழுவாத கைகளைக்‌ குறித்த இயேசுவின்‌ நியாயத்தீர்ப்பு, அவருடைய 
சீஷர்களுக்கு எதிராக 15:2ல்‌ கூறப்பட்ட குற்றத்திற்கே முழுவதுமாக சுற்றித்‌ 
திரும்புறெது மற்றும்‌ மத்தேயுவின்‌ கூற்றுப்படி, சிந்தனையின்‌ ஒரு கூட்டாக 
அமைகிறது (15:1-20).2° 


௮ பாடங்கள்‌ “5444 


பரலோகத்திற்கான பாதையில்‌ 
அடைப்பு (அதிகாரம்‌ 15) 


இன்றைய உலகின்‌ எண்ணங்களை நாம்‌ தவிர்த்து நாம்‌ பரலோகத்துக்குச்‌ 
செல்லும்‌ பாதையில்‌ உள்ள அடைப்புகளையும்‌ நீக்கிப்‌ போட வேண்டும்‌. 
அவைகளில்‌ சிலவற்றை ஆராய்வோம்‌. 

1. சமணத்‌ LTD (15:1-9). தேவனுடைய சித்தத்தி 
ற்கு ஒத்துப்போகாத மனிதப்‌ பாரம்பரியங்களை நாம்‌ புறந்தள்ள 
வேண்டும்‌. நமது ஆராதனையின்‌ செயல்பாடுகளுக்கும்‌ அவருடைய 
வசனத்தின்படி ஊழியஞ்செய்யவும்‌ இருக்கிற ஒரே அதிகாரம்‌ 
அவருடைய வசனம்‌ மட்டுமே (“தேவன்‌ சொல்லுகிறதாவது ...”), இயேசு 
பரிசேயா்களிடத்திலும்‌ வேதபாரகரிடத்திலும்‌, “நீங்களோ ... சொல்லுகிறீர்கள்‌” 
என்றார்‌ (15:4, 5). அவர்கள்‌ (குங்கள்‌) “பாரம்பரியத்துக்காக தேவனுடைய 
வார்த்தையை  அவமாக்கிப்‌ போட்டார்கள்‌” (15:0. ஏசாயாவின்‌ 
வார்த்தைகளைப்‌ பயன்படுத்தி, இயேசு அறிவித்ததாவது, “மனுஷருடைய 
கற்பனைகளை உபதேசங்களாகப்‌ போதித்து, வீணாய்‌ எனக்கு ஆராதனை 
செய்கிறார்கள்‌” (15:9). 

2. கன்னப்‌ போதகர்கள்‌ (15:12-14). இயேசு சொன்னார்‌, “என்‌ பரம பிதா 
நடாத நாற்றெல்லாம்‌ வேரோடே பிடுங்கப்படும்‌” (15:18). அவர்‌, “குருடனுக்கு 
குருடன்‌ வழிகாட்டுவதையும்‌” குறிப்பிடுகிறார்‌ (15:14). வசன ஆதாரமில்லாத 
பிரசித்தமாய்ப்‌ பேசப்படும்‌ நம்பிக்கைகளுக்காக நாம்‌ வேதாகம கற்பனைகளை 
விட்டு விடக்‌ கூடாது. 

3. அசுத்தமான வழ்க (15:10, 11, 17-20). “மனுஷனுடைய வாயிலிருந்து 
புறப்படுகிறவைகளே, மனுஷனைத்‌ தீட்டுப்படுத்தும்‌” என்று இயேசு 
போதித்தார்‌ (15:11); “வாயிலிருந்து புறப்படுறெவைகள்‌ இருதயத்திலிருந்து 
புறப்பட்டு வரும்‌; அவைகளே மனுஷனைத்‌ தீட்டுப்படுத்தும்‌” (15:18). பிறகு 
ஒரு அசுத்தமான இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற தீட்டுப்படுத்தும்‌ 
பாவங்களை வரிசைப்படுத்துறொர்‌: “பொல்லாத சிந்தனைகள்‌, கொலை 
பாதகம்‌, விபச்சாரம்‌, வேசித்தனம்‌, களவுகள்‌, பொய்சாட்சிகள்‌, தூரஷணங்கள்‌” 


115 


(15:19). 

4. அற்ப விசுவாசம்‌ (15:21-28). கானானிய ஸ்திரீ தனது மகள்‌ நிமித்தம்‌ 
கொண்டிருந்த விசுவாசத்திலம்‌ அன்பிலும்‌  உறுதியாயிருந்ததினித்தம்‌ 
பெரிய ஆசீர்வாதத்தைப்‌ பெற்றாள்‌, அவளுடைய விசுவாசம்‌ “பெரியது” 
என பாராட்டப்பட்டாள்‌ (15:28). அதற்கு முரணாக, அநேக யூதர்கள்‌ 
இயேசுவின்‌ போதகத்தையும்‌ அற்புதங்களையும்‌ தள்ளி விட்டார்கள்‌. சில 
நேரங்களில்‌, அவருடைய சொந்த சீஷர்கள்‌ கூட “அற்ப விசுவாசிகள்‌” என்று 
சாட்டப்பட்டார்கள்‌ (6:30; 8:26; 14:31; 16:8; 17:20). 

5. நமத பதர... வாரம்ச்சை (15:32-39). ஜனங்கள்‌ இயேசுவையே 
நோக்கிப்‌ பார்த்துக்‌ கொண்டு அவரோடு கூட உணவைப்‌ பற்றியோ ஓய்வைப்‌ 
பற்றியோ கவலைப்படாமல்‌ மூன்று நாட்கள்‌ அவரோடு இருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ ஆவிக்குரிய போஜனத்துக்காக பசியோடும்‌ தாகத்தோடும்‌ 
இருந்தார்கள்‌. இயேசுவைப்‌ பின்பற்றாதபடி நம்மைத்‌ தடுப்பது ஏது? இந்த 
உலகக்‌ காரியங்களை மனதில்‌ வைத்து மிகச்‌ சுலபமாக நமது குறிக்கோள்களை 
திசைக்திருப்பச்‌ செய்யலாம்‌. 





பாரம்பரியம்‌ (15:1-9) 

குறிப்பிடத்தக்க வரலாற்று ஆசாரியனும்‌ தத்துவஞானியுமாகிய /111 யாக! 
ஒருமுறை எழுதியதாவது, “பாரம்பரியம்‌ என்பது காலத்தின்‌ குரல்‌, காலம்‌ 
என்பது தெரிவு செய்து கொள்ளும்‌ முறை; எச்சரிக்கையுள்ள மனம்‌ அவைகளின்‌ 
முடிவை மதிக்கும்‌, இளைஞர்கள்‌ மட்டுமே இருபது நூற்றாண்டுகளைக்‌ 
காட்டிலும்‌ சிறப்பாக அறிவார்கள்‌. ””* 

மத்தேயு 15:1-9 சத்தியத்துக்கும்‌ பாரம்பரியத்துக்கும்‌ இடையேயான 
காலாகாலத்து முரண்பாடுகளை சிறப்புக்‌ கூறுகளாகக்‌ காட்டுகிறது, இயேசு 
தெய்வீக சத்தியத்திற்காக அக்கறை காட்டினார்‌, ஆனால்‌ அவருடைய 
சத்துருக்கள்‌ தங்களுடைய மனித பாரம்பரியங்களில்‌ அக்கறை காட்டினார்கள்‌. 
இருந்த போதிலும்‌, அவர்‌ எல்லா பாரம்பரியங்களையும்‌ கண்டனம்‌ பண்ண 
வில்லை, அவர்‌ சடங்காச்சாரமான கைகழுவுகலை புறக்கணித்தார்‌. வேதாகமப்‌ 
பதிவுகளின்படி, அவர்‌ பஸ்காபண்டிகையில்‌ குறைந்த பட்சம்‌ மூன்று முறை 
பங்கு பெற்றார்‌. அவர்‌ ஜெப ஆலயத்துக்கு ஓய்வு நாள்‌ தோறும்‌ போவதைத்‌ 
தமது “வழக்கமாகக்‌ கொண்டிருந்தார்‌” லூக்கா 4:16). அவர்‌ எருசலேமுக்கு 
அருகில்‌ வந்தபோது, அவர்‌ தேவாலயத்தை பார்வையிட்டார்‌. இவைகளில்‌ 
சில நியாயப்பிரமாணத்தில்‌ கட்டளையிடப்பட்டவைகள்‌ தானே என்று 
துர்க்கம்‌ பண்ணலாம்‌, அது உண்மையாக இருந்தாலும்‌, அவைகளும்‌ மதப்‌ 





பாரம்பரியங்களே. 

நாம்‌ எல்லா பாரம்பரியங்களையும்‌ புறக்கணிக்க இயலாது, 
தேவனால்‌ கொடுக்கப்பட்டவைகளை கைக்கொள்ளத்தான்‌ வேண்டும்‌ 
(1 கொரிந்தியர்‌ 11:2; 2 தெசலோனிக்கேயர்‌ 2:15; 3:6). மனுஷர்களால்‌ 
கொடுக்கப்பட்டவைகளை, யாரையும்‌ அவைகளால்‌ கட்டுவிக்காவிட்டாலும்‌, 
அவைகளை வைத்துக்‌ கொள்வது மதிப்புள்ளதாயிருக்கலாம்‌. மனுஷருடைய 
பாரம்பரியம்‌ கொஞ்சம்‌ மதிப்புடையதாக இருக்கலாம்‌, ஆனால்‌ அவைகள்‌ 
பழங்காலத்தவை என்பதற்காக தள்ளிவிடக்‌ கூடாது. 

ஒரு பாரம்பரியத்தைக்‌ கைக்‌ கொள்வதிலே ஆபத்து இல்லை; மனித 


116 


பாரம்பரியங்களையே பிரமாணமாகக்‌ காண்பதும்‌, அல்லது தேவன்‌ கொடுத்த 
கட்டளைகளை அனுசரிக்காமல்‌ விட்டு விடுவதும்தான்‌ ஆபத்து. மத்தேயு 15:1- 
9ல்‌ இயேசுவின்‌ அதிக அக்கறை பரிசேயர்கள்‌ தங்களுடைய பாரம்பரியங்களை 
தேவனுடைய கற்பனைகளுக்கு மேலாக்க முயற்சித்ததுதான்‌. 
எப்பொழுதெல்லாம்‌ ஜனங்கள்‌ அப்படிச்‌ செய்தார்களோ, அப்பொழுதெல்‌ 
லாம்‌ அவர்கள்‌ பாவகுற்றமுள்ளவர்களாய்‌ இருக்கிறார்கள்‌. 


கைகளை கழுவுதல்‌ (15:2, 11) 

கிருமிகளின்‌ இயல்பு என்ன என்பது இன்றைக்கு நமக்குத்‌ தெரியும்‌, எனவே 
நமது கைகளை சாப்பிடுவதற்கு முன்‌ கழுவுவது ஞானமான காரியம்தான்‌. 
இயேசு கைகளை கழுவுவதை கண்டனம்‌ பண்ணவில்லை, அல்லது அப்படிச்‌ 
செய்யத்‌ தவறினால்‌ வியாதிப்பட முடியாது என்றும்‌ கருதவில்லை. ஒருவன்‌ 
வியாதிப்படுவான்‌ என்றும்‌ தமது போதனையை அமல்படுத்த வில்லை. 
தனிப்பட்ட சுகாதாரத்துக்குப்‌ பதிலாக சடங்காச்சாரமான சுத்திகரிப்பை 
யூதர்கள்‌ ஆசரித்ததையே அவர்‌ விவாதிக்கிறார்‌. 


வீணாண ஆராதனை (15:7-9) 
தேவன்‌ நம்முடைய உதட்டளவிலான ஆராதனையை விரும்புவதில்லை, 
மாறாக நமது இருதயப்பூர்வமான ஆராதனையை எதிர்பார்க்றொர்‌ (ரோமர்‌ 
10:9, 10), அவரை நமது முழு இருதயத்தோடும்‌ அன்புகூருவதை விரும்புகிறார்‌ 
(22:37), பாடுதலிலும்‌, நாம்‌ இருதயத்திலிருந்து பாடவேண்டும்‌ (கொலோசெயர்‌ 
3:16), கீழ்ப்படிதல்‌ இருதயப்‌ பூர்வமானதாக இருக்க வேண்டும்‌ (எபேசியர்‌ 
6:6), நமது (காணிக்கை) கொடுத்தலும்‌ கூட இருதயத்திலிருந்து வர வேண்டும்‌ 
(2 கொரிந்தியர்‌ 9:7). “ஆவியோடும்‌ உண்மையோடும்‌ தொழுது கொள்ளுதல்‌” 

நமது இருதயத்திலிருந்து வரவேண்டும்‌ (யோவான்‌ 4:23, 24). 
உண்மையான ஆராதனைக்கு முரணான மதரீதியிலான 





சம்பிரதாயத்தைத்தான்‌ இயேசு “வீணானது” என்று குறிப்பிட்டார்‌. நாம்‌ 
தேவனை எப்படித்‌ தொழுது கொள்ள வேண்டும்‌ என்பது முக்கியமில்லை 
என்று சிலர்‌ கருதுகின்றனர்‌. தேவனை அவர்கள்‌ ஒரு தயாளக்குணமுடைய 
வராகமட்டும்‌ பார்த்து ஆராதனை எனும்‌ பெயரில்‌ எதைச்‌ செலுத்தினாலும்‌ 





ஏற்றுக்‌ கொள்வார்‌ என்று எண்ணுகின்றனர்‌. இது உண்மையல்ல என்பது 
கெளிவு (மல்கியா 1:7-9). 

குறிப்பாக, இந்த மாய்மாலக்காரரின்‌ ஆராதனை “வீணானது” 
(“பிரயோஜனமற்றது”; “விருதாவானது”). ஏனெனில்‌ அவர்கள்‌ “மனுஷருடைய 
கற்பனைகளையே உபதேசங்களாகப்‌ போதித்தனர்‌” (15:9). இன்றைக்கும்‌ 





அநேக மனித கற்பனைகள்‌ போதிக்கப்படுகின்றன. அவைகளுக்கு தேவனுடைய 
வசனத்துக்கும்‌ மேலான முதன்மைத்துவம்‌ கொடுக்கப்படுகின்றன. 
அப்படிப்பட்ட கள்ள உபதேசத்தைப்‌ பரப்புவோர்‌ தேவனை வீணாக 
ஆராதிக்கின்றனர்‌. 


ஆராதனை (15:7-9) 
“ஆராதனை” என்பது “பயபக்தியுடன்‌ கூடிய அன்பும்‌ தெய்வத்துக்கு 


117 


செலுத்தும்‌ துதியுமாகும்‌ ... ஆர்வத்துடன்‌ கூடிய பக்தி செலுத்துதல்‌.””? 
விவரித்துச்‌ சொல்ல வேண்டுமாயின்‌ ஆராதனை என்பது தேவனை மையம்‌ 
வைத்ததாக இருக்க வேண்டுமேயன்றி மனிதனை மையம்‌ வைத்ததாக இருக்கக்‌ 
கூடாது. தேவனும்‌ அவருடைய குமாரனும்‌ செய்த எல்லாவற்றிற்காகவும்‌ 
செய்து கொண்டுள்ள எல்லாவற்றிற்காகவும்‌ துதிகளைச்‌ சொல்லுவது. 
“பிதாவே, உமக்கு நன்றி!” “இயேசுவே உமக்கு நன்றி! நீவீர்‌ எங்களுக்கு மிகவும்‌ 
நல்லவராக இருந்திருக்கிறீர்‌, ” என்று சொல்லுவதற்கு நமக்கு கொடுக்கப்படுறெ 
ஒரு சந்தர்ப்பம்‌ இது. ஆராதனை என்பது நாம்‌ நல்லுணர்வைப்‌ பெறும்படியான 
காரியமல்ல. தேவனை நோக்கியதாக இருக்கும்‌ ஆராதனை, நிச்சயமாக 
ஆராதிப்பவரை அன்பினாலும்‌, சந்தோஷத்தாலும்‌ சமாதானத்தினாலும்‌ 
நிறையச்‌ செய்யும்‌. ஆதலும்‌ இவைகள்‌ நம்முடைய ஆவிக்குரிய பக்தியில்‌ 
இடையில்‌ கிடைக்கும்‌ காரியங்கள்‌. 

நாம்‌ நேர்மையாக இருக்கும்வரை கூடிவரும்‌ கூட்டத்துடன்‌ நாம்‌ 
எப்படி தேவனை ஆராதிக்கிறோம்‌ என்பது முக்கியமல்ல என்று இன்று 
அநேகர்‌ விசுவாசிக்கின்றனர்‌, ஜனங்கள்‌ இன்று ஆராதனையில்‌ ஆராவார 
நடனங்களையும்‌, நாட்டுப்புற ஆர்ப்பாட்டங்களையும்‌ அல்லது வேறு விதமான 
இசை நிகழ்ச்சிகளையும்‌ விரும்புவார்களானால்‌, செய்து கொள்ளட்டும்‌. தனி 





நபரை பாடவைத்து மகிழ்வதோ அவர்கள்‌ விருப்பப்படி செய்யட்டும்‌. 
ஆராதனையில்‌ இசைக்கருவிகளை பயன்படுத்த அவர்கள்‌ விரும்பினாலோ, 
அல்லது இசைக்‌ கருவிபோன்று சத்தம்‌ எழுப்பி ஆராதிப்பது, சரியென அவர்கள்‌ 
நினைப்பார்களேயானால்‌ சரி, செய்யட்டும்‌. பிரசங்கம்‌ செய்ய வேண்டிய 
நேரத்தில்‌ (இடத்தில்‌) ஒரு நாடகத்தை அரங்கேற்ற விரும்புவார்களானால்‌, 
அப்படியும்‌ வைத்துக்‌ கொள்ளட்டும்‌. ஆராதனை என்டது பொழுதுபோக்கு 
நிகழ்ச்சியல்ல! அது ஜனங்களைப்‌ பிரியப்படுத்துவதற்காக 
திட்டமிடப்பட்டதல்ல; தேவனைப்‌ பிரியப்படுத்தும்படி திட்டமிடப்பட்டது. 
தேவன்‌ ஆரானைக்கென்று ஒரு திட்டத்தை எப்போதும்‌ வைத்திருக்கிறார்‌. 
இன்றைக்கு அப்படியொரு திட்டமில்லை என்று நினைப்பது தவறு. தேவன்‌ 
காயீனிடத்திலும்‌, ஆபேலிடத்திலும்‌ தமக்கு அவர்கள்‌ பலியிட வேண்டும்‌ என்று 
தெளிவாகக்‌ கேட்டிருந்தார்‌ (எபிரெயர்‌ 11:4) ஆபேல்‌ அதற்கு கீழ்ப்படிந்தான்‌, 
ஆனால்‌ காயீனோ தனது மனதில்‌ தீர்மானித்தபடி காணிக்கை செலுத்துவதைத்‌ 
தெரிந்து கொண்டான்‌. தேவன்‌ ஆபேலின்‌ காணிக்கையை ஏற்றுக்‌ கொண்டார்‌, 








காயீனுடைய காணிக்கையை புறக்கணித்தார்‌ (ஆதியாகமம்‌ 4:3-7). நாதாபும்‌ 
அபியுவும்‌, ஆசாரியர்களாயிருந்த ஆரோனின்‌ இரண்டு குமாரர்கள்‌ 
(யாத்திராகமம்‌ 24:9, 10), தேவன்‌ அவர்களுக்குக்‌ கட்டளையிடாத, அந்நிய 
அக்கினியை பயன்படுத்தினதற்காக வானத்திலிருந்து இறங்கி வந்த அக்கினி 
அவர்களைப்‌ பட்சித்துப்‌ போட்டது (லேவியராகமம்‌ 10:1, 2). பலிபீடத்து 
தூப வர்க்கத்தைப்‌ பற்றவைக்க தூபகலசத்திலிருந்து பலிபீட அக்கினியாக 
பெற வேண்டும்‌ என்பது தேவனுடைய தெளிவான கட்டளை, அநேக வேத 








நிபுணர்கள்‌ இதை அவர்கள்‌ செய்யவில்லை என்பதை ஒப்புக்‌ கொள்கின்றனர்‌. 
“அந்நிய அக்கினி” என்று எதைக்‌ குறிப்பிட்டிருந்தாலும்‌, அது, தேவன்‌ 
குறிப்பிட்ட திட்டத்தின்படி மோசேயின்‌ யுகத்தின்‌ ஆராதனையின்‌ ஒரு 
பகுதியல்ல என்று பொருள்‌; தங்களுடைய கழ்ப்படியாமைக்கு மிக உயர்ந்த 
கிரயத்தை நாதாபும்‌ அபியூவும்‌ செலுத்தினார்கள்‌. அங்கீகரிக்கப்பட்ட 


118 


அப்போஸ்தலரின்‌ கால முன்‌ உதாரணத்திலிருந்து அதித்திருச்சபை எப்படி 
தேவனை தொழுது கொண்டது என்பதை அறிகிறோம்‌ (காண்க நடபடிகள்‌ 
2:42; 20:7; 1 கொரிந்தியர்‌ 11:20-34; 14:15; 16:2). ஏவப்பட்ட மனுஷர்களின்‌ 
வழிகாட்டலின்‌ கீழ்‌ ஒவ்வொரு கர்த்தருடைய நாளிலும்‌, பாட்டு பாடி, 
ஜெபித்து, காணிக்கையளித்து, கர்த்தருடைய பந்தியில்‌ பங்கு பெற்று தேவனு 
டைய வசனத்திலிருந்து செய்தியைக்‌ கேட்டு தேவனை ஆராதித்தார்கள்‌ 
என்றால்‌, அந்த முன்‌ மாதிரியை மாற்றியமைக்க நமக்கு உரிமையளித்தது எது? 

“உண்மையாய்‌ தொழுதுகொள்ளுகிறவர்கள்‌ ... [தேவனை] ஆவியோடும்‌ 





உண்மையோடும்‌” தொழுது கொள்ள வேண்டும்‌ என்று இயேசு சொன்னார்‌ 
(யோவான்‌ 4:23, 24). “உண்மையோடு” தொழுது கொள்ளுதல்‌ என்பது 
தேவனுடைய வசனமாகிய சத்தியத்தின்‌ பிரகாரம்‌ (யோவான்‌ 17:17), 
ஆவியோடும்‌ என்பது (உள்ளான மனுஷனாகிய) சுபாவ இயல்போடு.” 
வெளித்தோற்றமான உணர்ச்சிவசப்பட்டு அல்ல (மல்கியா 1:6-14). நாம்‌ எப்படி 
ஆவியோடு தொழுது கொள்ளக்‌ கூடும்‌? முதலாவதாக, நமது சிந்தனைகள்‌ 
தேவனை மையப்படுத்தினதாக இருக்க வேண்டும்‌. இரண்டாவதாக, 
போதிக்கப்படுகிற சத்தியத்தின்‌ மீது தியானம்‌ செய்ய வேண்டும்‌. மூன்றாவதாக, 
தேவனைப்‌ பிரியப்படுத்துகிற ஆர்வமிருக்க வேண்டும்‌. நான்காவதாக, நமது 
ஆராதனை நேர்மையானதாக இருக்க வேண்டும்‌. நாம்‌ பாடுவதற்கான 
சிறந்த குரல்‌ வளம்‌ இல்லை என்கிற சாக்கு போக்குச்‌ சொல்லலாம்‌ அல்லது 





சாதுரியமான ஜெபம்‌ செய்ய இயலாமல்‌ இருக்கலாம்‌, அதிலும்‌ நம்மை 
நேர்மையற்றவர்களாக அனுமதிக்கக்‌ கூடாது. 

தேவன்‌ தவறான ஆராதனையை, சுய இஷ்ட ஆராதனையை, வீணான 
ஆராதனையை, மற்றும்‌ சுயமான ஆராதனையை கண்டனம்‌ பண்ணுகிறார்‌. 
எல்லா ஆராதனைகளையும்‌ தேவன்‌ ஏற்றுக்‌ கொள்வதில்லை என்பது 
தெளிவு. தேவனை நோக்கியதாக இல்லாத ஆராதனை ஏற்புடையதல்ல, 
நமது சொந்த மதிப்பீட்டின்படி செய்யும்‌ தொழுகை, நம்மிடத்தில்‌ உள்ள 
சிறந்தவைகளை நாம்‌ தேவனுக்கென்று கொடுக்காதபோது அவர்‌ நம்மை 
செய்யச்‌ சொன்னவைகளை செய்யாமல்‌ விட்டுவிடும்போது, அல்லது தேவன்‌ 
சொன்ன கட்டளைகளுக்கு மேலாக சுய ஆராதனை முதன்மைத்துவம்‌ 
கொடுக்கப்படும்போது அவை ஏற்புடையவையல்ல. 


நாம்‌ யாருக்கு செவி கொடுப்பது (15:12-14) 

இயேசுவின்‌ சீஷர்கள்‌ பரிசேயாகளின்‌ கருத்துக்களுக்கு மிக 
அதிகமாகவே அக்கறை காட்டினர்‌, அநேக யூதர்களால்‌ அவர்கள்‌ மிக 
அதிகமாக மதிக்கப்பட்டதால்‌ அப்படி நடந்தது. இருந்த போதிலும்‌, இயேசு 
தம்மை பின்பற்றினவர்களிடம்‌, “அவர்களை விட்டு விடுங்கள்‌, அவர்கள்‌ 
குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்களாயிருக்கிறார்கள்‌” (15:14) என்றார்‌. இந்த 
கள்ளப்‌ போதகர்களை பின்பற்றுவது ஒருவரது சுய அழிவுக்கு வழி வகுக்கும்‌. 
இன்று, நாமும்‌ கூட, கள்ளப்போதகர்களைக்‌ குறித்து எச்சரிக்கையாக இருக்க 
வேண்டும்‌ மற்றும்‌ அடுத்தவர்‌ போதனை தேவனுடைய வசனத்துடன்‌ 
மதிப்பிடப்படவேண்டும்‌. கிறிஸ்தவ விசுவாசத்துக்கு அதுமட்டுமே சாதகமான 
மதிப்பீடு. 





டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 


119 





குறிப்புகள்‌ 

!அந்தியோகஸ்‌ (குன்னை “எபிபானேஸ்‌” என்று அழைத்துக்‌ கொண்டான்‌, அதன்‌ 
பொருள்‌ “தேவ சாட்சி”), செலிசிட்‌ சாம்ராஜ்யத்தில்‌ கி.மு இரண்டாம்‌ நூற்றாண்டில்‌ 
ஆட்சி செய்தான்‌. பலஸ்தனாவை வெற்றி கொண்டது போன்ற அவனுடைய செயல்கள்‌ 
யூதர்களுக்கு மிகவும்‌ இடறுதலாய்‌ இருந்தது. எனவே மெக்காபிய புரட்சியை ஏறத்தாழ 
கொண்டு வந்திருந்தனர்‌. 2David Hill, The Gospel of Matthew, The New Century Bible Com- 
mentary (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1972), 250. #Leon Morris, The 
Gospel according to Matthew, Pillar Commentary (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Pub- 
lishing Co., 1992), 389. *Mishnah Aboth 1.1. °Ibid. ‘Robert H. Mounce, Matthew, New Interna- 
tional Biblical Commentary (Peabody, Mass.: Hendrickson Publishers, 1991), 148. ”Josephus An- 
ரர்ரயர்‌1/29 13.10.6 (வலியுறுத்தல்‌ சேர்க்கப்பட்டுள்ளது). £“பஞ்சாகமத்தின்‌ போதனைகளுக்கு 
மேலாக (முதல்‌ ஐந்து புத்தகமாயெ தோரா) வேதபாரகரின்‌ போதனைகளுக்கு அதிகக்‌ 
கண்டிப்பான விதிகள்‌ கொடுக்கப்பட்டன” (Mishna Sanhedrin 11.3; Talmud Abodah Zarah 
35a; Erubin 21b காண்க). “Morris, 391. 0Mishna Yadaim 2.3. 

"Micheal J. Wilkins, “Matthew,” in Zondervan Illustrated Bible Backgrounds Commen- 
tary, vol. 1, Matthew, Mark, Luke, ed. Clinton E. Arnold (Grand Rapids, Mich.: Zondervan, 
2002), 95. ரபீ ஒருவர்‌, “அழுக்கான மனிதன்‌ தேவாலய பணிக்குத்‌ தகுதியற்றவன்‌, அதே 
போல அழுக்கான கையுடைய ஒருவன்‌ நன்றி செலுத்துவதற்கு தகுதியற்றவன்‌” (Tad 
Berakoth 53b). ‘°Talmud Kiddushin 31b; Jerusalem Talmud Kiddushin 1.7. Jerusalem Talmud 
Kiddushin 1.7. 1*Mishnah Nedarim 5.6. °Wilkins, 96. °Mishnah Nedarim 9.1 Hill, 251. °Wil- 
liam Hendriksen, New Testament Commentary: Exposition of the Gospel According to Matthew 
(Grand Rapids, Mich.: Baker Book House, 1973), 614. °Craig S. Keener, 4 Commentary on the 
Gospel of Matthew (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1999), 412. 20Jack 
P. Lewis, 4 Commentary on the Gospel According to Matthew, Part 2, The Living Word Com- 
mentary (Austin, Tex.: Sweet Publishing Co., 1976), 25. 

21Morris, 396-97. 2“வேசித்தனங்கள்‌” என்பது “விபச்சாரத்தோடும்‌,” “தூஷித்தல்‌” 
“பொய்‌ சாட்சியோடும்‌” கூட்டிப்‌ பேசப்படுகிறது. Hill, 252. 2*Will Durant, The Story 
of Civilization, vol. 3, Caesar and Christ (New York.: Simon and Schuster, 1944, 1972), 295. 
American Heritage Dictionary, 4th ed. (2001), s.v. “worship.” “யோவான்‌ 4ன்‌ உட்கருத்து 
உண்மையான ஆராதனை என்பது குறிப்பிட்ட இடத்தில்‌ தியானிக்கப்படுவது அல்ல 
(எருசலேமோ அல்லது கெர்‌்சம்‌ மலையிலோ அல்ல), ஆனால்‌ ஒரு தட்‌ மூலமாக 
(இயேசு கிறிஸ்து மூலமாக) நடக்கிறது, உண்மையான, ஆவிக்குரிய ஆராதனை அவர்‌ 
மூலமாக மட்டுமே சாத்தியமானது (யோவான்‌ 14:6, 13, 14; 16:23, 24; எபேசியர்‌ 5:19, 
20; கொலோசெயர்‌ 3:16, 17). 


120 


38 
பெரிய விசுவாசமும்‌ 
அற்ப விசுவாசமும்‌ 


(75: 21-59) 


கலிலேயாவில்‌ பரிசேயருடனான முரண்பாட்டிலிருந்து இப்பொழுது 
பெனிக்கேயாவில்‌ ஒரு புறஜாதி ஸ்திரீயினிடத்தில்‌ எதிர்பாராத எதிர்வாதத்தை 
இயேசு சந்திக்கிற இடத்திற்கு காட்சி மாறுகிறது. யூதர்களின்‌ பாரம்பரியச்‌ 
சடங்காச்சார முறையில்‌ அசுத்தமான கைகளை கழுவுதலைக்‌ குறித்து 





விவாதித்தபின்‌, இயேசு அசுத்தமானவர்களாக ஒதுக்கி வைத்த ஒருவரை 
எதிர்கொண்டு விவாதிக்கிறார்‌. புறஜாதிகள்‌ மட்டும்‌ அசுத்தமானவர்கள்‌ என்று 
எண்ணப்படவில்லை, அவர்களின்‌ குடியிருப்புப்‌ பகுதிகளும்‌ கூட அப்படியே 
கருதப்பட்டது. 

இயேசு தூய்மையைக்‌ குறித்து விவாதம்‌ செய்தபின்‌ உடனடியாக புறஜாதி 
ஸ்திரீயை எதிர்கொள்ளுதல்‌ இஸ்ரவேலரிடத்திலிருந்து புறஜாதிகள்‌ இனியும்‌ 
பிரிக்கப்பட்டிருக்க வேண்டிய அவசியமில்லை எனத்‌ தோன்றும்‌ (காண்க 
நடபடிகள்‌ 10:15, 28; 11:9-18).' சொல்லப்படும்‌ சுருக்க வரலாறு குறிப்பிட்ட 
புறஜாதியினரின்‌ பெரிய விசுவாசத்திற்கும்‌ தேவனால்‌ தெரிந்து கொள்ளப்‌ 
பட்ட ஜனங்களுக்கும்‌, அவரைப்‌ பின்பற்றிச்‌ செல்வோருக்கும்‌ கூட இருக்கும்‌ 
பெலவீனமான விசுவாசத்திற்கும்‌ உள்ள வேறுபாடு வஞ்சப்‌ புகழ்ச்சியாகப்‌ 





பேசப்படுகிறது. 
குறைகாண்போர்‌ கர்த்தரை உணர்வற்றவராக, மற்றவர்களைக்‌ 
குறித்து கவலையற்றவராக, மதவெறி கொண்ட குருட்டு 


பிடிவாதக்காரராக, ஒரு புறஜாதி ஸ்திரீ தம்மை அணுகிய போது நடந்து 
கொண்டார்‌ என்று குற்றஞ்‌ சாட்டுகின்றனர்‌. இயேசு பெரும்பாலும்‌ 
பாதிக்கப்பட்டோரிடத்திலும்‌ பசியுள்ளவர்களிடத்திலும்‌ மனதுருகினார்‌ என்று 
சித்தரிக்கப்படுகறார்‌. எப்படியிருப்பினும்‌, இருதயமே இல்லாதவரைப்‌ போல 
மிகவும்‌ கசப்பாய்‌ சில வேளைகளில்‌ அவர்‌ நடந்து கொண்ட போதிலும்‌, அவர்‌ 
சொல்லுவதிலும்‌ செய்வதிலும்‌ நல்ல காரணத்தைக்‌ கொண்டிருந்தார்‌ (காண்க 
8:22; 10:9, 10). Warren W. Wiersbe “நமது ஆண்டவர்‌ இந்த ஸ்திரீக்குக்‌ கொடுத்த 
மறு உத்தரவு, அவளுடைய விசுவாசத்தை அழிக்கும்படி அல்ல, மாறாக 
பெலப்படுத்தவே” என்றார்‌.2 


கானானிய ஸ்திரீயின்‌ விசுவாசம்‌ (15:21-28) 


21 ன்பு, இயேசு அவ்விடம்‌ விட்டுப்புறப்பட்டு, தீரு£தோன்‌ 
பட்டணங்களின்‌ திசைகளுக்குப்‌ போனார்‌. 


121 


2 அப்பொழுது அந்தத்‌ திசைகளில்‌ குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி 
அவரிடத்தில்‌ வந்து: ஆண்டவரே, தாவீதின்‌ குமாரனே, எனக்கு இரங்கும்‌, என்‌ 
மகள்‌ பிசாசினால்‌ கொடிய வேதனைப்படுகிறாள்‌ என்று கூப்பிட்டாள்‌. 

2 அவளுக்குப்‌ பிரதியுத்தமாக அவர்‌ ஒரு வார்த்தையும்‌ சொல்ல 
வில்லை. அப்பொழுது அவருடைய சீஷார்கள்‌ வந்து: இவள்‌ நம்மை பின்‌ 
தொடர்ந்து கூப்பிடுகறொளே, இவளை அனுப்பி விடும்‌ என்று அவரை 
வேண்டிக்கொண்டார்கள்‌. 

24 அதற்கு அவர்‌ காணமற்போன ஆடுகளாயெ இஸ்ரவேல்‌ 
வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனேயன்றி, மற்றபடியல்ல வென்றார்‌. 

அவள்‌ வந்து: ஆண்ட வரே, எனக்கு உதவிசெய்யும்‌ என்று பணிந்து 
கொண்டாள்‌. 

அவர்‌ அவளை நோக்கி: பிள்ளைகளின்‌ அப்பத்தை எடுத்து, 
நாய்குட்டிகளுக்குப்‌ போடுகிறது நல்லதல்ல என்றார்‌. 

“அதற்கு அவள்‌: மெய்தான்‌ ஆண்டவரே, ஆகிலும்‌ நாய்க்குட்டிகள்‌ 
குங்கள்‌ எஜமான்களின்‌ மேஜையிலிருந்து விழும்‌ துணிக்கைகளைத்தின்னுமே 
என்றாள்‌. 

28 இயேசு அவளுக்குப்‌ பிரதியுத்தரமாக: ஸ்திரீயே, உன்‌ விசுவாசம்‌ 
பெரிது. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்‌ கடவது என்றார்‌, அந்நேரமே அவள்‌ 
மகள்‌ ஆரோக்கியமானாள்‌. 


வசனம்‌ 21. இயேசு, கெனெசரேத்திலிருந்து போயிருக்கக்கூடும்‌ 
என்று யூகிக்கப்படுகிறது (14:34) அங்கிருந்து அவர்‌ தீரு மற்றும்‌ தோன்‌ 
பட்டணங்களுக்குப்‌ போனார்‌. கிரேக்க வார்த்தையில்‌ “திசைகளுக்குப்‌ 
போனார்‌” என்பது (எர) “அடைக்கலமாக” என்று பொருள்‌ படக்கூடும்‌. 
அவர்‌ வேண்டுமென்றே கொஞ்ச நாட்களுக்கு கலிலேயாவைவிட்டு 
போக வேண்டும்‌ என்று நினைத்திருக்கலாம்‌, பகைமையுணர்வுகள்‌ சற்று 
குணிக்கப்படும்படி அப்படிச்‌ செய்திருக்கலாம்‌ (12:15; 14:13 க்கான 
விளக்கவுரையைக்‌ காண்க). புராதன பெனிக்கேயா இராஜ்யத்தில்‌ இரு 
சீதோன்‌ எனும்‌ புறஜாதி பட்டனங்கள்‌ அமைந்திருந்தன. அது கிழக்கு 
மத்திய தரைக்கடல்‌ கரையில்‌ இருந்தது. பெனிக்கேயா ஜனங்கள்‌ மோசமான 
பக்தியுடையவர்களாயிருந்தார்கள்‌, ஆதலால்‌ தேவனுடைய தீர்க்கதரிசிகளால்‌ 





கண்டனம்‌ பண்ணப்பட்ட பட்டணங்கள்‌ அவை (காண்க 11:21ன்‌ 
விளக்கவுறை). 

வசனம்‌ 22. அவர்‌ ஒரு வீட்டுக்குள்‌ பிரவேசித்த பின்‌ (மாற்கு 7:24), 
அந்தப்‌ பகுதியிலிருந்த ஒரு கானானிய ஸ்திரீ அவரிடத்தில்‌ வந்தாள்‌. 
மாற்கு அவளை சீரோ பெனிக்கேயா தேசத்தாள்‌ என்று தன்னுடைய ரோம 
குடியுரிமை மக்களுக்கு எழுதுகிறார்‌ (மாற்கு 7:26), மத்தேயு தமது யூத 
வாசகர்களுக்கு பழைய பெயராகிய “கானானியஸ்திரீ” என்று குறிப்பிடுகிறார்‌. 
கானானியர்‌ சீதோன்‌ பட்டணத்தை ஸ்தாபித்தனர்‌ (ஆதியாகமம்‌ 10:15, 19), 
பெனிக்கேயர்கள்‌ அதிலிருந்து வந்தவர்கள்‌. யூதர்களின்‌ பரியாசத்திற்குட்பட்ட 
அங்கத்தினர்களில்‌ இந்த ஸ்திரீயும்‌ ஒருத்தி - யோசுவாவை தேசத்திலிருந்து 
துரத்தும்படி கட்டளையிடப்பட்‌! ஜனங்கள்‌ இவர்கள்‌ (உபாகமம்‌ 





7:1, 2). கிரேக்க வார்த்தையான “கானானியர்‌” (Chாயா05) என்பது 


122 


குறிப்பாக பெனிக்கேயார்களை குறிக்கும்‌ யூதர்கள்‌ முதல்‌ நூற்றாண்டில்‌ 
இந்த வார்த்தையைப்‌ பயன்படுத்தினார்கள்‌ என்று ஒரு ஆலோசனை 
சொல்லப்படுகிறது.” 

விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த இந்த ஸ்திரீ, ஒரு யூதமத 
போதகரும்‌ சுகமளிப்பவருமாகிய இயேசுவுக்கு முன்பாக பணிவுடன்‌ 
வந்தாள்‌. அவளுடைய மகள்‌ பிசாசினால்‌ ஆட்கொள்ளப்பட்டு கொடிய 
வேதனைப்‌ பட்டதால்‌ அந்த ஸ்திரீக்கு அவருடைய உதவி தேவைப்பட்டது. 
இயேசுவினிடத்தில்‌ சத்தமாய்க்‌ கூப்பிட்டு, அனால்‌ மரியாதையுடன்‌ 
அவரை ஆண்டவரே தாவீதின்‌ குமாரனே என்று கூப்பிட்டு மேசியாத்துவ 
பட்டங்களையும்‌ பயன்படுத்தினாள்‌ (காண்க 1:1; 9:27; 12:23; 20:30, 31; 
21:9, 15; 22:42). அவளுடைய அஞ்ஞான பின்னணியைக்‌ கண்ணுறும்போது, 
அவளுடைய வார்த்தைகள்‌ பிரமிப்பளிக்கிறது. ஆயினும்‌, அவை 
எளிமையான முறையில்‌ இயேசுவின்‌ பிரசித்தத்தையும்‌ யூதர்களின்‌ 
மேசியாத்துவ நம்பிக்கையில்‌ புறஜாதிகளின்‌ பிரசித்தமும்‌ விசேஷமாக சிரியா 
பகுதியில்‌ பரவலாக விளக்கப்படுத்தக்‌ கூடியதாக செயல்பட்டது (காண்க 4:24, 
25). 

வசனம்‌ 23. துவக்கத்தில்‌, இயேசு அந்த ஸ்திரீயை கண்டுக்காமல்‌ விட்டு 
விட்டதாக காணப்படுகிறது. பிறகு அவளுடைய கேள்விக்கு எந்த ஒரு 
பதிலையும்‌ கொடுக்கவில்லை. இந்தத்‌ தாய்‌ அவரது மெளனம்‌ தன்னை புறம்‌ 
குள்ளாதபடு. பார்த்துக்‌ கொண்டாள்‌. அவரால்‌ மட்டுமே கொடுக்க முடிறெது 
ஏதோ ஒன்று அவளுக்குத்‌ தேவைப்பட்டது. 

இயேசு அவளை அனுப்பி விடும்படி சீஷா்கள்‌ அவரை வேண்டிக்‌ 
கொண்டார்கள்‌, ஆனால்‌ அவள்‌ ஊக்கமிழந்து போகவில்லை. அவள்‌ முதலில்‌ 





கண்டு கொள்ளப்படாமலிருந்தாள்‌ பிறகு புறக்கணிக்கப்‌ பட்டாள்‌. அவளின்‌ 
வேண்டுகோள்‌ தொடர்ந்து அழுகையோடே கேட்டதாக குறிப்பிடப்படுகிறது, 
சீஷர்கள்‌ அவளை அனுப்பிவிடச்‌ சொன்ன பிறகும்‌ அவள்‌ வருந்திக்‌ 
கேட்டாள்‌. 

வசனம்‌ 24. இறுதியாக இயேசு பதிலளித்து, காணமற்போன 
இஸ்ரவேல்‌ வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனேயன்றி மற்றப்படியல்ல 
வென்றார்‌. வசனம்‌ 23ல்‌ காணும்‌ அவரது மெளனமும்‌ வசனம்‌ 24ல்‌ அவர்‌ 
சொல்லும்‌ வார்த்தைகளும்‌ ஆகிய இரண்டுமே அந்த ஸ்திரீயின்‌ விசுவாசத்தை 
பெலப்படுத்துவதற்காகவே (காண்க யோவான்‌ 2:3, 4; 65, 69. 

இயேசு புறஜாதிகளின்‌ தேசமாகிய தரு சீதோனுக்கு போனாலும்‌, அவரது 
ஊழியம்‌ இன்னமும்‌ தேவனுடைய ஜனமாயெ, இஸ்ரவேலர்கள்‌ பக்கமே 
நோக்கமாயிருந்தது. இயேசுவின்‌ பக்தி ஊழியம்‌ யூத ஜனங்களிடத்தில்‌ 
காட்டிய விதம்‌ தேவனால்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு 
தேவனால்‌ கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதில்‌ 
அவருடைய பங்கு வெளியாகிறது.” மத்தேயு புத்தகத்தின்‌ துவக்கத்தில்‌, 
இயேசு ஜனங்கள்‌ மேல்‌ மனதுருகினார்‌ என்று பார்த்தோம்‌. அவர்களை 





அவர்‌ “மேய்ப்பனில்லாத ஆடுகளைப்‌ போலத்‌ தொய்ந்து போனவர்களும்‌ 
சிதறப்பட்டவர்களுமாயிருந்தனர்‌” என்று விளக்கப்படுத்துறொர்‌ (9:36). இயேசு 
பன்னிருவரையும்‌ கட்டளை கொடுத்து அனுப்பிய போது, அவர்‌ அவர்களிடம்‌ 
புறஜாதிகளுடைய அல்லது சமாரியருடைய பட்டணங்களுக்கோ போக 


123 


வேண்டாம்‌ என்றார்‌. அவர்கள்‌ “காணமற்போன ஆடுகளாகிய இஸ்ரவேல்‌ 
வீட்டாரிடத்தில்‌” போய்‌ பிரசங்கிக்கும்படி இருந்தது (10:5, 69. இயேசு 
குறிப்பாக இஸ்ரவேலருக்காக அனுப்பப்பட்டிருந்தாலும்‌, அவர்‌ அவ்வப்போது 
புறஜாதியாருக்கும்‌ சமாரியருக்கும்‌ கூட ஊழியம்‌ செய்தார்‌ (9:5-13; 
யோவான்‌ 4:1-42). இயேசுவின்‌ ஊழியத்தினால்‌ இஸ்ரவேலருக்கு கிடைக்கும்‌ 
அசீர்வாதத்தில்‌ தேவன்‌ உண்மையுள்ளவராயிருந்தது போலவே புறஜாதி 
களுக்கும்‌ அது கடைக்கும்‌ (ரோமர்‌ 15:8-12). 

வசனம்‌ 25. இயேசு சொன்னது எதுவாயிருந்தாலும்‌, அந்த ஸ்திரீ வந்து, 
ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்‌ என்று பணிந்து கொண்டாள்‌! “பணிந்து 
கொண்டாள்‌” எனும்‌ வார்த்தை (ஓர௦5kயா௪௦) தாழ்மையை குறிக்கின்ற வார்த்தை 
மற்றும்‌, ஏறத்தாழ எல்லாவற்றிலும்‌, ஆராதனை செய்வதையே குறிக்கும்‌. 
“ஆண்டவரே” எனும்‌ பதம்‌ (ர) மனித எஜமானர்களையும்‌ தெய்வீக 
எஜமானர்களுமாகிய இருசாராரையும்‌ குறிப்பிட பயன்டுத்தப்படுகிறது. 
இந்த வார்த்தையை மட்டும்‌ வைத்து அதன்‌ பொருள்‌ இன்னதுதான்‌ என்று 
எப்பொழுதும்‌ முடிவுக்கு வர இயலாது. இருந்த போதிலும்‌, இந்த தொய்வுற்றுப்‌ 
போன தாய்‌ தாழ்மையோடு இயேசுவினிடத்தில்‌ வந்து, மரியாதையுடன்‌, 
இயேசுவுக்கு முன்பாக பணிந்து கொண்டாள்‌, அவளுக்கு உதவ அவர்‌ 





வல்லமை கொண்டிருந்தார்‌ என்பதை அவள்‌ உணர்ந்திருந்தாள்‌. 

இந்த ஸ்திரீயின்‌ அசராத உறுதி வியப்பளிக்கிறது. கர்த்தரிடத்திலிருந்து 
கிடைக்கப்‌ பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை வேறு எதுவும்‌ திருடிவிட முடியாது. 
அவள்‌ இயேசுவிடமிருந்து வேறுபக்கம்‌ திரும்பினால்‌, வேறெங்கும்‌ தாம்‌ போக 
முடியாது என்று, அவள்‌ அறிந்திருந்தாள்‌ (காண்க யோவான்‌ 6:66-69). 

வசனம்‌ 26. அவளுடைய விசுவாசத்தை சோதித்தறியும்‌ பொருட்டு, 
இயேசு தொடர்ந்து அவளுக்குப்‌ பதில்‌ அளித்தார்‌, பிள்ளைகளின்‌ அப்பத்தை 
எடுத்து நாய்க்குட்டிகளுக்குப்‌ போடுகிறது நல்லதல்ல. “அப்பமும்‌” (47709) 
எனும்‌ கருத்து அதிகாரம்‌ 15 முழுவதிலும்‌ வந்துகொண்டுள்ளது. பரிசேயர்கள்‌ 
இயேசுவின்‌ சீஷர்கள்‌ சடங்காச்சாரமாக கைகளை கழுவிக்‌ கொண்டு 
அப்பத்தை புசிக்கவில்லை என்று சொல்லி அப்பத்தை மையப்படுத்தினார்கள்‌. 
இந்த சீஷர்கள்‌ புறஜாதிகளோடே கூட தொடர்பு கொண்டிருந்ததால்‌ 
கட்டுப்பட்டார்கள்‌ என்று கூட குற்றஞ்‌ சுமத்தப்பட்டிருக்கலாம்‌. (15:2). 
இப்பொழுது நாம்‌ படித்துக்‌ கொண்டிருக்கிற வசனப்‌ பகுதியில்‌, இயேசு 
பிள்ளைகளின்‌ அப்பத்தை (யூதர்கள்‌) எடுத்து நாய்களுக்கு (புறஜாதி) போடுகிறது 
நல்லதல்ல என்றார்‌ (15:26). அதிகாரத்தின்‌ நிறைவில்‌, சீஷர்களின்‌ அப்பத்தை 
எடுத்து நான்காயிரம்‌ பேருக்கு, போஜனம்‌ கொடுக்கிறார்‌, அநேகமாக அவர்கள்‌ 
புறஜாதிகளாக இருந்திருக்கலாம்‌ (15:33, 34, 36). 

வசனம்‌ 26ல்‌ இயேசுவின்‌ வாக்கியம்‌ அவருடைய மேசியாத்துவ பண்பைக்‌ 
குறிப்பிடுவதும்‌ ஸ்திரீக்கு இடறுதலாக இருந்ததாகவும்‌ கருதப்படுகிறது. 
வசனத்தை மொழியாக்கம்‌ செய்யும்போது, குறைந்த பட்சம்‌ மூன்று 
காரியங்களை ஆய்வு செய்ய வேண்டும்‌. ஒன்று, இயேசு அந்த ஸ்திரீயை 
பரிசோதித்துப்‌ பார்க்கிறார்‌, சில வேளைகளில்‌ உறுதிப்படுத்திக்‌ கொள்ள 
போதியளவு விசுவாசம்‌ தேவை. இரண்டாவதாக, இந்த வசனப்பகுதி 
இயேசு எப்படிப்பட்ட குரலோடு பேசியிருப்பார்‌ என்று குறிப்பிட வில்லை, 
அல்லது அவரது முகத்தோற்றத்தையும்‌ குறிப்பிடுவதில்லை - தொடர்பிற்கான 








124 


முக்கிய இரண்டு தோற்றங்களையும்‌ காணவேண்டும்‌. Willan Barclay 
சொன்னார்‌, “ஒரு காரியத்தைச்‌ சொல்லும்போது எவ்விதமான குரல்‌ 
தொனியிலும்‌ பார்வையோடும்‌ சொல்லப்படுவதைக்‌ கொண்டே அனைத்து 
வித்தியாசங்களையும்‌ காணமுடியும்‌. கடினமாய்த்‌ தோன்றுகிற ஒரு காரியத்தைக்‌ 
கூட ஒரு புன்முறுவல்‌ மூலம்‌ சொல்லப்படுவதன்‌ மூலம்‌ அதை ஒன்றுமில்லாத 
தோற்றத்தைக்‌ கொடுத்து விடக்‌ கூடும்‌.” மூன்றாவதாக, கிரேக்க மொழியில்‌ 
“நாய்‌” என்பது (/441௭7௦7) ஒரு “வீட்டு நாயையோ அல்லது மடிநாயையோ” 
குறிக்கலாம்‌.” அது தெரு கெருவாய்ச்‌ சுற்றித்திரிகிற சிறிய வகைநாயை 10, 
என்று இங்கு குறிப்பிடப்படுறெது. நிச்சயமாக தெருநாயை ஒப்பிட்டுப்‌ பேசும்‌ 
போது ஏற்படும்‌ இடறலைப்போல ஒரு மடி நாயை ஓப்பிட்டு பேசுவது 
இடறலை உண்டாக்காது. 

யூதர்கள்‌ புறஜாதி மக்களை “நாய்கள்‌” என்று சொல்லி சிறுமைப்படுத்தும்‌ 
நோக்கில்‌ பேசினார்கள்‌ (காண்க 7:6 ற்கான விளக்கவுரை), புறஜாதிகள்‌ யூதரின்‌ 
உணவு சம்பந்தப்பட்ட பிரமாணத்தில்‌ கட்டுப்பட்டு இருக்கவில்லை; ஆதலால்‌ 
அவர்கள்‌ விரும்பினதையெல்லாம்‌ புசித்தார்கள்‌. ஆகையால்‌, அவர்கள்‌ 
அசுத்தமானவர்களாகவும்‌ தெருவை சுத்தம்‌ செய்யும்‌ ஜீவிகள்‌ தெருவைச்‌ 
சுற்றித்திரிந்து குப்பைகளிலும்‌ அழுகியவைகளையும்‌ தின்று செல்பவைகளோடு 
ஒப்பிட்டும்‌ பேசப்படுகிறார்கள்‌. கூடுதலாக, புறஜாதிகள்‌ கட்டுப்பாடற்ற 
நாய்களைப்‌ போன்றவர்கள்‌ ஏனெனில்‌ அவர்களுடைய ஒழுக்கமற்ற பாலுறவு 
நடக்கைகளால்‌, பொதுவாகச்‌ சொன்னால்‌, புறஜாதிகள்‌ தேவனுடைய 
உடன்படிக்கைக்குரிய ஜனங்களாயிராதபடியால்‌ யூதர்கள்‌ அவர்களை மிகவும்‌ 
கீழ்த்தரமான நிலையில்‌ பார்த்தார்கள்‌. 

வசனம்‌ 27. இடறலடைவதற்குப்‌ பதிலாக, உடனே புரிந்து கொள்ளும்‌ 
திறன்‌ பெற்ற அந்த ஸ்திரீ தனக்கு அதையே சாதமாக்கி ஓத்திசைப்பண்புடன்‌ 
அவரிடம்‌ திரும்புகிறாள்‌. இயேசு பயன்படுத்திய, “நாய்க்குட்டிகள்‌” (௭1௦1) 
எனும்‌ வார்த்தையை மறுபடியும்‌ சொல்லி அவள்‌ மெய்தான்‌ ஆண்டவரே, 
ஆகிலும்‌ நாய்க்குட்டிகள்‌ தங்கள்‌ எஜமான்களின்‌ மேஜையிலிருந்து விழும்‌ 
துணிக்கைகளைத்‌ தின்னுமே என்றாள்‌. இதன்‌ பொழிப்புரைக்‌ கருத்து 
இப்படியாக வாசிக்கலாம்‌, “புறஜாதிகளாகிய நாங்கள்‌ யூதர்களுடன்‌ சேர்ந்து 
பந்தியில்‌ அமர்ந்து அவர்களுடைய அப்பங்களை புசிக்க முடியாமலிருக்கலாம்‌, 
அகிலும்‌ நாய்க்குட்டிகள்‌ கூட மேஜையிலிருந்து விழும்‌ துணிக்கைகளை 
தின்னுமே” என்று சொன்னாள்‌. 

அன்பு நிறைந்த அந்தத்‌ தாய்‌ இயேசு மிகுந்த வல்லமை பெற்றவறானதால்‌ 
தன்னுடைய மகளை அவர்‌ சுகப்படுத்துவதால்‌ தமது சொந்த ஜனங்களுக்கு 
அவார்‌ செய்யும்‌ ஊழியத்தை எந்த விதத்திலும்‌ குறைத்து விடாது என்று 
விசுவாசித்தாள்‌. இதற்கு முன்பு அவள்‌ இயேசுவை “தாவீதின்‌ குமாரனாகிய,” 
இஸ்ரவேலின்‌ மேசியா என்று அவள்‌ ஏற்றுக்‌ கொண்டிருந்தாள்‌ (15:22). 
அவளுடைய இந்த வார்த்தையால்‌ அவர்‌ எல்லா தேசத்தார்களுக்கும்‌ 











ஆண்டவராக இருக்கிறார்‌ என்கிற காரியத்தை அவள்‌ சொன்னாள்‌. தேவன்‌ 
உண்மையில்‌, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம்‌ பண்ணி சந்ததி மூலமாக எல்லா 
தேசத்தாருக்குமான ஆசீர்வாதமாக குறிப்பிட்டார்‌, அந்த சந்ததி (ஆதியாகமம்‌ 
12:3; 22:18; 26:4; கலாத்தியர்‌ 3:6-18) கிறிஸ்துவே. 

வசனம்‌ 28. தெய்வீக திட்டத்தில்‌ இஸ்ரவேலுக்கான முதன்மைத்துவத்தை 





125 


அந்த ஸ்திரீ ஒப்புக்‌ கொண்ட பிறகு, இயேசு அவளுக்கு உதவி செய்ய 
சித்தமானார்‌. ஸ்திரீயின்‌ மறுமொழிதான்‌ அநேகமாக இயேசு அவளிடம்‌ 
எதிர்பார்த்தார்‌, அவளுடைய மறுமொழியால்‌, கர்த்தர்‌ மனதில்‌ 
உந்தப்பட்டவரானார்‌. அவர்‌ வியப்புற்று, ஸ்திரீயே உன்‌ விசுவாசம்‌ மிகப்‌ 
பெரிது என்றார்‌. “ஸ்திரீயே” என்று அவளைக்‌ குறிப்பிட்ட அந்த வார்த்தை 
அன்பற்றதோ கடினமான வார்த்தைகளோ அல்ல. புதிய ஏற்பாட்டின்‌ வேறு சில 
இடங்களிலும்‌ அது பயன்படுத்தப்பட்டுள்ளது (லூக்கா 13:12; 22:57; யோவான்‌ 
4:21; 8:10; 20:13, 15), தமது சொந்த தாயிடம்‌ கூட இயேசுவின்‌ உரையாடல்‌ 
அப்படித்தான்‌ இருந்தது (யோவான்‌ 2:4; 19:26). 

அந்த ஸ்திரீ உறுதியாயிருந்தபடியால்‌, அவள்‌ தேடிய ஆசீர்வாதத்தைப்‌ 
பெற்றுக்‌ கொண்டாள்‌. அவள்‌ விசுவாசம்‌ “பெரிது” என்று அவளைக்‌ 
குறித்து உயர்வாக இயேசு பேசினார்‌. இரண்டு இடங்களில்‌ மட்டுமே 
இயேசு ஒருவனுடைய அல்லது ஒருத்தியினுடைய விசுவாசம்‌ பெரிது 
என்று பாராட்டினார்‌, அந்த இருவருமே புறஜாதிகள்‌. ஒருவர்‌ ரோம 
இராணுவத்தின்‌ நூற்றுக்கதிபதி; அவனுடைய வேலைக்காரனை அவர்‌ 
சொஸ்தப்படுத்தியிருந்தார்‌ (8:5-13), மற்றொருவர்‌ இந்தக்‌ கானானிய தாய்‌. 

இயேசு தமது வார்த்தைகளால்‌ நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்‌ 





கடவது, என்றார்‌, அந்நேரமே அவளுடைய மகள்‌ ஆரோக்கியமானாள்‌. 
நூற்றுக்கதிபதியின்‌ வேலைக்காரன்‌ சொஸ்தப்பட்டதும்‌ அதுபோல்தான்‌, 





அந்த வாலிபன்‌ சுகம்பெற அவருடைய பிரசன்னம்‌ அங்கே 
தேவைப்பட்டிருக்கவில்லை. அவர்‌ தமது கையை அவள்‌ மேல்‌ வைக்க 
வேண்டிய அவசியம்‌ ஏற்படவில்லை. இயேசு தான்‌ ஜீவியத்தின்‌ ஆண்டவர்‌ 
என்று அறிந்து, பிசாசுகள்‌ அவருடைய சத்தத்துக்குக்‌ கீழ்ப்படிந்திருந்தான்‌. 


புறஜாதிகள்‌ மத்தியில்‌ வரவேற்பு (15:29-39) 
இயேசு திரளான கூட்டத்தை சொஸ்தமாக்குதல்‌ (15:29-31) 


“இயேசு அவ்விடம்‌ விட்டுப்‌ புறப்பட்டு, கலிலேயாக்‌ கடலருகே வந்து, 
ஒரு மலையின்‌ மேல்‌ ஏறி, அங்கே உட்கார்ந்தார்‌. 

“அப்பொழுது, சப்பாணிகள்‌, குருடர்‌, ஊமையர்‌, ஊனர்‌ முதலிய 
அநேகரை, திரளான ஜனங்கள்‌ கூட்டிக்‌ கொண்டு இயேசுவினிடத்தில்‌ 
வந்து, அவர்களை அவருடைய பாதத்திலே வைத்தார்கள்‌; அவர்களை அவர்‌ 
சொஸ்தப்படுத்தினார்‌. 

31னமையர்‌ பேசுகிறதையும்‌, ஊனர்‌ சொஸ்தமடைகிறதையும்‌, 
சப்பாணிகள்‌ நடக்கிறதையும்‌, குருடர்‌ பார்க்கிறதையும்‌ ஜனங்கள்‌ கண்டு, 
ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலின்‌ தேவனை மகிமைப்படுத்தினார்கள்‌. 


வசனம்‌ 29. இயேசு அவ்விடம்‌ விட்டுப்‌ புறப்பட்டு கலிலேயாக்கடல்‌ 
அருகே வந்தார்‌ என்று மத்தேயு குறிப்பிட்டார்‌. மாற்கு இன்னும்‌ குறிப்பாக, 
“அவர்‌ இரு தோன்‌ பட்டணங்களின்‌ எல்லைகளை விட்டுப்புறப்பட்டு, 
தெக்கபோலியின்‌ எல்லைகளின்‌ வழியாய்க்‌ கலிலேயாக்‌ கடலருகே 
வந்தார்‌” எனக்‌ கூறுகிறார்‌ (மாற்கு 7:31). தெக்கப்போலி எனும்‌ பகுதி 


126 


பத்து பட்டணங்களைக்‌ கொண்ட ஒரு அரசியல்‌ கூட்டமைப்பு பிரதேசம்‌ 
பெரும்பான்மையான புறஜாதிகளின்‌ மக்கள்‌ தொகையை கொண்டிருந்தது 
(காண்க 4:25 ற்கான விளக்கவுரை). அங்கே, கடலின்‌ கிழக்குப்‌ பக்கம்‌ இருந்த 
மலையின்‌ மேல்‌ இயேசு ஏறினார்‌ (௦1௦5) அல்லது “குன்றின்‌” மேல்‌ ஏறினார்‌. 
அங்கே அவர்‌ உட்கார்ந்தார்‌ என்று சொல்லும்‌ போது, அவர்‌ போதிக்க 
ஆயத்தமாகி விட்டார்‌ என்று பொருள்‌ (5:1, 2ன்‌ விளக்கவுரையைக்‌ காண்க). 
கிறிஸ்து அங்கே இருந்த “மூன்று நாட்களும்‌,” ஜனங்களுக்குப்‌ போதித்தார்‌ 
என்பதில்‌ சந்தேகமில்லை (15:32). எப்படி யிருப்பினும்‌, கீழ்வரும்‌ வசனங்களின்‌ 
வலியுறுத்தல்‌ சுகப்படுத்துதல்‌ பற்றியது. 

வசனம்‌ 30. இந்த சம்பவத்தில்‌, மாற்குவின்‌ அறிக்கைப்படி இயேசு 
“கொன்னை வாயையுடைய ஒரு செவிடனை” சொஸ்தப்படுத்தினார்‌ 
(மாற்கு 7:32-87). சுகமாக்கிய நேரத்தில்‌, கூடியிருந்த கூட்டத்திலிருந்து 
அவனைத்‌ தனியே அழைத்துக்‌ கொண்டும்‌ போனார்‌. இயேசு அவனிடம்‌ 
யாருக்கும்‌ சொல்ல வேண்டாம்‌ என்று சொல்லியிருந்த போதிலும்‌, 
அந்த மனிதர்களின்‌ சிநேகிதூர்களும்‌, அல்லது குடும்பத்தாரும்‌ உடனே 
பலருக்கும்‌ பிரசித்தப்படுத்தினார்கள்‌. நமது எஜமானருடைய வசனங்கள்‌ 
மிக வேகமாக பரவியிருக்கக்‌ கூடும்‌, ஏனெனில்‌ பெருந்திரளான கூட்டம்‌ 
அவரிடத்தில்‌ வந்தது, அவர்கள்‌ பலதரப்பட்ட வியாதியஸ்கூர்கள்‌ அநேகரைக்‌ 
கூட்டிக்‌ கொண்டு வந்தார்கள்‌. அவர்களில்‌ சிலர்‌ சப்பாணிகளும்‌, ஊனர்களும்‌, 
குருடரும்‌, ஊமையுமாயிருந்தார்கள்‌. வேறு அநேகர்‌ வேறே வியாதிகளால்‌ 
உபத்திரவப்பட்டுக்‌ கொண்டிருந்தார்கள்‌. சிநேடுதர்களும்‌ குடும்ப நண்பர்களும்‌ 
அவர்களை அவருடைய பாதத்தண்டையில்‌ வைத்தார்கள்‌. அவரவர்களுடைய 
தேவைக்‌ கேற்ப, இயேசு மனதுருக்கத்துடன்‌ அவர்களை சொஸ்தப்படுத்தினார்‌ 
(காண்க 4:23-25; 9:35; 11:5; 12:15). 

வசனம்‌ 31. ஊமையர்‌ பேசுகிறதையும்‌, ஊனர்‌ சொஸ்தமடை நெதையும்‌, 
சப்பாணிகள்‌ நடக்கிறதையும்‌, குருடர்‌ பார்க்கிறகையும்‌ ஜனங்கள்‌ கண்டு, 
ஆச்சரியப்பட்டார்கள்‌. கிறிஸ்துவின்‌ வல்லமையைக்கண்டு பயபக்தியுடன்‌ 
நின்றார்கள்‌. அவர்கள்‌ அதை அற்புதம்‌ என்று உணர்வடைந்து, இஸ்ரவேலின்‌ 
தேவனை மகிமைப்படுத்தினார்கள்‌. “இஸ்ரவேலின்‌ தேவன்‌” என்று 
குறிப்பிட்டதன்‌ மூலம்‌ புறஜாதியாரையும்‌ இந்தப்‌ பகுதியில்‌ உள்ளடக்கப்‌ 
பேசினதாக இருக்கலாம்‌, யூதர்கள்‌ மட்டுமே உதவி செய்யப்பட்டிருந்தால்‌, 
இவ்வசனம்‌, “அவர்கள்‌ தேவனை மகிமைப்படுத்தினார்கள்‌” என்று வாசிக்கப்பட 
வேண்டும்‌. இந்த புறஜாதியாரின்‌ நேர்மறை செயலைக்‌ காணும்‌ போது, 
அது இயேசுவின்‌ சொந்த ஜனங்கள்‌, விசேஷமாக யூதமதத்‌ தலைவர்களின்‌ 
எதிர்கிரியைகளுக்கு நேர்‌ எதிரான முரண்பாட்டைக்‌ கொண்டுள்ளது (11:20- 
24; 12:14, 24, 38). 


இயேசு நான்காயிரம்‌ பேரை போவஷித்தல்‌ (15:32-39) 


5£பின்பு, இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து; ஜனங்களுக்காக 
பரிதபிக்கிறேன்‌, இவர்கள்‌ என்னித்தில்‌ மூன்று நாள்‌ தங்கியிருந்து சாப்பிட 
ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள்‌; இவர்களை பட்டினியாய்‌ அனுப்பிவிட எனக்கு 
மனதில்லை, வழியில்‌ சோர்ந்து போவார்களே என்றார்‌. 


127 


அதற்கு அவருடைய சீஷர்கள்‌: இவ்வளவு திரளான ஜனங்களுக்குத்‌ 
திருப்தியுண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள்‌ இந்த வனாந்தரத்திலே நமக்கு 
எப்படி அகப்படும்‌ என்றார்கள்‌. 

“அதற்கு இயேசு: உங்களிடத்தில்‌ எத்தனை அப்பங்கள்‌ உண்டு 
என்று கேட்டார்‌. அவர்கள்‌: ஏழு அப்பங்களும்‌ சில சிறுமீன்களும்‌ உண்டு 
என்றார்கள்‌. 

அப்பொழுது அவர்‌ ஜனங்களைத்‌ தரையிலே பந்தியிருக்கக்‌ 
கட்டளையிட்டு, 

அந்த ஏழு அப்பங்களையும்‌ அந்த மீன்களையும்‌ எடுத்து, ஸ்தோத்திரம்‌ 
பண்ணி, பிட்டுத்‌ தம்முடைய சீஷார்களிடத்தில்‌ கொடுத்தார்‌; சீஷர்கள்‌ 
ஜனங்களுக்குப்‌ பரிமாறினார்கள்‌. 

ன எல்லாரும்‌ சாப்பிட்டுத்‌ திருப்தியடைந்தார்கள்‌; மீதியான 
துணிக்கைகளை ஏழு கூடை நிறைய எடுத்தார்கள்‌. 

ீஹ்திரீகளும்‌ பிள்ளைகளும்‌ தவிர சாப்பிட்ட புருஷர்‌ நாலாயிரம்‌ 
பேராயிருந்தார்கள்‌. 

அவா்‌ ஜனங்களை அனுப்பிவிட்டு, படவில்‌ ஏறி, மக்தலாவின்‌ 
எல்லைகளில்‌ வந்தார்‌. 


நாலாயிரம்‌ போர்‌ போஷிக்கப்பட்டதற்கும்‌ ஐயாயிரம்‌ போர்‌ 
போஷிக்கப்பட்டதற்கும்‌ ஒற்றுமை காணப்படுகிறது. இரண்டு சம்பவங்களிலும்‌, 
ஒரு பெருந்திரளான கூட்டம்‌ வனாந்தரமான இடத்தில்‌ கூடிவந்திருந்தார்கள்‌, 
ஆனால்‌ அவர்களுக்கு சாப்பாடு இல்லை. இயேசு அவர்கள்‌ மீது இரக்கப்பட்டு, 
கூட்டத்தாரை வரிசைக்கிரமமாக அமரவைக்தார்‌. சில அப்பங்களையும்‌ சில 
மீன்களை எடுத்து, தேவனுக்கு ஸ்தோத்திரம்‌ செலுத்தி எல்லா ஜனங்களும்‌ 
புசித்து திருப்தியாகும்‌ வரை எடுத்துக்‌ கொடுத்தார்‌. அதற்குப்‌ பின்பு, மீதியான 
துணிக்கைகளை அதிக அளவில்‌ எடுத்து வைத்தார்கள்‌. 

ஏற்கனவே பார்த்தபடி, நாலாயிரம்‌ பேரை போஷித்த சம்பவம்‌ 
ஏற்கனவே நடந்ததை திருப்பிச்‌ சொல்லுகிறதல்ல; இரண்டு சம்பவங்களும்‌ 
அநேக காரியங்களில்‌ வித்தியாசப்படுகிறது (ஏற்கனவே “ஐயாயிரம்‌ பேரை 
போஷித்தல்‌” என்று தலைப்பிடப்பட்ட பாடத்தில்‌ காண்க). இரண்டும்‌ ஒரே 
சம்பவம்‌ என்போரை புரியவைக்க மிகவும்‌ உன்னிப்பான தர்க்க வசனம்‌ 
மத்தேயு மாற்கு இரண்டிலும்‌ இருவேறுபட்ட சம்பவங்களாகக்‌ குறிப்பிடப்‌ 
பட்டுள்ளன. குறிப்பாக முரண்பட்ட விளக்கத்துடன்‌ - இருவரும்‌ ஒரு 
சம்பவத்தை இருமுறை சொல்லியிருக்க மாட்டார்கள்‌. அப்படி எழுதும்படி 
பரிசுத்த ஆவியானவரின்‌ நடத்துதல்‌ தடை செய்திருக்கும்‌ (2 பேதுரு 1:20, 21). 
இன்னொரு மனதில்‌ உணர்த்தும்‌ தர்க்கம்‌ இந்த இரண்டு அற்புதங்களையும்‌ 
இயேசு தாமே விளக்கமாக சுட்டிக்‌ காட்டுறொர்‌ (16:5-12). 

இரண்டு அற்புதங்களிலும்‌ கூடிவந்த  கூட்டத்திலிருந்தவர்களின்‌ 
திரட்டு குறிப்பிடத்தக்க வித்தியாசத்தைக்‌ காட்டுறெது. ஐயாயிரம்‌ பேரை 
போஷிக்கிற விஷயத்தில்‌, கலிலேயாவிலிருந்து யூதர்கள்‌ வனாந்திரமான 
இடத்திற்கு இயேசுவைத்‌ தொடர்ந்து வந்திருந்தார்கள்‌ (14:13-12). நான்காயிரம்‌ 
பேரை போஷித்த காரியத்தில்‌, இயேசுவை பெரும்பாலான புறஜாதிகள்‌ 
தெக்கப்போலியில்‌ சுற்றி சூழ்ந்தார்கள்‌ (மாற்கு 7:31). புறஜாதி எனும்‌ ஒரு 





128 


கருத்து மத்தேயு 15 முழுவதும்‌ பொருந்தும்‌ வகையில்‌ உள்ளது: சடங்காரச்‌ 
சுத்தமும்‌ அப்பம்‌ புசித்தலும்‌ பற்றிய யூதர்களின்‌ விவாதம்‌ (15:1-20) புறஜாதி 
ஸ்திரீயின்‌ மகளுக்கு சொஸ்தப்படும்‌ விஷயத்தில்‌ பேசப்பட்ட அப்பத்தைக்‌ 
குறித்து இரு பொருள்பட கூறப்பட்ட சம்பவம்‌ (15:21-28). ஓட்டுமொத்த 
புற ஜாதியாரின்‌ திரளான கூட்டத்தில்‌ நடப்பிக்கப்‌ பட்ட அற்புதங்களும்‌ 
அவர்களுக்கு அளிக்கப்பட்ட அப்பங்களும்‌ (15:29-39). 

வசனம்‌ 32. இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து தமது 
மனதுருக்கத்தை அவர்களிடம்‌ சொன்னார்‌. அப்படிச்‌ செய்ததன்‌ மூலம்‌, அவர்‌ 
அவர்களும்‌ இரக்ககுணமுள்ளவர்களாயிருக்க வேண்டுமென்பதை போதித்தார்‌ 
(9:36; 14:14; 20:34), அதே போல அவர்களுடைய விசுவாசத்தையும்‌ 
பரிசோதித்தார்‌ (15:33). 

ஜனக்கூட்டம்‌ மூன்று நாள்‌ இயேசுவோடே தங்கியிருந்து சாப்பிட 
ஒன்றுமில்லாதிருந்தார்கள்‌. மூன்று நாள்‌ காலம்‌ என்பது முந்தின 
அதிகாரத்தில்‌ இயேசு வியாதியஸ்தர்களை சுகமாக்கிய சம்பவத்தை முன்‌ 
ஆராய்வு செய்யாத நிகழ்வு (15:29-31). திரளான கூட்டம்‌ முழுமையான மூன்று 
நாள்‌ உபாவாசித்தனர்‌ என்று யூகித்துவிடக்‌ கூடாது. அநேகமாக அவர்கள்‌ 
சாப்பாடு கொண்டு வந்திருக்கக்கூடும்‌, ஆகிலும்‌ மூன்று நாளின்‌ முடிவிலே 
அவை தீர்ந்து போயிருக்கும்‌.” இயேசு பசியோடு அவர்களை அனுப்பிவிட 
விரும்பவில்லை, அவர்கள்‌ வழியிலே சேர்ந்து போவார்கள்‌ என்று பயந்தார்‌. 
அந்த ஜனங்களில்‌ சிலர்‌ வெகு தொலைவிலிருந்து வந்திருந்தார்கள்‌ (மாற்கு 
8:3) மறுபடியும்‌ அதே தொலைவு போய்ச்‌ சேர வேண்டும்‌. இந்த சம்பவத்தில்‌ 
கூட்டத்தின்‌ தேவையைக்‌ குறித்து இயேசு கவனத்துக்குத்‌ கொண்டு வந்தார்‌, 
ஆனால்‌ ஐயாயிரம்‌ பேரை போஷித்த விஷயத்தில்‌ ஜனங்களின்‌ தேவையை 
சீஷர்கள்‌ முன்‌ வைத்தார்கள்‌ (14:15). 

வசனம்‌ 33. சீஷர்கள்‌ ஜனங்களின்‌ நிலைமைகுறித்து இயேசுவின்‌ 
அக்கரையை ஏற்றுக்‌ கொள்ளாமலும்‌ இருக்கவில்லை, சாப்பிடாமல்‌ 
சென்றால்‌ ஜனங்களுக்கு ஏற்படும்‌ வழிப்பயணத்தின்‌ ஆபத்தை குற்றஞ்‌ 
சொல்லவுமில்லை. எப்படியிருப்பினும்‌, அவர்கள்‌ தேவைப்படும்‌ 
உணவுப்பொருள்‌ குறித்து, பிரமித்தார்கள்‌: இவ்வளவு திறளான ஜனங்களுக்குத்‌ 
திருப்தியுண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள்‌ இந்த வனாந்தரத்திலே நமக்கு 
எப்படி அகப்படும்‌? என்றார்கள்‌. அவர்கள்‌ வனாந்தரமான ஒரு இடத்தில்‌ 
இருந்தமையால்‌, அப்பங்களை வாங்கும்படிக்கு அங்கே சந்தை வெளிகள்‌ 
இருக்கவில்லை. இயேசு அவர்களுக்கு ஆகாரமளிக்கும்‌ திறமையுள்ளவர்‌ 
என்பதை சீஷர்கள்‌ நினைக்காமல்‌ போனது நம்பமுடியாதது. ஐயாயிரம்‌ பேரை 
அவர்‌ போஷித்த சம்பவம்‌ நடந்து அதிக நாட்கள்‌ ஆகியிருக்கவில்லை (16:8- 
10 காண்க). 





வசனம்‌ 34. கர்த்தர்‌ அவர்களுக்கு உணவளிக்கும்‌ வழியைக்‌ கண்டுபிடிக்க 
வகை தேடினார்‌. அப்போஸ்தலர்களால்‌ ஏழு அப்பங்களையும்‌ சில சிறு 
மீன்களையுமே கண்டுபிடிக்க முடிந்தது. இரண்டு போஷிக்கும்‌ அற்புதங்களுக்கு 
இடையே காணும்‌ மற்றொரு வேறுபாடு உணவளிக்க மூல காரணியான 
ஆகாரத்தின்‌ அளவுகள்‌. ஐயாயிரம்‌ பேரை போஷித்த நிகழ்ச்சியில்‌ சீஷர்கள்‌ 
அதத அப்பங்களையும்‌ இரண்டு மீன்களையும்‌ கொண்டு வந்து கொடுத்தார்கள்‌ 
(14:17), ஆனால்‌ இந்த சம்பவத்தில்‌ ஏழு அப்பங்களையும்‌ சில மீன்களையும்‌ 


129 


கொண்டு வந்தார்கள்‌. 

வசனம்‌ 35. இயேசு ஐயாயிரம்‌ பேருக்கு செய்தது போலவே, அவர்‌ 
ஜனங்களைப்‌ பந்தியிருக்க தரையில்‌ அமரும்படி கட்டளையிட்டார்‌. 
கிரேக்க மொழியில்‌ “வழிநடத்தினார்‌” (வாயாஓel௦) எனும்‌ வார்த்தை 
“கட்டளையிட்டார்‌” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது (817) அல்லது 
“உத்தரவிடுதல்‌” (NRSV); இந்த பதும்‌ ஒருவரின்‌ அதிகாரத்தை வலியுறுத்துகிறது. 
“பந்தியிருக்கச்‌ செய்தல்‌” (சறற) என்பது உணவருந்த சாய்வுநிலையில்‌ 
அமருகிற சாதாரண நிலையைக்‌ குறிப்பது. ஐயாயிரம்‌ பேரை போஷித்த 
நிகழ்ச்சியில்‌ கூட்டத்தாரைப்‌ “புல்லின்‌ மேல்‌” பந்தியிருக்க செய்தார்‌ (14:19). 
இந்த சம்பவத்தில்‌, கூட்டத்தார்‌ “தரையிலே” பந்தியிருக்கக்‌ கட்டளையிட்டார்‌. 





முந்தின போஜனம்‌ பஸ்கா பண்டிகை சமீபமாயிருக்கையில்‌ கொடுக்கப்பட்டது 
(யோவான்‌ 6:4), இயேசு தரு, தோன்‌ தேசங்களில்‌ பயணம்‌ செய்ததில்‌ சில 
மாதங்கள்‌ கடந்திருந்தன (15:21). கூட்டத்தார்‌ பந்தியிருக்க அமரச்‌ செய்த 
சம்பவம்‌ அந்த நேரத்தில்‌ “கோடை காலமானதால்‌ புல்லெல்லாம்‌ தீய்ந்து 
போயிருந்திருக்கலாம்‌” என்று ஆலோசனையாகச்‌ சொல்லப்படுகிறது." 

வசனம்‌ 36. முன்பு போலவே, இயேசு முதலாவதாக அப்பத்துக்காகவும்‌ 
மீன்களுக்காகவும்‌ தேவனுக்கு நன்றி செலுத்தினார்‌. நன்றி செலுத்தினார்‌ 
எனும்‌ பதம்‌ (cariste0) இந்த வசனத்தில்‌ “ஆசீர்வதித்தலிலிருந்து” (61/0220) 
வித்தியாசப்பட்டது. இருந்த போதிலும்‌, அவைகளில்‌ பொருள்‌ அடிப்படையில்‌ 
ஒன்றே (14:19 க்கான விளக்கத்தைக்‌ காண்க). அப்பத்துக்காகவும்‌ 





மீன்களுக்காகவும்‌ ஜெபித்த பின்பு, அவைகளை பிட்டு சீஷர்களை எடுத்து 
ஜனங்களுக்கு வழங்கும்படிச்‌ சொன்னார்‌. 

வசனம்‌ 37. மறுபடியும்‌ இயேசு நிறைவான உணவைக்‌ கொடுத்து, ஜனங்கள்‌ 
திருப்தியாக புசிக்கச்‌ செய்தார்‌. ஐயாயிரம்‌ பேரை போஷித்த காரியத்தில்‌, 
மீதியான துணிக்கைகளை பன்னிரண்டு கூடைகளில்‌ (&ஈ௦றhiற௦5) நிறைத்தார்கள்‌. 
இந்த நிகழ்வில்‌ ஏழு பெரிய கூடைகளில்‌ (5றயா15) நிறைய எடுத்தார்கள்‌ (14:20ன்‌ 
விளக்கவுரையைக்‌ காண்க). அங்கே குறைவான கூடைகள்‌ நிறைய எடுத்து 
வைக்கப்பட்டாலும்‌, மீதியான துணிக்கைகள்‌ முந்தின போஜன பந்தியில்‌ 
மீந்ததைப்‌ போலவோ அல்லது அதற்கு மேலாகக்‌ கூட இருந்திருக்கலாம்‌. “ஏழு” 
கூடை நிறைய எடுத்து வைக்கப்பட்டது என்பது புறஜாதிக்‌ கூட்டத்தாருக்கு 
ஒரு நிறைவைக்‌ குறிக்கும்‌ அடையாளத்திற்காகச்‌ சொல்லப்பட்டிருக்கலாம்‌. 

வசனம்‌ 38. இங்கே போஷிக்கப்பட்ட மக்கள்‌ தொகை சொல்லப்படுகிறது; 





ஸ்திரீகளும்‌ பிள்ளைகளும்‌ தவிர சாப்பிட்ட புருஷார்கள்‌ ஏறக்குறைய 
நாலாயிரம்‌ பேராயிருந்தார்கள்‌ (காண்க 14:21). Alfred Edersheim «என்பவர்‌ 
கர்த்தர்‌ தமது ஊழியத்தின்‌ ஒவ்வொரு தளத்தையும்‌ ஏதோ ஒருவகையான 
போஜனத்துடன்‌ சம்பந்தப்படுத்தி நிறைவு செய்தார்‌ என்று ஆராய்ந்துள்ளார்‌. 
கலிலேயா ஊழியத்தில்‌ ஐயாயிரம்‌ பேரை போஷித்து தமது ஊழியத்தை 
முடித்தார்‌, தெக்கபோலியில்‌ புறஜாதிகளின்‌ மத்தியிலான ஊழியத்தை 
நாலாயிரம்‌ பேரை போஷித்து நிறைவு செய்தார்‌. அவர்‌ யூதேயாவில்‌ செய்த 
ஊழியம்‌ அவர்‌ சிலுவையில்‌ அறையப்படுவதற்கு முன்பாகவே முடிந்தது, அது 
தமது சீஷார்களுடன்‌ மேல்‌ அறையில்‌ இராஜப்போஜனம்‌ செய்வதுடன்‌ நிறைவு 
பெற்றது.” 

வசனம்‌ 39. இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில்‌ ஏறி 


130 


கலிலேயாக்‌ கடலின்‌ இழக்குக்கரையிலிருந்து மேற்கு கரைக்குக்‌ கடந்து 
போனார்‌. அவர்‌ மகதலாவின்‌ எல்லைக்கு வந்தார்‌. சீஷர்களைப்‌ பற்றி 
ஒன்றும்‌ சொல்லப்படவில்லையென்றாலும்‌ அவர்கள்‌ அவரோடுதான்‌ 
இருந்திருப்பார்கள்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை. மத்தேய இயேசுவைக்‌ 
குறித்து மட்டுமே சொல்லுகிறார்‌, ஏனெனில்‌ அவருடைய கவனமெல்லாம்‌ 
இயேசுவைப்‌ பற்றி மட்டுமே இருந்தது. 

இன்றைய நாட்களில்‌ மகதலாவின்‌ சரியான இடம்‌ 
அறியப்படவில்லை. இந்த இடம்‌ வேத வசனங்களில்‌ மீண்டும்‌ 
குறிப்பிடப்படவில்லை மற்றும்‌ இதை அடையாளம்‌ காணும்படி வரலாற்றில்‌ 
எந்த வித தகவல்களும்‌ வெளிப்படுத்தப்படவில்லை. இது “மகதலா”வின்‌ 
வித்தியாசமான உச்சரிப்பு என்றும்‌ மகதலேனா மரியாள்‌ இங்கிருந்து அந்த 
பெயரைப்‌ பெற்றுக்‌ கொண்டாள்‌ என்றும்‌ தர்க்கிக்கப்படுகிறது. ஒரு சில பிந்திய 
கிரேக்க கைப்பிரதிகள்‌ 39ம்‌ வசனத்தில்‌ “மக்கலா” என்றே குறிப்பிடுகின்றன. 

மகதலாவுக்குப்‌ பதிலாக, இயேசுவும்‌ அவருடைய சீஷரும்‌ 
“தல்மனுத்தாவின்‌ எல்லைகளில்‌” வந்தார்கள்‌ என்று மாற்கு குறிப்பிடுகிறார்‌ 
(மாற்கு 8:10). இந்த இடமும்‌ சரியாகத்‌ தெரியாதபடியால்‌, அநேகமாக இது 
கெனெசரேக்‌ கடற்கரையில்‌ இருந்த மேற்கு சமவெளியாக இருக்கக்கூடும்‌. 
இயேசு பிற்பாடு ஏன்‌ மறுபடியும்‌ கலிலேயாக்‌ கடலைக்‌ கடந்து, முதலில்‌ 
பெத்சாயிதாவுக்கும்‌ பிறகு செசரியா பிலிப்பியின்‌ வடக்கு எல்லைகளுக்கும்‌ 
போனார்‌ என்பதற்கான காரணத்தைக்‌ குறிக்கும்‌ இடமாக இது 
இருந்தது (மாற்கு 8:13, 22, 27). 

மத்தேயுவிலும்‌ மாற்கு புத்தகத்திலும்‌ இடங்களின்‌ மாறுபட்ட பெயர்கள்‌ 
பயன்படுத்தப்பட்டிருப்பதைக்‌ குறித்து புத்தகங்களின்‌ நம்பகத்தன்மையை 
கேள்வி எழுப்புதல்‌ கூடாது. அநேக புதிய ஏற்பாட்டு இடங்கள்‌ - விசேஷமாக 
சிறிய பட்டணங்கள்‌ - ஒன்றுக்கு மேற்பட்ட பெயர்களைக்‌ கொண்டிருந்தன. 





மகதலாவும்‌ தல்மனூத்தும்‌ வெவ்வேறு பெயர்களைக்‌ கொண்ட ஒரே 
இடமாக இல்லாதிருப்பின்‌, பிறகு இந்தப்‌ பெயர்கள்‌, பக்கம்‌ பக்கமாக இருந்த 
இரு இடங்களை குறிப்பவையாக இருக்கலாம்‌. 


௮ பாடங்கள்‌ “5444 


காணமற்போன ஆடுகளாகிய இஸ்ரவேலர்‌ (15:24) 

இயேசு காணமற்போன ஆடுகளாகிய இஸ்ரவேல்‌ வீட்டாரிடத்தில்‌ 
அனுப்பப்பட்டார்‌ (15:24). அவர்‌ தமது அப்போஸ்கலார்களை அளவிடப்பட்ட 
கட்டளையில்‌ அனுப்பினபோது, அவர்களை அவர்‌ “காணாமற்போன 
ஆடுகளாகிய இஸ்ரவேல்‌ வீட்டாரிடத்தில்‌” மாத்திரம்‌ அனுப்பினார்‌ (10:6). இது 
புறஜாதிகளுக்கு வாய்ப்பு வரும்போதெல்லாம்‌ ஊழியம்‌ செய்வதற்கு தடையாக 
அவருக்கு இருக்க வில்லை (15:21-28). இயேசு தமது அப்போஸ்தலர்களிடம்‌ 
சரீரப்‌ பிரகாரமான இஸ்ரவேல்‌ அல்லாத “வேறே ஆடுகளும்‌” தமக்கு 
உண்டு என்று சொன்னார்‌. “அவைகள்‌ என்‌ சத்தத்துக்குச்‌ செவி கொடுக்கும்‌; 
அப்பொழுது ஒரே மந்தையும்‌ ஒரே மேய்ப்பனுமாகும்‌,” என்று அவர்‌ 
சொன்னார்‌ (10:16). இன்று சிலர்‌ இந்த “வேறே ஆடுகள்‌” என்பது வேறுபட்ட 


131 


பல பிரிவுக்‌ கூட்டங்களிலிருக்கும்‌ ஜனங்களைக்‌ குறிப்பதாக போதிக்கிறார்கள்‌. 
அது உண்மையாயிருக்க இயலாது. இந்த வசனப்பகுதி புறஜாதி மக்களையே 
குறிக்கிறது. தேவனுடைய திட்டம்‌ - யூதர்‌ புறஜாதி ஆகிய எல்லாரையும்‌ 
மீட்டு - “ஒரே சரீரமாகிய” சபைக்குள்‌ கொண்டுவரவேண்டும்‌ என்பது தான்‌ 
(எபேசியர்‌ 2:11-16). 


விசுவாசம்‌ (15:28) 

நாம்‌ விசுவாசத்தினால்‌ மட்டுமே இரட்சிக்கப்படுகிறோம்‌ என்று வேதாகமம்‌ 
சொல்லுகிறதா? இல்லை. உண்மையில்‌ இதற்கு எதிரிடையானதையே அது 
போதிக்கிறது (யாக்கோபு 2:24). நாம்‌ கிருபையினாலே விசுவாசத்தைக்‌ 
கொண்டு இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்‌ (எபேசியர்‌ 2:8, 9). கிருபை, 
இரட்சிப்பிற்கான தேவனுடைய பகுதி, கீழ்ப்படியும்‌ விசுவாசம்‌ நமது 
பகுதி. விசுவாசத்தின்‌ முக்யெத்துவத்தைக்‌ குறித்து எப்பொழுதும்‌ குறைத்து 
மதிப்பிடலாகாது, விசுவாசம்‌ நமது இருதயத்தைச்‌ சுத்தப்படுத்துறெது 
(நடபடிகள்‌ 15:9). நமது பாவங்களை மன்னிக்றெது ர௫டபடிகள்‌ 10:43), 
நீதிமானாக்குறெது (ரோமர்‌ 5:1), இரட்சிக்றெது (1 பேதுரு 1:9), நம்மை 
பரிசுத்தமாக்குகிறது (நடபடிகள்‌ 26:18). நமது விசுவாசம்‌ உலகத்தை 
மேற்கொள்றெது (1 யோவான்‌ 5:4), விசுவாசத்தினால்‌ நமக்கு நித்திய ஜீவன்‌ 
உண்டு (1 யோவான்‌ 5:11-13). விசுவாசம்‌ நம்மை எப்படி இரட்சிக்றெது? 
நாம்‌ கிரியைகளினாலே இரட்சிக்கப்படுவதில்லை, ஆனால்‌ திரியை செய்கிற 
விசுவாசத்தினாலே இரட்சிக்கப்படுகிறோம்‌ (கலாத்தியர்‌ 5:6; எபிரெயர்‌ 11). 

விசுவாசத்தின்‌ வித்தியாசப்பட்ட அளவீடுகளைக்‌ குறித்து வேதாகமம்‌ 
விவரிக்கிறது. பெரிய விசுவாசம்‌ (15:28) அத்துடன்‌ அற்ப விசுவாசம்‌ (14:31). 
வல்லமையான விசுவாசம்‌ (ரோமர்‌ 4:20), மற்றும்‌ பெலவீனமான விசுவாசம்‌ 








(மாற்கு 9:24). நிறைவான விசுவாசத்தைக்‌ குறித்து நாம்‌ வாசிக்கிறோம்‌ 
நடபடிகள்‌ 11:24) உறுதியான விசுவாசம்‌ (கொலோசெயர்‌ 2:5), 
வர்த்திக்கப்படும்‌ விசுவாசம்‌ (லூக்கா 17:5), பெருகும்‌ விசுவாசம்‌ 
(2 தெசலோனிக்கேயர்‌ 1:3), மற்றும்‌ விசுவாசத்தின்‌ பாதிப்பற்ற நிலையில்‌ 
அதன்‌ அளவீடு “செத்த விசுவாசம்‌” என்றும்‌ அழைக்கப்பட்டது (யாக்கோபு 
2:26). செத்த ஒரு விசுவாசம்‌ இரட்சிக்காது. அது ஜீவனுள்ளதும்‌, செயலாற்றக்‌ 
கூடியதும்‌, கிரியை செய்யக்‌ கூடியதுமான விசுவாசம்‌. 





குறிப்புகள்‌ 

Craig 5. Keener, 4 Commentary on the Gospel of Matthew (Grand Rapids, Mich.: Wm. 
B. Eerdmans Publishing Co., 1999), 414. 2Warren W. Wiersbe, Be Loyal (Wheaton, 111: Vic- 
tor Books, SP Publications, 1980), 103. “காண்க David Hill, The Gospel of Matthew, The New 
Century Bible Commentary (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1972), 
253; Leon Mortis, The Gospel according to Matthew, Pillar Commentary (Grand Rapids, Mich.: 
Wm. B. Eerdmans Publishing Co., 1992), 401, n. 48; and W. F. Albright and C. 5. Mann, Mat- 
thew, The Anchor Bible (Garden City, N.Y.: Doubleday & Co., 1971), 187. Douglas R. A. Hare, 
Matthew, Interpretation (Louisville: John Knox Press, 1993), 178. William Barclay, The Gos- 
pel of Matthew, vol. 2, 2d ed., The Daily Study Bible (Philadelphia: Westminster Press, 1958), 


132 


134-35. Walter Bauer, 4 Greek-English Lexicon of the New Testament and Other Early Chris- 
tian Literature, 3d ed., rev. and ed. Frederick W. Danker (Chicago: University of Chicago Press, 
2000), 575. ”Morris, 409. ’Robert H. Mounce, Matthew, New International Biblical Commentary 
(Peabody, Mass.: Hendrickson Publishers, 1991), 154. Alfred Edersheim, The Life and Times of 
Jesus the Messiah, updated ed. (Peabody, Mass.: Hendrickson Publishers, 1993), 517. 10James 
Burton Coffman, Commentary on Matthew (Austin, Tex.: Firm Foundation Publishing House, 
1977), 235-36. 


133 


29 


ஊனங்கள்‌ எடையாளம்‌ நகுருகல்‌ 


[7651-4] 


கூடி வந்திருந்த கூட்டத்து ஜனங்கள்‌ இயேசுவைக்‌ குறித்து கொண்டிருந்த 
பல்வேறுபட்ட எதிர்‌ கிரியைகளின்‌ கருத்து அதிகாரம்‌ 16ல்‌ தொடர்கிறது. 
ஆரம்ப வசனங்களில்‌, பரிசேயா்களும்‌ சதுசேயர்களும்‌ அவரை மேசியாவாக 
ஏற்றுக்கொள்ளாமல்‌ அவரை மட்டப்படுத்த முற்படுகின்றனர்‌ (161-4). 
இந்தப்‌ பகுதிக்குப்‌ பிறகு, யூதமதத்‌ தலைவர்களின்‌ பரியாசங்களைக்‌ குறித்து 
எச்சரிக்கிறார்‌ (16:2-12). பிறகு அவர்‌ தம்மைப்பற்றிய அடையாளம்‌ குறித்து 
கேள்வி கேட்டு தமது சீஷர்களை எதிர்கொள்கிறார்‌. “அது இயேசு ஜீவனுள்ள 
தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து” என்று பேதுரு செய்த அறிக்கையில்‌ 
முடிந்தது (16:13-20). 

இந்த அறிக்கையைத்‌ தொடர்ந்து, இயேசு தமது மரணம்‌ அடக்கம்‌, 
உயிர்த்தெழுதலை முன்னறிவித்தார்‌. இந்தச்‌ செய்தியை ஏற்றுக்கொள்ள 
மனதில்லாமல்‌, இயேசுவை பேதுரு அப்புறமாய்க்‌ கூட்டிக்‌ கொண்டு போய்‌ 
அவரைக்‌ கடிந்து கொண்டார்‌; கிறிஸ்து பாடுபட வேண்டும்‌ என்ற சத்தியத்தை 
அவரால்‌ கிரகித்து கொள்ள இயலவில்லை என்பது தெளிவாகிறது (1621-23). 
இந்த சம்பவத்தைப்‌ பயன்படுத்தி, சஷத்துவத்தைக்‌ குறித்து ஒரு முழுப்‌ 
புரிந்து கொள்ளுதலுக்கு இயேசு தமது சீஷர்களை அழைக்கிறார்‌. சீஷன்‌ தன்‌ 
குருவைப்போல பாடுகளுக்கு உட்பட வேண்டியதிருக்கிறது (16:24-27). இந்த 
உரையாடலின்‌ கடைசி வார்த்தைகளில்‌, இராஜ்யம்‌ அவர்களுடைய வாழ்நாள்‌ 
காலத்திலேயே வரும்‌ என்று கர்த்தர்‌ மறு உறுதி அளிக்கிறார்‌ (16:28). 





கேள்வி (16:1) 


1பரிசேயரும்‌ சதுசேயரும்‌ அவரைச்‌ சோதிக்கும்படி அவரிடத்தில்‌ வந்து; 
வானத்திலிருந்து ஒர்‌ அடையாளத்தைத்‌ தங்களுக்குக்‌ காண்பிக்க வேண்டும்‌ 


என்று கேட்டார்கள்‌. 


மத்தேயு 16:1-4 யூதார்களுக்குள்‌ இருந்த பெரும்பாலான தலைவர்கள்‌ 
இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்‌ கொள்ளாமல்‌ புறக்கணித்தார்கள்‌ என்பதை 
வலியுறுத்துகிறது. இந்தக்‌ காட்சி 12:38-42க்கு ஒப்பானது, ஒரு கூட்ட 
தலைவர்கள்‌ முன்பதாக அவரிடத்தில்‌ வந்து அடையாளத்தைக்‌ கேட்டார்கள்‌. 
இரண்டு நிகழ்ச்சிகளிலும்‌ இயேசுவின்‌ பதில்‌ ஓரே மாதிரியாகத்‌ தான்‌ 
இருந்தது: யோனாவின்‌ அடையாளமேயன்றி, வேறெந்த அடையாளமும்‌ 
கொடுக்கப்படுவதில்லை என்று சொன்னார்‌. 

வசனம்‌ 1. இயேசு தமது தனிநபர்‌ ஊழியத்தை துவக்கியகிலிருந்து, 
குரல்‌ சார்ந்த தீர்மானிக்கப்பட்ட எதிர்ப்புகளை அவர்‌ சந்தித்தார்‌. அவை 


134 


யூதமதத்‌ தலைவர்களிடமிருந்து, பிரதானமாக பரிசேயர்களிடமிருந்து 
வந்தவை. “பரிசேயன்‌” எனும்‌ பெயர்‌ “பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்‌” என்று 
அர்த்தப்படுறெது. இது மிகவும்‌ சிறப்பாகப்‌ பொருந்தியது, ஏனெனில்‌ அவர்கள்‌ 
தங்களைத்தாங்களே மற்றெல்லா யூதர்களிடமிருந்து தனிமைபடுத்திக்‌ கொண்டு 
அது உண்மையென நிரூபித்தனர்‌. அவர்களுடைய நாட்களில்‌ அவர்கள்தான்‌ 
ஆவிக்குரிய காரியங்களில்‌ உயர்ந்தவர்கள்‌, அதிகப்பட்சமான மாற்றங்களை 
ஏற்றுக்‌ கொள்ளாதவர்கள்‌, அடிப்படைக்‌ கொள்கை வாதிகள்‌, மற்றும்‌ 
பாரம்பரியத்தால்‌ - கட்டப்பட்ட பிரிவினர்‌ (3:7ன்‌ விளக்கவுரையைக்‌ காண்க). 

சதுசேயர்களைக்‌ குறித்து கடைசியாக 3:7ல்‌ குறிப்பிடப்பட்டது. 
புதிய ஏற்பாட்டில்‌ சொல்லப்பட்டவைகளுக்கு அப்பால்‌, புறம்பே 
சதுசேயாகளைக்‌ குறித்து மிகச்‌ சிறிய அளவே அறியப்பட்டுள்ளது. 
அவர்களும்‌ யூத மதத்தலைவர்களில்‌ இடம்‌ பெற்றிருந்தார்கள்‌. அவர்களே 
தங்களை உயர்குடிமக்களென்றும்‌, பிரதான ஆசாரியர்‌ மற்றும்‌ மகா 
பிரதான ஆசாரியர்கள்‌ தங்களுடைய பிரிவில்‌ இருப்பதாகவும்‌ பெருமை 
அடித்துக்‌ கொண்டார்கள்‌, ஆகிலும்‌ வேதபாரகர்களும்‌ ஆசாரியர்களும்‌ 
அந்த இரண்டு பிரிவுகளிலுமே இருந்தார்கள்‌. சதுசேயார்கள்‌ ரபீமார்களின்‌ 
பாரம்பரியங்களில்‌ மிகச்சிறிய அளவிலேயே கவனம்‌ செலுத்தினார்கள்‌. 
அவர்கள்‌ மத, கலாச்சார மற்றும்‌ அரசியல்‌ காரியங்களில்‌ தவறுகளோடு ஓத்துப்‌ 
போவதில்‌ தயக்கங்காட்டாதவர்கள்‌. அவர்கள்‌ வசனங்களை, குறிப்பாக 
பஞ்சாகமங்களை விசுவாசிப்பதாகச்‌ சொல்லிக்‌ கொண்டார்கள்‌, ஆகிலும்‌ 
அவர்களுடைய விளக்கமளித்தல்‌ மிகவும்‌ ஆவிக்குரியவைகளாக்கப்பட்டனவே 
யொழிய உண்மையான நடைமுறை அர்த்தங்களை இழந்து விட்டார்கள்‌. 
இந்த யூதர்கள்‌ உச்சக்கட்ட மத சுதந்திர வாளிகளும்‌, பொருள்வாதக்‌ 
கொள்கையுடைய  பிரிவினருமாயிருந்தனர்‌. அவர்கள்‌ தேவதூதர்கள்‌ 
இருப்பதை விசுவாசிப்பதில்லை, அதேபோல ஆத்துமாவின்‌ அழிவின்மை 
யையோ, உயிர்த்தெழுதலையோ, அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட எந்த 
சக்தியையுமோ விசுவாசிப்பதில்லை (3:7ன்‌ விளக்கவுரையைக்‌ காண்க). 

பரிசேயர்களும்‌ சதுயோ்களும்‌ மத மற்றும்‌ அரசியல்‌ ஆகியவைகளில்‌ 
ஒப்புக்‌ கொள்ளும்‌ தன்மையில்‌ இரு பிரிவும்‌ இருவேறு முனைகளில்‌ 
இருந்து கொண்டு, இயேசுவிடத்தில்‌ ஒன்றாக வந்தார்கள்‌ எனும்‌ விஷயம்‌ 
வழக்கத்துக்கு மாறானது. இந்த இரு கூட்டங்களுக்குமிடையே மிகப்‌ பெரிய 
வித்தியாசம்‌ நிலவிக்கொண்டிருந்த நிலையில்‌, இயேசுவிடம்‌ கொண்டிருந்த 
பகைமை உணர்வில்‌ ஒன்றுபட்டுவிட்டார்கள்‌ (காண்க 22:15-46). அவர்கள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ கேலி, பரியாசம்‌ பண்ணிக்‌ கொண்டார்கள்‌, ஆகிலும்‌ 
இயேசுவை இன்னும்‌ அதிகமாய்‌ வெறுத்தார்கள்‌. பரிசேயர்கள்‌ தங்களுடைய 
பாரம்பரியத்தை இயேசு சவால்விடுவதை விரும்பவில்லை, சதுசேயர்களோ 
மேசியாத்துவ இயக்க அடிப்படையில்‌ விளையும்‌ எந்த ஒரு கருத்தையும்‌ ரோம 
அரசின்‌ தண்டனைக்‌ குரியதாய்‌ எதிர்த்தார்கள்‌. 

இயேசுவின்‌ அற்புதத்தினிமித்தம்‌ தேவனைத்‌ துதித்த புறஜாதிக்‌ 
கூட்டம்‌ அதற்கு எதிரானதாய்க்‌ காணப்பட்டது (15:31), யூதத்‌ தலைவர்கள்‌ 





அவரை மட்டந்தட்டும்படி வந்தார்கள்‌ என்று தோன்றுகிறது. அவரைச்‌ 
சோதிக்கும்படி என்னும்‌ கிரேக்க வார்த்தை (ன்ஸ்‌) “சோதனை 
செய்யும்படி” என மொழிபெயர்க்கப்படலாம்‌ (1877). பிசாசானவன்‌ இயேசுவை 


135 


வனாந்தரத்தில்‌ சோதித்த செயலை இதே வினைச்சொல்லைப்‌ பயன்படுத்தி 
பேசப்படுகிறது (4:1ன்‌ விளக்கவுரையைக்‌ காண்க). பிசாசைப்‌ போலவே, இந்த 





யூதத்‌ தலைவர்கள்‌, தங்களுடைய சோதனையில்‌ இயேசுவை தோல்வியடையச்‌ 
செய்ய விரும்பினார்கள்‌ (காண்க 19:3; 22:18, 35). Douglas R. A. Hare என்பவர்‌ 
சொல்லும்‌ போது, வேதாகமத்தின்‌ அளவீட்டின்படியே இயேசுவை அவர்கள்‌ 
சோதிப்பதாக நினைத்தாலும்‌ (உபாகமம்‌ 13:1-3; 18:15-22), உண்மையில்‌ 
அவர்கள்‌ தேவனைத்தான்‌ சோதித்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌ உபாகமம்‌ 6:16; 
சங்கதம்‌ 95:8, 9; எபிரெயர்‌ 3:7-11). இவைகளுக்கு மேல்‌, இயேசு ஏற்கனவே 
தமது அடுத்தடுத்துச்‌ செய்க அற்புதங்கள்‌ மூலம்‌ தம்மை அடையாளப்படுத்திக்‌ 
காட்டியிருக்கிறார்‌.! 

யூத தலைவர்கள்‌ வானத்திலிருந்து ஓர்‌ அடையாளத்தைத்‌ தங்களுக்குக்‌ 
காண்பிக்க வேண்டுமென்று கேட்டார்கள்‌. இந்த வேண்டுகோள்‌ அநேக 
சம்பவங்களின்‌ போது கேட்கப்பட்டது (12:38-42; லூக்கா 11:16; யோவான்‌ 
2:18; 6:30). இயேசு செய்க அற்புதங்கள்‌, சில நாட்களுக்குமுன்‌ செய்யப்பட்ட 
அற்புதங்கள்‌, வானத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில்‌ நடந்தது 
தான்‌; ஆகிலும்‌ அவருடைய எதிரிகள்‌ அவைகளைக்‌ காட்டிலும்‌ மேலான 
சில அடையாளங்களைக்‌ கேட்டனர்‌. மற்றவர்களும்‌ செய்வதாகக்‌ கூறும்‌ 
சுகமாக்கும்‌ அற்புதங்கள்‌ போலல்ல, பூமியையே அசையப்பண்ணுகிறதுபோல 
ஏதோ சில அடையாளங்களைத்‌ தேடினர்‌.” இந்த ஜனங்கள்‌ இயேசுவின்‌ 
வல்லமையை மறுப்பதில்லை, ஆனால்‌ அவை தேவனிடத்திலிருந்து வந்தவை 
என்று ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள்‌. அவர்‌ சாத்தானால்‌ செயல்படுவதாக 
குற்றஞ்‌ சாட்டினார்கள்‌ (12:24). 

ஒரு அடையாளம்‌” என்பது ஒரு நபர்‌ இயற்கைக்கு அப்பாற்பட்ட 
வல்லமை பெற்றுள்ளார்‌ என்பதை ஏற்றுக்‌ கொள்ளத்தக்கதாக இருக்க 
வேண்டும்‌; அது அவருக்குள்ள அதிகாரத்தை உறுதிப்படுத்துவது (காண்க 11:2- 
6; யோவான்‌ 1:29-34; 20:30, 31). “வானத்திலிருந்து” எனும்‌ சொற்றொடர்‌ 
“தேவனிடத்திலிருந்து” என்று சொல்லும்‌ பொருட்டு பயன்படுத்தப்பட்ட 
வார்த்தை. ஒருவேளை குறை கண்டுபிடிக்க இயலாத ஒரு ஆதாரம்‌ இயேசுவுக்கு 
தேவனால்‌ அளிக்கப்பட்டு அவரே மேசியா என்று நிரூபிக்கப்பட வேண்டும்‌ 
என்று அவர்கள்‌ விரும்பினார்கள்‌. “வானத்திலிருந்து” என்பது “ஆகாயத்தி 
லிருந்து” என்றும்‌ பொருள்படலாம்‌. ஒரு வேளை மன்னா வானத்திலிருந்து 
அனுப்பப்பட்டு கீழிறங்கி மோசேயின்‌ காலத்தில்‌ வந்ததுபோல ஏதோ ஒன்றை 
தேடியிருக்கலாம்‌ (யாத்திராகமம்‌ 16:1-86), சூரியன்‌ யோசுவாவின்‌ நாட்களில்‌ 








கரித்து நின்றது போல (யோசுவா 10:12-14), அல்லது எலியாவின்‌ நாட்களில்‌ 
வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது போல (1 இராஜாக்கள்‌ 18:30-40). 


பதில்‌ (16:2-4) 


“அவர்களுக்கு அவர்‌ பிரதியுத்தரமாக; அஸ்தமனமாகிறபோது, 
செவ்வானமிட்டிருக்கிறது, அதினால்‌ வெளிவாங்கும்‌ என்று சொல்லுகிறீர்கள்‌. 
”உதயமாகிறபோது, செவ்வானமும்‌ மந்தாரமுமாயிருக்கிறது, அதினால்‌ 
இன்றைக்குக்‌ காற்றும்‌ மழையும்‌ உண்டாகும்‌ என்று சொல்லுகிறீர்கள்‌. 
மாயக்காரரே, வானத்தின்‌ தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்குத்‌ தெரியுமே, 


136 


காலங்களின்‌ அடையாளங்களை நிதானிக்க உங்களால்‌ கூடாதா? 

“இந்தப்‌ பொல்லாத விபச்சாரச்‌ சந்ததியார்‌ அடையாளம்‌ தேடுகிறார்கள்‌; 
யோனாதீர்க்கதரிசியின்‌ அடையாளமேயன்றி வேறே அடையாளம்‌ 
இவர்களுக்குக்‌ கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி, அவர்களை விட்டுப்‌ 
புறப்பட்டுப்‌ போனார்‌. 


வசனங்கள்‌ 2, 3. இயேசு பரிசேயர்‌ சதுசேயருடைய ஆவிக்குரிய 
ஆழத்தின்‌ குறைவை வெளிப்படுத்தி அவர்களுக்கு பதில்‌ அளிக்கிறார்‌: 


அஸ்தமனமாகிறபோது, செவ்வானமிட்டி ருக்கிறது அதினால்‌ 
வெளிவாங்கும்‌ என்று சொல்லுகிறீர்கள்‌. உதயமாகிறபோது, 
செவ்வானமும்‌ மந்தாரமுமாயிருக்கிறது, இன்றைக்குக்‌ காற்றும்‌ 
மழையும்‌ உண்டாகும்‌ என்று சொல்லுகிறீர்கள்‌. வானத்தின்‌ தோற்றத்தை 
நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின்‌ அடையாளங்களை 


நிதானிக்க உங்களால்‌ கூடாதா? 


இந்த வார்த்தைகள்‌ அநேக பழங்கால கையெழுத்துப்‌ 
பிரதிகளில்‌ விடுபட்டுள்ளன, ஆனால்‌ வேறு அநேகர்‌ இதை சேர்த்துள்ளனர்‌. 
இது சல வல்லுனர்களை இவைகள்‌ பின்னதாக சேர்க்கப்பட்டவை 
என்று நம்ப வைத்துள்ளது. வேறு சிலரையும்‌ இவை வேகதபாரகரால்‌ 
விடப்பட்டிருக்கலாமென்றும்‌ ஏனெனில்‌ அவர்கள்‌ எழுதின இடம்‌ (எகிப்தைப்‌ 
போல) மாறுபட்ட சீதோஷ்ண நிலை பிரதிபலித்ததினால்‌ விட்டிருக்கலாம்‌ 
என்றும்‌ நம்ப வைத்துள்ளது.” இதற்கான அதாரம்‌ வசனப்பகுதியில்‌ காணும்‌ 
அதிகாரபலத்தில்‌ மட்டுமே காணுகிறது. 

இயேசு அளித்த தமது பதிலில்‌ யூதர்களின்‌ பேச்சு நடை (வழக்கம்‌ 
அடிப்படையில்‌) வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்தியிருக்கலாம்‌; “வானம்‌” 





எனும்‌ வார்த்தை (7௭௦௦) வசனம்‌ 1ல்‌ கூறப்பட்டது. அதே வார்த்தை 
“அகாயம்‌” எனும்‌ பொருளில்‌ வசனம்‌ 2ல்‌ பயன்படுத்தப்பட்டது. அவருடைய 
பதிலில்‌ கப்பல்‌ பயணிகளின்‌ பழமொழியோடு ஒத்திருந்தது. “காலை நேர 
செவ்வானம்‌, கடலோடிக்கு ஒரு எச்சரிக்கை; மாலைநேர செவ்வானம்‌, 
மாலுமிக்கு ஓர்‌ மகிழ்ச்சி. ”” இரவு வேளையில்‌ வானம்‌ செவ்வானமிட்டி ருந்தால்‌, 
அடுத்த நாள்‌ வழக்கமாக ஒரு நல்ல சதோஷ்ணமுள்ள நாளாக இருக்கும்‌. 
காலையிலே செவ்வானமிட்டிருந்தால்‌, அது புயல்‌ வருவதற்கு ஒரு அறிகுறி. 
இயேசு சொல்லிக்‌ கொண்டிருந்தது என்னவெனில்‌, சீதோஷ்ண நிலைகளின்‌ 
அடையாளத்தை இந்த தலைவர்கள்‌ நிதானிக்கும்‌ போது,” அவர்களுக்கு 
முன்பாக நடப்பிக்கப்படும்‌ ஆவிக்குரிய அடையாளங்களின்‌ நிறைவேற்றத்தை 
மறந்து விடுகிறார்கள்‌. 

“காலங்களின்‌ அடையாளம்‌” எனும்‌ சொற்றொடர்‌ அவர்களின்‌ நடுவே 
இயேசுவின்‌ பிரசன்னத்தையும்‌ இரியைகளையும்‌ உட்படுத்துகிறது. இந்த 
வழக்கத்துக்கு மாறான பிரசன்னம்‌ இது இயேசுவின்‌ பிரசன்ன காலம்‌, ஜனங்கள்‌ 
பலவந்தம்‌ பண்ணப்பட்டு ஒன்று மனந்திரும்ப வேண்டும்‌ அல்லது அவரை 
புறக்கணித்து அவருடைய வருகையின்‌ நியாயத்தீர்ப்பை சந்திக்க வேண்டும்‌.” 

வசனம்‌ 4. அவர்களுடைய அவிசுவாசத்தைக்‌ கண்டு இயேசு மனமுடைந்து 
போயிருப்பார்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை (மாற்கு 8:12), யூத தலைவர்களைப்‌ 


137 


பார்த்து இந்த விபச்சார சந்ததியார்‌ அடையாளம்‌ தேடுகிறார்கள்‌ என்றார்‌. 
அவர்களை விவரிப்பதற்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து கற்பனையை 
பெற்றுக்‌ கொண்டார்‌; இந்த ஜனங்கள்‌ தேவனுக்கு ஆவிக்குரிய வழியில்‌ 
அவிசுவாசிகளாயிருந்தனர்‌ (காண்க உபாகமம்‌ 32:5; ஏசாயா 50:1; எரேமியா 
3:8; 13:27; 31:32; எசேக்கியேல்‌ 16:32-43; ஓசியா 2:1-20). 

கர்த்தர்‌, யோனா தீர்க்கத்தரிசயின்‌ அடையாளமேயன்றி வேறே 
அடையாளம்‌ இவர்களுக்குக்‌ கொடுக்கப்படுவதில்லை என்றார்‌. வேறே 
பரிசேயர்களையும்‌ வேதபாரகரையும்‌ சந்தித்தபோது இதே உதாரணத்துடன்‌ 
அவர்களை எதிர்‌ கொண்டார்‌. இதற்கு முன்பு ஒரு நிகழ்வில்‌, “யோனா 
இரவும்‌ பகலும்‌ மூன்று நாள்‌ மீனின்‌ வயிற்றில்‌ இருந்தது போல, 
மனுஷகுமாரனும்‌ இரவும்‌ பகலும்‌ மூன்று நாள்‌ பூமியின்‌ வயிற்றில்‌ இருப்பார்‌” 
என்று சொல்லியிருந்தார்‌ (12:40). “யோனாவின்‌ அடையாளம்‌” கிறிஸ்துவின்‌ 
உயிர்த்தெழுதலுக்கு நிழலாயிருந்தது (12:39, 40 க்கான விளக்கவுரையை 
காண்க). இயேசுவை தேவனுடைய குமாரனென்று பலமாய்‌ ரூபித்த, 
இந்த மாபெரும்‌ அற்புதத்தையும்‌ (ரோமர்‌ 1:4), யூதமதத்‌ தலைவர்கள்‌ 
புறக்கணித்தனர்‌. நேர்மையற்ற இந்த மனுஷர்கள்‌, இந்த உண்மையை 
மூடிமறைப்பதற்காக, அவருடைய கல்லறையை காவல்‌ காத்த காவலர்களுக்கு 
பரிதானம்‌ கொடுத்து முயற்சித்தனர்‌ (மத்தேயு 28:11-15). 

இயேசு மறுமொழி கொடுத்தவுடன்‌, அவர்‌ அவர்களை விட்டுப்‌ 
புறப்பட்டுப்‌ போனார்‌. 





௮ பாடங்கள்‌ “5444 


ஆவிக்குரிய பார்வையின்மை (16:1-4) 
இந்த சுருக்கமான வசனப்பகுதியில்‌, ஆவிக்குரிய பார்வையற்றவர்களின்‌ 
நான்கு குணாதிசயங்களைக்‌ காண்கிறோம்‌. (1) ஆவிக்குரிய பார்வையற்றோர்‌ 
இருளைத்‌ தேடுகின்றனர்‌, (2) அவர்கள்‌ வெளிச்சத்தை சபிக்கின்றனர்‌, 
(3) மேலும்‌ இருளுக்குள்‌ பின்னிட்டுச்‌ செல்லுகின்றனர்‌, மற்றும்‌ (4) தேவனால்‌ 
கைவிடப்படுகின்றனர்‌. 


அறிவியல்‌ சார்ந்தது, ஆனால்‌ 
ஆவிக்குரியதல்ல (16:2, 3) 

பரிசேயர்களும்‌ சதுசேயர்களும்‌ சீதோஷ்ண நிலையை முன்குறித்து 
பேச முடிகிறது ஆகிலும்‌ “காலங்களின்‌ அடையாளங்களை” உணருகின்ற 
திறமையில்லாமல்‌ போனதற்காக இயேசு அவர்களைக்‌ கண்டித்தார்‌. அவர்கள்‌ 
அவருடைய போதனைகளையும்‌ அற்புதங்களையும்‌ இழிவுபடுத்தி, கிறிஸ்து 
என்று அவரை ஏற்றுக்‌ கொள்ளாமல்‌ அவமதித்தார்கள்‌. அவர்‌ அவர்களையே 
கடிந்து கொண்டிருந்திருந்தால்‌, நமது சந்ததியைக்‌ குறித்து அவர்‌ என்ன 
சொல்லுவார்‌? தட்ப வெப்ப நிலை குறித்த ஆராய்ச்சியில்‌ நாம்‌ நீண்ட தூரம்‌ 
(அறிவியல்‌ ரீதியான அநேக கேள்விகளிலும்‌) கடந்து விட்டோம்‌, ஆகிலும்‌ 
அப்படிப்பட்ட சரீரப்பிரகாரமான உலக அறிவு ஆவிக்குரிய விழிப்புணர்வுக்கு 





சமமாகாது. அநேகர்‌ தங்களுடைய சொந்த ஒழுக்கக்கேடான காரியங்களைக்‌ 


138 


குறித்து சிந்தியாமல்‌ இயேசுவின்‌ வருகையையும்‌ வருகின்ற நியாயத்தீர்ப்பையுங்‌ 
குறித்து வினயமற்றவர்களாயிருந்து கொண்டி ருக்கிறார்கள்‌. 
டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 





குறிப்புகள்‌ 

நலத்‌ R. A Hare, Matthew, Interpretation (Louisville: John Knox Press, 1993), 183. 
Leon Morris, The Gospel according to Matthew, Pillar Commentary (Grand Rapids, Mich.: 
Wm. B. Eerdmans Publishing Co., 1992), 413. மாற்கு புத்தகத்திலும்‌ ஒத்த வார்த்தைகள்‌ 
குறைவுபடுகின்றன (மாற்கு 8:11, 12). “Bruce M. Metzger, A Textual Commentary on the 
Greek New Testament, 2d ed. (Stuttgart: German Bible Society, 1994), 33. 5இந்த கோட்பாடு 
குறித்து அறியப்பட்ட பூர்வாங்க பதிவேடு Theophrastus Concerning Weather Signs 1.10. 
Theophrastus (இ. 371-இ. 287 இ.மு.), அரிஸ்டாட்டலின்‌ இடத்தில்‌ வந்தவர்‌. “குறிப்பிட்ட 
தட்பவெப்ப சூழலை வைத்து மேகத்தின்‌ மாதிரியைக்‌ கொண்டு பூர்வீகத்தார்‌ அடிக்கடி 





முன்னுரைக்தனர்‌. (Pliny Natural History 18.78; Virgil Georgics 1.438-60; Talmud Yoma 
21b.) ‘David Hill, The Gospel of Matthew, The New Century Bible Commentary (Grand Rapids, 
Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1972), 257. 


139 


40 


““புளித்குமாவைக்‌ குறித்து 
எச்சரிக்கையாமிருங்கள்‌”” 


[16:5-12] 


கலிலேயா கடலைக்‌ கடந்து பெத்சாயிதாவுக்கு போய்‌ சேர்ந்த பின்பு, 
இயேசு மறுபடியும்‌ தமது சீஷர்களுக்கு போதிக்கத்‌ துவங்கினார்‌. 


இயேசுவின்‌ எச்சரிக்கை (16:5, 6) 


“அவருடைய சீஷர்கள்‌ அக்கரை சேர்ந்தபோது, அப்பங்களைக்‌ 
கொண்டுவர மறந்து போனார்கள்‌. 

£இயேசு அவர்களை நோக்கி: பரிசேயர்‌ சதுசேயர்‌ என்பவர்களின்‌ 
புளித்தமாவைக்‌ குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்‌ என்றார்‌. 


வசனம்‌ 5. அடையாளங்களைக்‌ குறித்து பரிசேயரிடத்திலும்‌ 
சதுசேயரிடத்திலும்‌ விவாதித்தபிறகு, மக்தலாவின்‌ எல்லைகளிலிருந்து சீஷர்கள்‌ 
படகிலே ஏறி (15:39) கர்த்தரோடு கடலின்‌ அக்கரைக்குப்‌ போனார்கள்‌. 
அவர்கள்‌ பெத்சாயிதா ஊருக்கு வந்தார்கள்‌ (மாற்கு 8:22). அப்பங்களை 
கொண்டு வர மறந்து போனார்கள்‌. படவில்‌ அவர்களிடத்தில்‌ ஒரு 
அப்பம்மாத்திரம்‌ இருந்தது (மாற்கு 8:14). சொல்லப்படும்‌ விதத்தைப்‌ பார்க்கும்‌ 
போது வழக்கமாக தங்களுடைய பயணத்திலே அவர்கள்‌ அப்பங்களை 
கொண்டு போனார்கள்‌ (10:9, 10 ற்கான விளக்கவுரையைக்‌ காண்க) என்று 
காட்டுகிறது. 

வசனம்‌ 6. இயேசு பரிசேயர்‌ சதுசேயர்‌ என்பவர்களின்‌ புளித்தமாவைக்‌ 
குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்‌ என்று தம்முடைய சீஷார்களிடத்தில்‌ 
சொன்னார்‌. முன்பு ஒருமுறை இயேசு “புளிப்பின்‌” தன்மையை ஒரு உவமை 
மூலமாக, மத்தேயுவில்‌ குறிப்பிட்டு பேசினார்‌ (13:33 க்கான விளக்கவுரையைக்‌ 
காண்க). புளிப்பைப்பற்றிய உருவகம்‌ தீமையின்‌ பரவுதலைக்‌ குறிக்கும்படி 
பெரும்பாலும்‌ பேசப்படும்‌ (1 கொரிந்தியர்‌ 5:6-8; கலாத்தியர்‌ 5:7-9). 
பரிசேயார்களையும்‌ சதுசேயார்களையும்‌ கலிலேயாவிலேயே விட்டு வந்தி 
ருந்தபோதிலும்‌, யூதர்கள்‌ மேல்‌ அவர்கள்‌ கொண்டுள்ள எதிர்மறை செல்‌ 
வாக்கைக்‌ குறித்து இன்னமும்‌ நினைத்துக்‌ கொண்டிருந்தார்‌. இந்தப்‌ 
பிரிவுகளிலிருந்த உறுப்பினர்கள்‌ தேவனை நம்பாமல்‌ தங்களை நம்பினார்கள்‌. 
இயேசுவை புறக்கணித்து அவரை அவமானப்படுத்தி அவருடைய 
அற்புதங்களையும்‌ மட்டுப்படுத்தினார்கள்‌. இதன்‌ விளைவாக, அவர்கள்‌ 
ஜனங்களுக்கு இடறுதலுக்கேதுவான கல்லாக இருந்தார்கள்‌. 


140 


வசனம்‌ 12ல்‌, “புளிப்பு” என்பது பரிசேயர்‌ சதுசேயர்‌ என்பவர்களுடைய 
“போதனையை” விளக்கப்படுத்துறெது. லூக்காவில்‌ “புளிப்பு” என்பது 
“மாய்மாலத்தைக்‌” குறிக்கிறது லூக்கா 12:1) யூதர்களின்‌ தலைவர்கள்‌ குறித்த 
மாய்மாலங்களை இயேசு இன்னும்‌ அதிகக்‌ கவனமாக மற்ற வசனப்பகுதிகளில்‌ 
விளக்கப்படுத்தியிருக்கிறார்‌. மலைப்‌ பிரசங்கத்தில்‌, இயேசு பரிசேயர்களையும்‌ 
சதுசேயர்களையும்‌ வெளிப்படையாகவே குற்றஞ்சாட்டினார்‌ (மத்தேயு 5:20). 
“மாய்மாலக்காரராயிருந்த” அவர்களுடைய கொடுத்தல்‌, ஜெபம்‌, உபவாசித்தல்‌ 
ஆகிய அனைத்துமே மனுஷர்கள்‌ காணும்படி செய்யப்பட்டது (6:1-18) என்று 
மாற்கு 12:38-40ல்‌ அவர்‌ சொன்னார்‌, 


பின்னும்‌ அவர்‌ உபதேசம்‌ பண்ணுகையில்‌ அவர்களை நோக்கி: நீண்ட 
அங்கிகளை தரித்துக்‌ கொண்டு திரியவும்‌, சந்தை வெளிகளில்‌ வந்தனங்களை 
அடையவும்‌, ஜெப ஆலயங்களில்‌ முதன்மையான ஆசனங்களில்‌ 
உட்காரவும்‌, விருந்துகளில்‌ முதன்மையான இடங்களில்‌ இருக்கவும்‌ 
விரும்பி, விதவைகளின்‌ வீடுகளை பட்சித்து, பார்வைக்கு நீண்ட ஜெபம்‌ 
பண்ணுகிற வேதபாரகரைக்‌ குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்‌; அவர்கள்‌ 
அதிக ஆக்கினையை அடைவார்கள்‌ என்றார்‌. 


மத்தேயு 23:1-7ல்‌ இயேசுவின்‌ வாக்கியங்கள்‌ விசேஷமாக வேதபாரகரோடே, 
பரிசேயார்களையும்‌ குறிப்பிட்டு, மிகவும்‌ கடுமையாக கடிந்து கொள்றொர்‌. 23ம்‌ 
அதிகாரத்தின்‌ பின்‌ பகுதியில்‌, அவர்களுடைய மாய்மாலங்களை தொடர்ந்து 
வெளிப்படுத்துறொர்‌ (23:13-15, 23, 25, 27, 29). 


சீஷார்களின்‌ தவறான புரிந்து கொள்ளுதல்‌ (16:7-10) 


7நாம்‌ அப்பங்களை கொண்டு வராதபடியால்‌ இப்படிச்‌ சொல்லுகிறார்‌ 
என்று அவர்கள்‌ தங்களுக்குள்ளே யோசனை பண்ணிக்‌ கொண்டார்கள்‌. 

“இயேசு அதை அறிந்து; அற்ப விசுவாசிகளே, அப்பங்களைக்‌ கொண்டு 
வராததைக்‌ குறித்து நீங்கள்‌ உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிற 
தென்ன? 

“இன்னும்‌ நீங்கள்‌ உணரவில்லையா? ஐந்து அப்பங்களை ஐயாயிரம்‌ 
பேருக்குப்‌ பகிர்ந்ததையும்‌, மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள்‌ 
என்பதையும்‌; 

ஏழு அப்பங்களை நாலாயிரம்‌ பேருக்குப்‌ பகிர்ந்ததையும்‌, மீதியானதை 
எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள்‌ என்பதையும்‌ நீங்கள்‌ நினைவு கூராம 
லிருக்கிறார்களா? 


வசனம்‌ 7. சீஷர்கள்‌ இயேசுவின்‌ எச்சரிக்கையைத்‌ தவறாகப்‌ புரிந்து 
கொண்டார்கள்‌; அவர்கள்‌ அப்பங்களை கொண்டு வராதபடியால்‌ தங்களைக்‌ 
கண்டிக்கிறார்‌ என்று நினைத்தார்கள்‌. அவர்‌ இன்னும்‌ அதிகமான ஆவிக்குரியப்‌ 
பாடங்களை சீஷர்களுக்கு போதிக்க வேண்டியதன்‌ முக்கியத்துவத்தை 
எண்ணிக்‌ கொண்டிருக்கும்போது, சீஷர்களின்‌ உலகப்‌ பிரகாரமான தடைகள்‌ 
அவர்களை புரிந்து கொள்ள இடறுதலாக இருந்தன. 

வசனங்கள்‌ 8-10. அவர்களுடைய தவறான புரிந்து கொள்ளுதல்‌ அவர்‌ 


141 


அவர்களை அற்ப விசுவாசிகள்‌ என்று கடிந்து கொள்ளும்‌ சூழ்நிலையை 
உருவாக்கியது. கர்த்தர்‌ இந்த அடைமொழியாகிய “அற்ப விசுவாசம்‌” என்பதை 
அடிக்கடி. தமது சீஷரா்களுக்குப்‌ பயன்படுத்தினார்‌ (6:30; 8:26; 14:31). “அற்ப 
விசுவாசம்‌” விரும்பப்படாதது. ஒருவர்‌ பெரிய விசுவாசத்தைக்‌ கொண்டிருக்க 
முயற்சிக்க வேண்டும்‌, அது “விசுவாசமில்லாதிருப்பதைக்‌” காட்டிலும்‌ அல்லது 
“செத்த விசுவாசத்தைக்‌ காட்டிலும்‌ நிச்சயமாக சிறந்தது” (யாக்கோபு 2:20). 
இயேசு தமது கடிந்துகொள்ளுதலை இன்னும்‌ வலிமையாக கேள்வியாகக்‌ 
கேட்டுறார்‌: இன்னும்‌ நீங்கள்‌ உணரவில்லையா அல்லது நினைவில்லையா ... 2 
மாற்கு 8:17, 18ல்‌, இந்தக்‌ கேள்விகள்‌ விரிவாகக்‌ கேட்கப்படுகின்றன: “இன்னும்‌ 
சிந்தியாமலும்‌ உணராமலும்‌ இருக்கிறீர்களா? இன்னும்‌ உங்கள்‌ இருதயம்‌ 
கடினமாயிருக்கிறதா? உங்களுக்கு கண்களிலிருந்தும்‌ காணாதிருக்கிறீர்களா? 
காதுகளிருந்தும்‌ கேளாதிருக்கிறீர்களா? நினைவுகூராமலுமிருக்கிறீர்களா ... 2” 
இயேசு தாம்‌ நடப்பித்த இரண்டு அற்புதங்களை அவர்களுக்கு 
நினைப்பூட்டுகிறார்‌: ஒன்று ஐயாயிரம்‌ பேரை போஷித்தல்‌ (14:15-21), 
மற்றொன்று நாலாயிரம்‌ பேரை போஷித்தல்‌ (15:32-39). இந்த அற்புதங்கள்‌ 
கூடிவந்திருந்த கூட்டத்தை வைத்து மாத்திரமல்ல, பயன்படுத்தப்பட்ட 
அப்பங்களின்‌ எண்ணிக்கைகளைக்‌ கொண்டும்‌ வேறுபடுத்தப்படுகின்றன 
(ஐந்து மற்றொன்றில்‌ ஏழு). இன்னும்‌ அதிகமாகச்‌ சொன்னால்‌, பன்னிரண்டு 
கூடைகள்‌ (00/1௦) நிறைய எடுக்கப்பட்ட மீதியான துணிக்கைகள்‌ ஏழு 
பெரிய கூடைகள்‌ (ய) நிறைய எடுக்கப்பட்டதும்‌ வித்தியாசப்படுகிறது. 
இயேசு அவர்களுக்கு அற்புதங்களை நினைவுபடுத்தினார்‌; ஆகிலும்‌ மாம்சப்‌ 
பிரகாரமான போஜனம்‌ மட்டுமே அங்கு குறைவுபட்டிருந்திருக்குமேயாகில்‌, 
படவில்‌ இருந்த ஒரு அப்பத்தை அவர்‌ பெருகப்‌ பண்ணியிருக்கக்‌ கூடும்‌ 
என்பதை அவர்களுக்குத்‌ தெரியப்படுத்தவும்‌ செய்தார்‌ (மாற்கு 8:14) 
அல்லது தேவைப்பட்டிருந்தால்‌ தாமாகவே உண்டு பண்ணி கொடுத்திருக்க 
முடியும்‌. தமது விவாதத்தின்‌ போது, இயேசு இன்னும்‌ பெரிதான அதிக 
முக்கியத்துவம்‌ நிறைந்த பாடத்தை கற்க வழி காட்டுகிறார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
மாமிச தேவைகளில்‌ அக்கறையுள்ளவர்களாயிருந்தனர்‌. அதற்குத்தான்‌ அவர்‌ 
தேவனிடத்தில்‌ விசுவாசம்‌ வைக்கும்படி கட்டளையிட்டார்‌. உண்மையான 
முக்கியத்துவத்தைக்‌ குறித்த பார்வை அவர்களுக்கு இல்லாமல்‌ போயிற்று, அது 
தேவனிடத்திலிருந்து வருகிற உண்மையான உபதேசம்‌ (காண்க 6:33).! 











இயேசுவின்‌ எச்சரிக்கை மீண்டும்‌ 
கொடுக்கப்படுதல்‌ (16:17, 12) 


பரிசேயர்‌ சதுசேயர்‌ என்பவர்களின்‌ புளித்தமாவுக்கு 
எச்சரிக்கையாயிருக்க வேண்டுமென்று நான்‌ சொன்னது அப்பத்தைக்‌ குறித்துச்‌ 
சொல்லவில்லை என்று நீங்கள்‌ உணராதிருக்கிறது எப்படி ? என்றார்‌. 

2 அப்பொழுது, அவர்‌  அப்பத்தின்‌ புளித்தமாவைக்‌ குறித்து 
எச்சரிக்கையாயிருக்கவேண்டுமென்று சொல்லாமல்‌, பரிசேயர்‌ சதுசேயர்‌ 
என்பவர்களின்‌ உபதேசத்தைக்‌ குறித்தே அப்படிச்‌ சொன்னார்‌ என்று அறிந்து 


கொண்டார்கள்‌. 


142 


வசனங்கள்‌ 11, 12. பிறகு அவர்‌, நான்‌ சொன்னது அப்பத்தைக்‌ குறித்துச்‌ 
சொல்லவில்லை என்று நீங்கள்‌ உணராதிருக்கிறது எப்படி? என்று கேட்டார்‌. 
தாம்‌ சொன்ன கருத்தை சீஷர்கள்‌ புரிந்து கொண்டிருக்க வேண்டும்‌ 
என்பதை உறுதிப்படுத்திக்‌ கொள்ளும்படி, இயேசு மறுபடியும்‌ பரிசேயர்‌ 
சதுசேயராகிய புளிப்பைப்‌ குறித்து எச்சரித்தார்‌. இந்த நேரத்தில்தான்‌ 
அவர்கள்‌ அந்தபிரிவினரின்‌ உபதேசத்தைக்‌ குறித்து எச்சரிக்கையாயிருக்கும்படி 
அவர்‌ சொல்லுகிறார்‌ என்பதை உணர்ந்து கொண்டார்கள்‌ (161, ணன்‌ 
விளக்கவுரையைக்‌ காண்க). பரிசேயர்களின்‌ (சுய) சட்டங்கள்‌ மற்றும்‌ 
சதுசேயரின்‌ அச்சுறுத்தல்கள்‌ மூலம்‌ கொண்டிருந்த பணக்கொள்ளை ஆகிய 
இரு தீமைகளைக்‌ கொண்டு ஒருபோதும்‌ நீதியை அடைய முடியாது.” இதற்கு 
ஒப்பான மாற்கு எழுதின வசனங்களில்‌ சதுசேயர்களுக்குப்‌ பதிலாக ஏரோது 
என்று குறிப்பிட்டுள்ளார்‌ (மாற்கு 8:15). அடையாளம்‌ கேட்டு வந்த இவரும்‌ 
சதுசேயர்களைப்‌ போல இயேசுவை புறந்தள்ளினர்‌ லூக்கா 23:8-12). 





குறிப்புகள்‌ 
Donald A. Hagner, Matthew 14-28, Word Biblical Commentary, vol. 3315 (Dallas: Word 
Books, 1995), 460. 2Robert H. Mounce, Matthew, New International Biblical Commentary (Pea- 


body, Mass.: Hendrickson Publishers, 1991), 159. 


143 


41 
இன்றியமையாத ஒரண்ரு 
அறிக்கைகள்‌ 


[16:15-20)] 


மத்தேயு புத்தகத்தில்‌ கிறிஸ்து தேவனுடைய குமாரன்‌ எனும்‌ பேதுருவின்‌ 
அறிக்கை ஒரு இன்றியமையாத குறிப்பு. சுவிசேஷ விவரம்‌ இயேசு தெய்வீக 
மேசியா என்ற அடையாளப்படுத்துகலுடன்‌ துவங்குகிறது (1:1, 16, 
17, 20, 23). இயேசு ஞானஸ்நானம்‌ பெற்றபின்‌, தேவன்‌ அவரைத்‌ தம்முடைய 
குமாரன்‌ என்று அறிவித்தார்‌ (3:17). யோவான்‌ ஸ்நானன்‌ கிறிஸ்துவுக்கு வழியை 
ஆயத்தப்படுத்தினார்‌ (3:11, 12), ஆனால்‌ பிற்பாடு இயேசு அவர்தான்‌ என்று 
உறுதிப்படுத்திக்கொள்ள விரும்பினார்‌ (11:2-6). திரளான கூட்டம்‌ அடிக்கடி 
இயேசுவின்‌ உபதேசம்‌ மற்றும்‌ அற்புதங்களைக்‌ குறித்து ஆச்சரியப்பட்டார்கள்‌ 
(4:24, 25; 7:28, 29; 9:31, 33; 13:54; 15:31). சிலர்‌ அவரை - விசேஷமாக 
அவரது சொந்த ஊராகிய நாசரேத்தில்‌ இருந்தவர்கள்‌ புறக்கணித்தனர்‌ (13:57) 
மேலும்‌ மதத்தலைவர்களும்‌ (9:3; 12:24) புறக்கணித்தனர்‌. மற்றவர்களோ 
அவரை தாவீதின்‌ குமாரன்‌ என்று பிரகடனம்‌ செய்தனர்‌ (9:27; 12:23; 15:22). 
கடலையும்‌ காற்றையும்‌ அவர்‌ அமைதிப்படுத்தியபோது, சீஷர்களே இயேசுவின்‌ 
அடையாளத்தைக்‌ குறித்து கேள்வி எழுப்பினர்‌: “இவர்‌ எப்படிப்‌ பட்டவரோ, 
காற்றும்‌ கடலும்‌ இவருக்குக்‌ கீழ்ப்படிறெதே?” என்றார்கள்‌ (8:27). அவர்‌ 
தண்ணீரின்‌ மேல்‌ நடந்ததைக்‌ கண்டு கலக்கமடைந்த அவர்கள்‌, “மெய்யாகவே 
நீர்‌ தேவனுடைய குமாரன்‌” என்றார்கள்‌ (14:83). இந்தப்‌ பிரகடனம்‌ ஒரு 
அமைதியான சூழலில்‌, பேதுரு செய்த நல்ல அறிக்கைக்கு முன்னோட்டமாக 
இருந்தது. 


பேதுரு: நீர்‌ கிறிஸ்து (16:13-16) 


பின்பு, இயேசு பிலிப்புச்‌ செசரியாவின்‌ திசைகளில்‌ வந்தபோது, 
தம்முடைய சீஷரை நோக்கி: மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள்‌ யார்‌ 
என்று சொல்லுகிறார்கள்‌ என்று கேட்டார்‌. 

அதற்கு அவர்கள்‌, சிலர்‌ உம்மை யோவான்‌ ஸ்நானன்‌ என்றும்‌, சிலர்‌ 
எலியா என்றும்‌; வேறு சிலர்‌ எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில்‌ ஒருவர்‌ 
என்றும்‌ சொல்லுகிறார்கள்‌ என்றார்கள்‌. 

அப்பொழுது அவர்‌, நீங்கள்‌ என்னை யாரென்றும்‌ சொல்லுகிறீர்கள்‌ 
என்று கேட்டார்‌. 

சீமோன்‌ பேதுரு பிரதியுத்தரமாக, நீர்‌ ஜீவனுள்ள தேவனுடைய 
குமாரனாகிய கிறிஸ்து என்றான்‌. 


144 


வசனம்‌ 13. கலிலேயா கடலின்‌ கிழக்குத்‌ இசையில்‌ (16:5) பெத்சாயிதாவில்‌ 
அவர்‌ தங்கியபின்‌, (மாற்கு 8:22) இயேசுவும்‌ அவருடைய சீஷர்களும்‌ வடக்கே 
ஏறத்தாழ இருபத்தைந்து மைல்களைக்‌ கடந்து, செசரியா பிலிப்பியின்‌ திசைகளில்‌ 
வந்தார்கள்‌. “திசைகள்‌” என்பதற்குப்‌ பதிலாக, மாற்கு 8:27ல்‌ “கிராமங்களுக்கு” 
என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்தப்‌ பகுதி ஊற்றுகளெல்லாம்‌ 
யோர்தான்‌ நதியில்‌ சேரும்‌ தண்ணீர்‌ ஊற்றுகளாக செயல்பட்டன," அவைகள்‌ 
எர்மோன்‌ மலைகளின்‌ மேலிருந்து புறப்பட்டவைகள்‌. அது பழைய 
ஏற்பாட்டுப்‌ பட்டணமாகிய தாணுக்கு அருகிலும்‌, இஸ்ரவேலின்‌ வடக்கு 
எல்லைப்பகுதியிலும்‌ இருந்த ஒன்று. வடக்குப்‌ பகுதியில்‌ இருந்தவை ஒரு 
பழமொழிக்கு ஒப்பிடப்பட்டு “தாண்முதல்‌ பெயெர்சேபா வரைக்கும்‌,” என்று 
சொல்லப்பட்டது முழு இஸ்ரவேல்‌ நாட்டையும்‌ சுட்டிக்‌ காட்டியது.” 

பழைய ஏற்பாட்டில்‌ இருந்த இந்த இடம்‌ பாகால்‌ வணக்கம்‌ செய்கிற 
இடமாக அறியப்பட்டிருந்தது (யோசுவா 11:12; நியாயாதிபதிகள்‌ 
3:3;1 நாளாகமம்‌ 5:23). கிரேக்க பண்பாட்டுக்‌ காலத்தில்‌, பட்டணமானது 
“பானியாஸ்‌” அல்லது “பனையாஸ்‌” என்று பெயர்‌ பெற்றிருந்தது. கிரேக்க 
கடவுளான பான்‌, என்னும்‌ தேவனைக்‌ கனப்படுத்தும்‌ பொருட்டு 
கற்பாறைகளில்‌ நினைவுச்‌ சின்னங்கள்‌ பொறிக்கப்பட்டன, ஒரு கட்டுக்கதையில்‌ 
அவன்‌ அருகிலிருந்த குகையில்‌ பிறந்ததாகச்‌ சொல்லப்படுகிறது. பான்‌ பாதி 
ஆட்டின்‌ உருவத்தையும்‌ பாதி மனித உருவத்தையும்‌ கொண்டிருப்பதாக 
உருவகிக்கப்படுகிறது. செழுமைக்கும்‌ இளவேனிற்காலத்துக்கும்‌ இந்த 
கடவுளுக்குத்‌ தொடர்பு உண்டு, இவன்‌ மேய்ப்பர்களுக்கும்‌, ஆட்டு 
மந்தைக்கும்‌, வயல்‌ வெளிக்கும்‌, தோப்புகளுக்கும்‌, காடுகளுக்கும்‌ கடவுள்‌ 
என்று சொல்லுவதுண்டு. 

காற்பங்கு தேசாதிபதியாயெ பிலிப்புவினால்‌ அகஸ்து இராயனுக்காக 
(Augustus Caesar) “செசரியா” என்று பெயரிடப்பட்டது.“ பின்னதாக 








தன்னுடைய பெயரை தானே கனப்படுத்திக்‌ கொள்ளவும்‌, மத்திய தரைக்கடல்‌ 
கரையில்‌ அமைந்திருந்த சிறப்புமிக்க துறைமுகப்பட்டணமாகிய செசரியா 
எனும்‌ மற்றொரு பட்டணத்திலிருந்து வித்தியாசப்படுத்திக்காட்டுவதற்காகவும்‌ 
பிலிப்பி எனும்‌ பெயரைச்‌ சேர்த்தான்‌ (நடபடிகள்‌ 8:40; 12:19; 23:33). அகஸ்து 
இராயனை கனப்படுத்தும்‌ பொருட்டு பெரிய ஏரோதுவினால்‌ செசரியா 
பிலிப்பியில்‌ கட்டப்பட்ட மிகப்பெரிய கோவில்‌ ஒன்று உள்ளது.” இந்தப்‌ 
பட்டணத்தில்‌ பெரும்பாலான புறஜாதிகளின்‌ ஆதிக்கம்‌ இருந்த போதிலும்‌, 
ஒரு சிறிய மக்கள்‌ தொகை கொண்ட யூதர்களும்‌ அங்கே இருந்தார்கள்‌.” 

வரவிருந்த பரலோக ராஜ்யத்தைக்‌ குறித்த அறிவிப்பை 
ஒரு வஞ்சப்புகழ்ச்சியாக இந்த இடத்தைத்‌ தேர்ந்தெடுத்து 
அறிவித்திருக்றொர்‌ என்பது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம்‌! பூமியிலேயே 
மிகவும்‌ வல்லமையான ஆட்சியை அந்நாட்களில்‌ செய்து கொண்டிருந்த 
ஒரு ஆட்சியாளனுக்கு அர்ப்பணம்‌ பண்ணப்பட்ட அந்த இடத்தில்‌, 
இயேசு தமது சொந்த இராஜ்யமாகிய சபையை, இன்னும்‌ சில குறுகிய 
வருடங்களுக்குள்ளாகவே ஸ்தாபிக்கப்பட்டு அந்த பூமிக்குரிய இராஜ்யத்தை 
விழுங்கிப்‌ போடும்‌ என்று இயேசு பேசினார்‌.வரவிருந்த அந்த இராஜ்யம்‌ 
தானியேல்‌ 2:44, 45ல்‌ சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றக்‌ 
கூடியதாயிருந்தது. 








145 


செசரியா பிலிப்பியைச்‌ சுற்றியிருந்த அந்தப்‌ பகுதியில்‌ அவர்கள்‌ 
நுழைந்தபோது, இயேசு தம்மைப்‌ பின்‌ பற்றுவோரை, மனுஷகுமாரனாகிய 
என்னை ஜனங்கள்‌ யார்‌ என்று சொல்லுகிறார்கள்‌? என்று கேட்டார்‌. 
“மனுஷகுமாரன்‌” எனும்‌ சொல்‌ மேசியாவுக்குப்‌ பயன்படுத்தி தானியேலில்‌ 
(2:13) சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனக்‌ குறிப்பு. தீர்க்கதரிசியாகிய 
எசேக்கியேலுக்கு உண்டான தேவனுடைய வசனங்களில்‌, “மனுபுத்திரன்‌” 
எனும்‌ பதம்‌ சாதாரணமாக உலகில்‌ பிறக்கும்‌ மனுஷனுக்குக்‌ சொல்லப்பட்டது. 
இயேசு தமது மனுஷீகத்தை வலியுறுத்தி, அடிக்கடி குறிப்பிட்ட பட்டம்‌ 
இதுதான்‌ (8:20க்கான விளக்கவுரையைக்‌ காண்க). அன்று அவரது அடையாளம்‌ 
குறித்து எண்ணற்ற யூகங்கள்‌ உலா வந்தமையால்‌ அவர்‌ இந்தக்‌ கேள்வியை 
சந்தேகமற கேட்டார்‌. 








வசனம்‌ 14. துவக்கத்தில்‌, சீஷர்கள்‌ மறுமொழியாக சிலர்‌ அவரை யோவான்‌ 
ஸ்நானன்‌ என்று சொல்லுவகாகக்‌ குறிப்பிட்டனர்‌. அப்படிச்‌ சொன்னவர்களில்‌ 
ஒருவன்‌, ஏற்கனவே நாம்‌ பார்த்தபடி, ஏரோது அந்திப்பாவும்‌ ஒருவன்‌. 
இயேசுவுக்கு இருந்த அற்புத வல்லமையை கண்ணுற்ற அவன்‌, யோவான்‌ 
ஸ்நானன்‌ தான்‌ மரித்தோரிலிருந்து எழுந்தான்‌ என்று அவன்‌ நம்பினான்‌ 
(14:2 ற்கான விளக்கவுரையைக்‌ காண்க). 





மற்றவர்கள்‌ இயேசுவை எலியா என்று நினைத்தார்கள்‌. ஒருவேளை 
அவர்களுடைய வாழ்க்கை முறை அதைப்போல இருந்தது, அவர்களுடைய 
செய்தி அப்படிப்பட்ட தோற்றத்தைக்‌ கொண்டு வந்தது. மேலும்‌, மல்கியாவும்‌ 
எலியா வருவான்‌ என்று தீர்க்கதரிசனம்‌ உரைத்தான்‌ (மல்கியா 4:5). இந்த 
தீர்க்கதரிசனத்தை விளக்கப்படுத்திய இயேசு யோவான்‌ ஸ்நானன்‌ எனும்‌ 
நபர்த்தத்துவத்தில்‌ எலியா வந்தாயிற்று என்று சொன்னார்‌ (மத்தேயு 11:14 ன்‌ 
விளக்கவுரையைக்‌ காண்க). 

இன்னும்‌ சிலர்‌ இயேசுவை எரேமியா என்று நினைத்தார்கள்‌. பழைய 
ஏற்பாட்டு தீர்க்கதரிசிக்கும்‌ இயேசுவுக்கும்‌ இருந்த அதிரடி ஒற்றுமை தேவனு 
டைய மக்களைக்‌ குறித்த அவர்களுடைய அக்கறைதான்‌. எரேமியா “புலம்பல்‌ 
தூர்க்கதரிசி” என்று அறியப்பட்டிருந்தார்‌. அவர்‌ தமது ஜனங்களின்‌ பாவத்தி 
னிமித்தம்‌ அழுது புலம்பல்‌ புத்தகத்தை எழுதி, அவர்கள்‌ மனந்திரும்பாமல்‌ 
போனதினிமித்தம்‌ துக்கங்‌ கொண்டாடினார்‌. இயேசுவும்‌ வெளிப்படையாக 
அழுது கண்ணீர்‌ விட்டார்‌ “அவர்‌ துக்கம்‌ நிறைந்தவரும்‌ பாடு 
அனுபவித்தவருமாயிருந்தார்‌” (ஏசாயா 58:3). அவர்‌ எருசலேமின்‌ அழிவை 
முன்னறிவித்தார்‌ (மத்தேயு 24:1-28) அந்தப்‌ பட்டணத்தினிமித்தம்‌ கண்ணீர்‌ 
விட்டு அழுதார்‌ லூக்கா 19:41). எரேமியா, இயேசு ஆகிய இருவருமே யூத 
தலைவர்களின்‌ கரத்தால்‌ பாடுகளைப்பட்டார்கள்‌. 

இவைகளில்‌ சில காரியங்கள்‌ இயேசுவின்‌ ஊழியத்தில்‌ இன்னும்‌ 
நிறைவேறாமல்‌ இருக்கையில்‌, ஜனங்கள்‌ அவரை எரேமியாவுடன்‌ 
ஒப்பிடுவது ஏன்‌? எரேமியாவின்‌ மரணத்தைக்‌ குறித்து, வசனத்தில்‌ ஒன்றும்‌ 
சொல்லப்படாத காரணத்தினாலே, அவர்‌ பரமேறிச்‌ சென்று மேசியாவின்‌ 
அழிவில்லா கூட்டத்துடன்‌ சேர்ந்திருப்பார்‌ என்று யூதர்கள்‌ நினைத்திருக்கலாம்‌.” 
மேலும்‌, பழைய ஏற்பாட்டு ஆசிரியர்கள்‌ எழுதியதாகக்‌ கருதப்பட்ட 





சுவடிகளில்‌ ஒன்றில்‌ எரேமியாவை குறிப்பிட்டு, தேவனுடைய ஜனங்களுக்கு 
உதவி செய்யும்படி, ஏசாயாவுடன்‌ வந்ததாக சொல்லப்பட்டுள்ளது.” 


146 


எப்படியிருப்பினும்‌, இது ஒரு பின்சேர்க்கை என்றும்‌ உருவாக்கப்பட்ட 
யூதருடைய வசனப்பகுதிகளுடன்‌ கிறிஸ்தவர்களால்‌ கூட்டப்பட்டது என்றும்‌ 
சில வேத வல்லுனர்கள்‌ நம்புகின்றனர்‌. 

இயேசுவைக்‌ குறித்து மற்றொரு அடையாளம்‌ கொடுக்கப்படுகிறது: 
அவர்‌ தீர்க்கதரிசிகளில்‌ ஒருவர்‌. இந்த பொதுவான பதில்‌ இயேசுவை 
பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுடன்‌ இணைத்துப்‌ பேசுகிறது, ஆகிலும்‌ 
எந்த ஒரு தனிப்பட்டவருடனும்‌ சேர்த்து குறிப்பிடப்படவில்லை. ஜனங்கள்‌ 
அவரை, “பூர்வ காலத்து தீர்க்ககரிசிகளில்‌ ஒருவர்‌ உயிர்த்தெழுந்தார்‌” என்று 
நம்பினார்கள்‌ லூக்கா 9:8, 19). 

வசனம்‌ 15. மற்றவர்கள்‌ தம்மைக்‌ குறித்து என்ன நினைக்கிறார்கள்‌ என்ற 
விவாதத்திற்குப்‌ பின்‌, இயேசு அப்போஸ்தலர்களிடமே தமது கவனத்தைச்‌ 
செலுத்துகிறார்‌: ஆனால்‌ நீங்கள்‌ என்னை யாரென்றும்‌ சொல்லுகிறீர்கள்‌? 
கிரேக்க மொழியில்‌, “நீங்கள்‌” என்பது பிரதிப்‌ பெயர்‌ சொல்வலியுறுத்தலைக்‌ 
கொண்ட ஒன்று. இயேசு தமது அடையாளம்‌ குறித்து மற்றவர்களுடைய 
அபிப்பிராயத்தைக்‌ குறித்து கேட்டார்‌, ஆனால்‌ இப்பொழுது அவர்‌ தமது 
அப்போஸ்தலர்களின்‌ விசுவாசத்தின்‌ வெளிப்பாட்டைக்‌ கேட்டார்‌. 
அவர்களுக்குள்ளாகவும்‌ அவர்‌ யார்‌ என்பதில்‌ வித்தியாசப்பட்ட கருத்துக்கள்‌ 
இருந்திருக்கலாம்‌, ஆகிலும்‌ அவர்கள்‌ சரியாகத்‌ தொடர்ந்து செல்ல ஏதுவாக 
முடிவெடுக்க சரியான மமம்‌ இதுதான்‌. பூமியில்‌ அவருடைய காலம்‌ (முடிவை 
நோக்கி) ஓடிக்‌ கொண்டிருந்தது, அதற்குப்‌ பிறகு இந்த மனிதர்களே அவருடைய 
ஊழியத்தைத்‌ தொடர்ந்து நிறைவேற்றப்‌ போகிறவர்கள்‌. அவரில்‌ அவர்கள்‌ 
வைத்திருந்த விசுவாசம்‌ அவசியமானது, இல்லாவிட்டால்‌ அவர்களுடைய 
ஊழியம்‌ வெற்றிபெற இயலாது. 

வசனம்‌ 16. சீமோன்‌ பேதுரு பதிலளித்து, நீர்‌ ஜீவனுள்ள தேவனுடைய 





குமாரனாகிய கிறிஸ்து என்றான்‌. பேதுரு அடிக்கடி சீஷர்‌ கூட்டத்துக்காக 
முன்னின்று பேசும்‌ மனிதனாக இருந்தான்‌ (14:28; 15:15; 16:16; 17:24-27; 18:21). 
அவனுடைய இந்த நேர அறிக்கை இரண்டு பகுதிகளைக்‌ கொண்டிருந்தன. 
முதலாவதாக அவன்‌ இயேசுவை “கிறிஸ்து” என்று அடையாளப்படுத்தினான்‌. 
கூடுதலாக, “இயேசுவை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்‌” என்று 
அழைத்தான்‌." 

பேதுரு இயேசுவை “கிறிஸ்து” என்று சொன்னதன்‌ மூலம்‌ நெடுநாட்களாக 
எதிர்பார்த்துக்‌ காத்திருந்த மேசியாவாக ஏற்றுக்‌ கொண்டான்‌. “திறிஸ்து” 
(Christos) என்பது எபிரெய வார்த்தையின்‌ மொழிபெயர்ப்பாகிய “மேசியா” 
(mashiach) என்பதற்கு சமமானது. தேவன்‌ தெரிந்து கொண்ட “ 
பண்ணப்பட்டவர்‌” அவரே என்பதைக்‌ குறிப்பிடுகிறது. 

இந்த சொல்நடை அதிகாரத்திலிருந்த மனிதர்களின்‌ செயல்முறையிலிருந்து 
வந்த காரியத்தைக்‌ காட்டுகிறது - அதாவது ஒரு கீர்க்கதரிசியோ அல்லது 
ஒரு கூட்ட மூப்பரோ - ஒரு எதிர்கால இராஜாவின்‌ தலையின்மேல்‌ ஒலிவ 
எண்ணெயை ஊற்றி அபிஷேகம்‌ செய்வது போன்றது (1 சாமுவேல்‌ 16:18; 
2 சாமுவேல்‌ 2:4; 5:1-8). இஸ்ரவேலின்மேல்‌ ராஜாவாக இருப்பவன்‌, 
கர்த்தரால்‌ அபிஷேகம்‌ பண்ணப்பட்டு, தேவனுடைய முகவராக பூமியிலே 
நியமிக்கப்பட்டவன்‌ என்ற முறையில்‌ நோக்கிப்பார்க்கப்படுவான்‌ (சங்கதம்‌ 
2:2, 6). இயேசுவின்‌ நாட்களில்‌ இருந்த ஜனங்கள்‌ தாவீதுக்கு அருளப்பட்ட 


அபிஷேகம்‌ 











147 


வாக்குத்தத்தத்தின்படி, மேசியா நித்திய இராஜ்யத்தையுடையவராயிருப்பார்‌ 
என்று எதிர்பார்த்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌ (2 சாமுவேல்‌ 7:16).11 ச மோன்‌ 
பேதுருவின்‌ சகோதரன்‌, அந்திரேயா, அவர்களது முதல்‌ சந்திப்பிலேயே 
ஆவலோடே அவரை அறிக்கை செய்து மேசியாவாக பிரகடனம்‌ பண்ணினான்‌ 
(யோவான்‌ 1:41). நாத்தான்வேல்‌ அவரை “இஸ்ரவேலின்‌ இராஜா” என்றான்‌ 
(யோவான்‌ 1:49), இகை இன்னொரு வார்த்தையில்‌ சொன்னால்‌ இயேசு தான்‌ 
மேசியா. 

“ஜீவனுள்ள தேவனுடையகுமாரன்‌”என்பதும்‌ மேசியாத்துவதலைப்புகான்‌, 
அகிலும்‌ இதிலே ஒரு ஆழமான பொருள்‌ அடங்கியுள்ளது (2 சாமுவேல்‌ 7:14; 
சங்கதம்‌ 2:7; 89:26, 27; எபிரெயர்‌ 1:5-14). சீஷர்களில்‌ சிலர்‌ இதற்கு முன்பாக 
இயேசுவை தேவனுடைய குமாரன்‌ என்று ஏற்றுக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
நாத்தான்வேல்‌ அப்படியொரு அறிக்கையை செய்திருந்தான்‌ (யோவான்‌ 
1:49), இயேசு கலிலேயாவில்‌ காற்றை அமர்த்தனபோது, பன்னிருவரும்கூட 
அப்படி அறிக்கை செய்தார்கள்‌ (14:33). பேதுரு கர்த்தர்‌ ஜீவ அப்பத்தைக்‌ 
குறித்து தமது பிரசங்கத்தை செய்ததை கேட்ட பின்பு இயேசுவில்‌ இருந்த தனது 
விசுவாசத்தை “ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன்‌” என்று 
அறிக்கையிட்டான்‌ (யோவான்‌ 6:68, 69). “தேவனுடைய குமாரன்‌” என்று 
சொல்லுவதால்‌ அவர்கள்‌ அவருடைய வல்லமையையும்‌ தெய்வீகத்தையும்‌ 
ஏற்றுக்‌ கொண்டார்கள்‌ என காட்டுறெது. தேவனோடு இருக்றெ இயேசுவின்‌ 
ஒப்புவமையற்ற உறவுமுறையை அவர்கள்‌ அறிக்கை செய்தனர்‌. அவருடைய 
பிதா “ஜீவனுள்ள தேவன்‌.” இது பழைய ஏற்பாட்டின்‌ அஞ்ஞானிகளின்‌ 
ஜீவனற்ற விக்கிெரகங்களிலிருந்து முரண்பட்டவர்‌ தேவன்‌ என்பதைக்‌ குறிக்கும்‌ 
பதவி (உபாகமம்‌ 5:26; யோசுவா 3:10; சங்கதம்‌ 42:2; தானியேல்‌ 6:20; ஓசியா 
1:10). பாகாலையும்‌, பேன்‌ எனும்‌ விக்கிரகத்தையும்‌ அகஸ்து இராயனையும்‌ 
ஆராதித்துக்‌ கொண்டிருந்த செசரியா பிலிப்பைக்கு, ஏற்ற சொல்நடையில்‌ 
நிச்சயமாக பேசப்பட்டது. 


இயேசு: “நான்‌ என்‌ சபையைக்‌ 
கட்டுவேன்‌” (16:17, 18) 


இயேசு அவனை நோக்கி: யோனாவின்‌ குமாரனாகிய சீமோனே, நீ 
பாக்கியவான்‌; மாம்சமும்‌ இரத்தமும்‌ இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, 
பரலோகத்திலிருக்கிற என்‌ பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார்‌. 

மேலும்‌ நான்‌ உனக்குச்‌ சொல்லுகிறேன்‌, நீ பேதுருவாய்‌ இருக்கிறாய்‌, 
இந்தக்‌ கல்லின்மேல்‌ என்‌ சபையைக்‌ கட்டுவேன்‌; பாதாளத்தின்‌ வாசல்கள்‌ 
அதை மேற்கொள்வதில்லை. 


வசனம்‌ 17. இயேசு பேதுருவை பாக்கியவான்‌ என்று சொல்லுறார்‌. 
ஏனெனில்‌ இந்த சத்தியத்தைக்‌ குறித்த அறிவு அவனுக்கு இருப்பதாலும்‌, 
அந்த அறிவு அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த அறிவின்‌ மூலப்‌ 
பிறப்பிடத்தினாலும்‌. “பாக்கியவான்‌” என்பது எல்லை கடந்த மகிழ்ச்சிக்கு 





தன்னிடத்தில்‌ காரணம்‌ கொண்டிருப்பவர்‌ என்பதை விவரிக்கிறது (5:3-12; 
11:6; 13:16; 24:46). 


148 


பேதுரு “பாக்கியவான்‌” எனப்பட்டார்‌ ஏனெனில்‌ (மாமிசமும்‌ 
இரத்தமும்‌) இந்த சத்தியத்தை அவருக்கு வெளிப்படுத்தவில்லை, மனுஷனும்‌ 
வெளிப்படுத்த வில்லை, ஆனால்‌ பரலோகத்திலிருக்கிற பிதா தாமே அவருக்கு 
வெளிப்படுத்தினார்‌. 1௦1 Lightfoot என்பவர்‌ “மாமிசமும்‌ இரத்தமும்‌,” என்ற 
சொற்றொடருக்கு கவனத்தைத்‌ இருப்புகிறார்‌, யூத எழுத்துக்களில்‌ எண்ணற்ற 
முறை இது காணப்படுகிறது. தேவனுக்கும்‌ மனுஷனுக்குமிடையேயான 
முரண்பாட்டை விவரிக்க பயன்படுத்தப்படுகிறது.!? புதிய ஏற்பாட்டில்‌ 
மனிதனுடைய பெலவீனத்தைக்‌ குறிக்கவும்‌ அது வலியுறுத்துகிறது 
(1 கொரிந்தியர்‌ 15:50; கலாத்தியர்‌ 1:16; எபேசியர்‌ 6:12; எபிரெயர்‌ 
2:14). NEB வசனம்‌ 17ல்‌ “மாமிசப்‌ பிரகாரமான மனுஷன்‌” என்று 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 

பிதாவினால்‌ வெளிப்படுத்தப்பட்ட உண்மை (சத்தியம்‌) என்பது 
கிறிஸ்துவின்‌ உபதேசத்தையும்‌ அவரால்‌ செய்த அற்புதங்களையும்‌ சுட்டிக்‌ 
காட்டுகிறது (11:25, 26). தமது செய்தியும்‌ ஊழியமும்‌ தேவனிடத்திலிருந்து 
வந்தவை என்பதை இயேசு தெளிவுபடுத்தினார்‌ (யோவான்‌ 4:34; 5:30; 6:38, 
39; 7:16). ஆகையால்‌, இயேசுவின்‌ ஊழியத்தைக்‌ கவனித்திருந்த பேதுரு, 
இயேசுவை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கும்படி 
வழிநடத்தியிருக்க வேண்டும்‌ (14:33; யோவான்‌ 6:69). மற்றொரு சாத்தி 
யக்கூறு என்னவெனில்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ நேரடியாக இந்த சத்தி 
யத்தை பேதுருவுக்கு அருளியிருக்கக்‌ கூடும்‌. எல்லாவற்றிற்கும்‌ மேலாக, அது 
ஒரு ஏவப்படும்‌ யுகமாக இருந்தது (2 பேதுரு 1:20, 21). தேவன்‌ இன்றும்‌ 
ஜனங்களுக்கு இயேசுவை அடையாளப்படுத்திக்‌ கொண்டுதான்‌ இருக்கின்றார்‌, 
ஆனால்‌ தமது ஏவப்பட்ட வசனத்தின்‌ மூலம்‌ அப்படிச்‌ செய்கிறார்‌ (ரோமர்‌ 
10:13-17). 

இயேசு பேதுருவை யோனாவின்‌ குமாரனாகிய சீமோனே என்று 





அழைக்கிறார்‌. “பார்‌” எனும்‌ அராமிக்‌ வார்த்தை யோனாவுடன்‌ சேர்க்கப்பட்டு 
இந்த வார்த்தை எபிரெய மொழியில்‌ “பென்‌” என்பதற்கு சமமாகச்‌ 
சொல்லப்படுகிறது. இரண்டுமே “குமாரனாயெ” என்ற பொருளையுடையது. 
பேதுரு “யோனா” என்று பெயரிடப்பட்ட ஒருவருடைய குமாரன்‌. 
இயேசு பேதுருவைச்‌ சந்தித்த முதல்‌ முறையே இந்தப்‌ பெயரைக்‌ தான்‌ 
பயன்படுத்தினார்‌ (யோவான்‌ 1:42). தமது உயிர்த்தெழுதலுக்குப்‌ பின்பு அதை 
மூன்று முறை கலிலேயாக்‌ கடல்‌ அருகே குறிப்பிட்டார்‌ (யோவான்‌ 21:15-12). 
வசனம்‌ 18. இயேசு மேலும்‌ பேதுருவினிடத்தில்‌ அறிவித்து, மேலும்‌, நான்‌ 
உனக்குச்‌ சொல்லுகிறேன்‌, நீ பேதுருவாய்‌ இருக்கிறாய்‌, இந்தக்‌ கல்லின்மேல்‌ 





என்‌ சபையைக்‌ கட்டுவேன்‌; என்றார்‌. அவர்களுடைய முதல்‌ சந்திப்பின்போது 
சீமோனுக்கு அராமிக்‌ பெயராகிய “கேபா,” என்று பெயரிட்டு அழைத்தார்‌, 
அதன்‌ பொருள்‌ “கல்‌” (காண்க யோபு 30:6; எரேமியா 4:29). இந்தப்‌ பெயருக்குச்‌ 
சமமான கிரேக்கப்‌ பெயர்‌ “பேதுரு” (72705), இது ஒரு ஆண்பாலைக்‌ குறிக்கும்‌ 
வார்த்தை, அதன்‌ பொருள்‌ “கல்‌.”12 இயேசு “இந்தக்‌ கல்லின்மேல்‌ என்‌ 
சபையைக்‌ கட்டுவேன்‌,” என்று சொன்னபோது, அவர்‌ சீமோனுக்குக்‌ கொடுத்த 
பெயரை வைத்து ஒரு சொல்‌ விளையாட்டைச்‌ செய்கிறார்‌. “கன்மலை” 
என்பதற்கு கிரேக்கப்‌ பதம்‌ (ஓய) இயேசுவின்‌ வாக்கியத்தின்படி. பெண்பாலில்‌ 





பேசப்படுகிறது, அது மலைத்‌ தொடர்ச்சியான அல்லது பெரிய கற்பாறையைக்‌ 


149 


குறிக்றெது.!* செசரியா பிலிப்பி பகுதிகளில்‌ மலைகளும்‌ பாறைகளும்‌ இருந்த 
விதம்‌ அப்படியொரு உருவகத்தை மனதிற்குக்‌ கொண்டு வந்திருக்கக்‌ கூடும்‌. 
இயேசு புறஜாதிகளிடம்‌ கிரேக்க மொழியில்‌ பேசியிருந்தாலும்‌ (15:21-28), 
தம்முடைய சீஷர்களிடம்‌ பேசினபோது அராமிக்‌ மொழியில்‌ இந்த நிகழ்ச்சியின்‌ 
போது பேசியிருக்கலாம்‌. அப்படியிருந்திருக்குமானால்‌, அதே அராமிக்‌ (மத ”) 
வார்த்தையை “பேதுரு” “கன்மலை” என்ற இரண்டுக்கும்‌ பயன்படுத்தியிருக்கக்‌ 
கூடும்‌. அப்படியானால்‌, இயேசுவின்‌ வாக்கியத்தை கிரேக்க மொழிக்கு 
மொழிபெயர்த்தபொழுது, மத்தேயு இயல்பாகவே பெட்ரா எனும்‌ அராமிக்‌ 





வார்த்தைக்கு ஏற்ப, பெண்பால்‌ பெயர்ச்‌ சொல்லில்‌ குறிப்பிட்டிருக்கலாம்‌, 
ஏனெனில்‌ பெட்ரா என்பது தான்‌ நெருக்கமாக ஓத்துப்போகிற பதம்‌. 
எப்படியிருப்பினும்‌, பேதுரு ஆண்‌ பால்‌ ஆனதினாலே ஆண்‌ பாலில்‌ 
பெட்ராசம்‌ எனும்‌ சொல்‌ பயன்படுத்தப்பட்டதாகக்‌ குறிப்பிடுவது தான்‌ 
பொருத்தமாயிருக்கும்‌. பெயர்ச்சொற்களான பெட்ரா படெட்ராஸ்‌ இரண்டுமே 
ஒன்றுக்கொன்று மாறி மாறி சிலவேளைகளில்‌ பயன்படுத்தப்பட்டாலும்‌,?* 
இப்படிப்பட்ட வசனப்பகுதிகளில்‌ ஒருபோதும்‌ அப்படியிருந்ததில்லை. 
அவருடைய வார்த்தை “பேதுரு” “கன்மலை” இரண்டையும்‌ வேறுபடுத்திக்‌ 
காட்டுபவை. 

இயேசு குறிப்பிட்டதின்‌ பொருள்‌ அடிக்கடி விவாதிக்கப்படுவதுண்டு. 
“கல்லின்மேல்‌” என்றபதம்‌ பேதுருவைத்தான்‌ குறிக்கிறது என்று 
வாதிடப்படுவதுண்டு. இன்னொரு வார்த்தையில்‌ சொன்னால்‌, கிறிஸ்து தமது 
சபையை பேதுருவின்‌ மேல்‌ கட்டினார்‌ என வாதிடுவர்‌. இந்த கண்ணோட்டம்‌ 
ஆரம்பகால கிறிஸ்தவத்தில்‌ இந்த அப்போஸ்தலன்‌ ஆற்றிய கடமைகளுக்கு 
பொருத்தமாக இருந்தது, எனவே அவரே பிரதான அப்போஸ்தலன்‌ 
என்பதற்கான உரிமை கொண்டவராகக்‌ காட்டுகிறது. அவர்‌ முக்கியமான 
கடமையாற்றினார்‌ என்பது உண்மைதான்‌, ஆனால்‌ அது பிரதானமான 
கடமையல்ல. அப்போஸ்கலரின்‌ பெயர்‌ பட்டியலில்‌ முதலாவதாக அவருடைய 
பெயர்‌ குறிப்பிடப்படுவதால்‌ அவர்‌ மற்றவர்களை நடத்திச்‌ செல்லும்‌ 
ஸ்தானத்திலிருந்தார்‌ என்ற முக்கியத்துவம்‌ அவரைக்‌ குறித்து வெளிப்படுகிறது 
(10:2-4; மாற்கு 3:16-19; லூக்கா 6:14-16; நடபடிகள்‌ 1:13). இயேசு பரமேறிச்‌ 
சென்றபிறகு, கீழ்வரும்‌ நிகழ்வுகளில்‌ அவர்‌ தமது முன்னின்று நடத்தும்‌ 
கடமையைச்‌ செய்தார்‌: அப்போஸ்தலா்களில்‌ யூதாஸிற்குப்‌ பதிலாக ஒருவனை 
நியமித்தல்‌ (நடபடிகள்‌ 1:15-22), பெந்தெகோஸ்கே நாளில்‌ சபையின்‌ ஸ்தாபிதம்‌ 
(நடபடிகள்‌ 2:14-40), சமாரியார்களுக்கு பரிசுத்த ஆவியை கைகளை வைத்து 
கொடுத்தல்‌ நடபடிகள்‌ 8:14-25), புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தைப்‌ பரப்புதல்‌ 
(நடபடிகள்‌ 10; 11), மற்றும்‌ யூத புறஜாதிகளைக்‌ குறித்த வாக்குவாதங்களை 
சரிசெய்கல்‌ (நடபடிகள்‌ 15:7-11). 

இந்தக்‌ கண்ணோட்டம்‌, எவ்வித கத்தோலிக்கப்‌ பாரம்பரிய 
உபதேசத்தையும்‌ ஏற்றுக்கொள்ளாமலேயே, தர்க்கம்‌ பண்ணப்படுகிறது, 
அவர்களுடைய உபதேசத்தில்‌ பேதுரு முதல்‌ போப்‌ என்றும்‌, அந்தப்‌ பதவி 
தொடர்ந்து வாழையடி வாழையாக (“அப்போஸ்தலர்‌ வழி வருதல்‌” என்னும்‌ 
உபதேசம்‌) தொடர்வதாகவும்‌ கருதப்படுகிறது. உதாரணமாக, தேவனுடைய 





வரலாற்றின்‌ இந்த சம்பவத்தில்‌ பேதுருவின்‌ ஓப்பற்ற கடமைகளை David Hill 





காணும்‌ விதமாவது. அவருடைய பார்வையில்‌, ரோமாபுரியில்‌ இன்றுள்ள 


120 


பிஷப்புகளின்‌ கடமைகள்‌ ஒரேமாதிரியாக இருப்பது சட்டரீதியானவைகள்‌ 
அல்ல, என்றார்‌. கூடுதலாக, Donald A. Hagner, 


ஆகிலும்‌ பேதுரு எனும்‌ கண்மலையின்‌ மேல்‌ சபை கட்டப்பட்டது 
என்று வைத்துக்‌ கொண்டாலும்‌, அதினுடைய இயல்பான அர்த்தத்தில்‌, 
போப்பின்‌ பதவியை உறுதிப்படுத்துவதற்கோ அல்லது சபை, 





அப்போஸ்தலர்களைப்‌ போலவே, இயேசுவாயெ அடைக்கலப்‌ பாறையை 
சார்ந்து நிலைநிற்கிறது என்பதை மறுதலிக்கவோ எவ்வித ஆதாரமும்‌ 
இல்லை. எல்லாவற்றிற்கும்‌ மேலாக இயேசுவே இதன்‌ ஸ்தாபகர்‌, 
அப்போஸ்தலர்கள்‌ எதைச்‌ செய்தாலும்‌ அவர்‌ மூலமே செய்கிறார்கள்‌ 





... அடிக்கடி சுட்டிக்‌ காட்டப்பட்டது போல, பேதுரு கன்மலை என்ற 
கண்ணோட்டத்தில்‌ பார்க்கப்‌ பட்டாலும்‌, அவருடைய அறிக்கையைக்‌ 





காட்டிலும்‌ மேலானது எதுவுமில்லை, அது அவர்‌ கிறிஸ்துவின்‌ முகவராக 
செயல்பட்டு சுவிசேஷப்‌ பரவலை அவருடைய பொறுப்பில்‌ நடப்பிக்கும்‌ 
அதிகாரத்தை அடுத்துவரும்‌ வசனத்தில்‌ கொடுக்கப்படுவதாகக்‌ 
காண்கிறோம்‌ என்றார்‌.” 


இந்த ஸ்தானம்‌ பெரும்பாலும்‌ எபேசியர்‌ 2:20 உடன்‌ இணைப்பாய்க்‌ 
காட்டுகிறது, சபை அப்போஸ்தலர்‌, தீர்க்கதரிசிகள்‌ என்பவர்களுடைய 
“அஸ்திபாரத்தின்‌ மேல்கட்டப்பட்டது'* என்று பவுல்‌ கூறும்‌ போது, கிறிஸ்து 
தாமே அதற்கு மூலைக்‌ கல்லாயிருக்கிறார்‌” (காண்க வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
21:14). 

இந்த வசன அமைப்பைக்‌ குறித்த மற்றொரு கண்ணோட்டம்‌ “இந்தக்‌ 
கல்‌” என்பது இயேசுவை “ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து” 
என்று பேதுரு செய்த அறிக்கையைச்‌ சுட்டிக்‌ காட்டுகிறது (16:16). பழைய 
ஏற்பாட்டு தீர்க்கதரிசனமாக தேவனுடைய புதிய வீடு கட்டப்படும்‌ 
கன்மலையாக மேசியா இருப்பார்‌ என்று சொல்லப்பட்டது (சங்கதம்‌ 118:22; 
ஏசாயா 28:16; தானியேல்‌ 2:44, 45). சபை கட்டப்பட்ட அஸ்திபாரம்‌ 
இயேசுவே என்று புதிய ஏற்பாடு உறுதிப்படுத்துறெது (21:42; நடபடிகள்‌ 
4:10-12; 1 கொரிந்தியர்‌ 3:11; 1 பேதுரு 2:4-8). இந்த விஷயத்தில்‌ அஸ்திபாரம்‌ 
என்பது இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து எனும்‌ சத்தியமே பாறை 
(இந்தக்கல்‌), என்று பேதுரு இயேசுவைக்குறித்து அறிக்கையிட்டார்‌. கிறிஸ்து 
விடத்தில்‌ வருகிற ஒருவர்‌ தான்‌ ஞானஸ்நானம்‌ பெறுவதற்கு முன்‌ இந்த 
அறிக்கையைச்‌ செய்றார்‌ (நடபடிகள்‌ 8:37), இதிலேதான்‌ அவர்‌ கிறிஸ்துவுடன்‌ 
இணைந்து அவருடைய சபையில்‌ சேர்க்கப்படுகிறார்‌ நடபடிகள்‌ 2:41; ரோமர்‌ 
6:3-5; 1 கொரிந்தியர்‌ 12:13; கலாத்தியர்‌ 3:26, 27), இந்த வகையில்‌ அந்த நல்ல 
அறிக்கை ஜீவனுள்ளதாயும்‌, சபையின்‌ அஸ்திபாரத்தில்‌ கிரியை செய்யக்‌ 
கூடி யதாகவுமிருக்கறது. 

J. W. McGavey இந்த ஸ்தானத்தை இராஜ்யத்துடன்‌ (சபையுடன்‌) 
மலையின்‌ மேல்‌ கட்டப்பட்ட ஒருபட்டணத்தை ஒப்பிடுகிறார்‌. இதன்‌ 
ஸ்தாபகர்‌ கிறிஸ்துவானதால்‌ (16:18) பேதுரு திறவுகோல்களையுடைய வாயிற்‌ 
காப்போனாக இருக்கிறார்‌ (16:19), என்று கூறும்போது வேறு ஏகோ ஒன்றுதான்‌ 
“இந்தக்‌ கல்‌” எனும்‌ வார்த்தையாக இருக்க வேண்டும்‌. உடனடி வசனமே நல்ல 








151 


அறிக்கைதான்‌ அந்தக்‌ கல்லாயெ அஸ்திபாரம்‌ என காட்டுகிறது (16:16, 17). 
மெக்கார்வே எழுதினார்‌, 


கிறிஸ்தவ அமைப்பு முறையில்‌, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய 
கிறிஸ்து அவரே என்கிற, இந்த சத்தியம்தான்‌ மிகவும்‌ அடிப்படையான 
உண்மை - இதன்‌ மேல்‌ தான்‌ மேலான முழு அமைப்பும்‌ சார்ந்திருக்கிறது; 
ஆதலால்‌ அது முறையாக கன்மலைக்கான விளக்கத்தை இரட்சகருடைய 
காட்சியில்‌ முன்‌ வைக்கப்பட வேண்டும்‌.” 


மெக்கார்வே அளிக்கிற இந்தக்‌ கண்ணோட்டம்‌ மிகவும்‌ பாராட்டுகலுக்குரியது. 
அந்த வசனப்பகுதி, வார்த்தை நுணுக்கம்‌, பின்‌ தொடருகிற புதிய ஏற்பாட்டு 
உபதேசம்‌ அகியவை உருவாக்கும்‌ எந்தக்‌ காரியமும்‌ புறம்பே தள்ளி 
விடலாகாது. 

இயேசு தன்னுரிமை கொண்டாடும்‌ பிரதி பெயர்ச்சொல்லைப்‌ 
பயன்படுத்தி தாம்‌ கட்டுவதாகத்‌ திட்டமிட்டதை “என்‌” என்று குறிப்பிட்டார்‌. 
அவர்‌ பயன்படுத்தின “சபை” எனும்‌ (64/1௭) பதம்கான்‌ முதல்‌ முறையாக 
புதிய ஏற்பாட்டில்‌ பயன்படுத்தப்பட்ட இடம்‌ இது. சுவிசேஷ எழுத்தாளர்களில்‌ 
மத்தேயு தான்‌ முதல்‌ முறையாக இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்‌ 
(16:18; 18:17). “உள்ளூர்‌ சபை” அல்லது “கூடிவரும்‌ கூட்டத்தைக்‌” 
குறிப்பிட“? எச்லீசியா எனும்‌ வார்த்தை புதிய ஏற்பாட்டில்‌ 114 முறை 
பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது உலகளாவிய சபையையோ (எபேசியர்‌ 1:22; 
5:23), ஒரு பிராந்தியத்தில்‌ உள்ள சபையையோ (1 கொரிந்தியர்‌ 16:1), ஒரு 
உள்ளூர்‌ சபையையோ (1 கொரிந்தியர்‌ 1:2), மற்றும்‌ ஒன்றாக கூடிவருகிற 
கூட்டத்தையோ குறிக்கலாம்‌ (1 கொரிந்தியர்‌ 11:18; 14:28). மத்தேயு 16:18ல்‌ 
இயேசு சபையைக்‌ குறிப்பிட்டபோது அவர்‌ ஈ4/4//௭ என்ற வார்த்தையை 








பயன்படுத்தினார்‌. அவர்‌ உலகளாவிய சபையைக்‌ குறிப்பிட்டார்‌. சபை 
கிறிஸ்துவுக்குரியது; அவர்‌ தமது சிலுவையின்‌ இரத்தத்தினாலே கிரயத்துக்கு 
அதை வாங்கினார்‌ (நடபடிகள்‌ 20:28; 1 பேதுரு 1:18, 19; காண்க 1 கொரிந்தியர்‌ 
6:20). Robert 11. Gundry சிந்தனை என்னவெனில்‌, மத்தேயு புத்தகத்தில்‌, “என்‌ 
சபையை” என்று குறிப்பிடப்பட்ட வார்த்தை, “அவர்களுடைய [உங்களுடைய] 
ஜெப ஆலயம்‌ (யங்கள்‌)” என்று குறிப்பிடப்படுவதற்கு முரணானது (4:23; 9:35; 
10:17: 12:9; 13:54; 23:34).21 

மேற்கொண்டு இயேசு பேதுருவிடத்தில்‌ பாதாளத்தின்‌ வாசல்கள்‌ 
அதை மேற்கொள்வதில்லை என்றும்‌ சொன்னார்‌. K]/V “நரகத்தின்‌ 
வாசல்கள்‌” என்று குறிப்பிடப்பட்டுள்ளது, “பாதாளம்‌” எனும்‌ வார்த்தையை 
தவறுதலாக புரிந்து கொள்ள இது வழிவகுக்கும்‌. புதிய ஏற்பாட்டில்‌ 
(Haidés) “பாதாளம்‌” என்பது, மரித்தோர்‌ இருக்கும்‌ இடத்தை குறிப்பது, 
வழக்கமாக “நரகத்திலிருந்து” (hea), வித்தியாசப்பட்ட வார்த்தை 
இது, இது (ரகம்‌) இறுதி தண்டனையளிக்கப்படும்‌ இடம்‌. 180% P. Lewis 
என்பவர்‌ K]V மொழிபெயர்க்கப்பட்ட போது ஆங்கிலத்தில்‌ இரண்டு கிரேக்க 
வார்த்தையையும்‌ குறிப்பிடத்‌ தக்கதாக “நரகம்‌” எனும்‌ வார்த்தையை 
பயன்படுத்தினர்‌. அந்த நேரத்தில்‌, “பாதாளம்‌” எனும்‌ வார்த்தை ஆங்கிலத்தில்‌ 
அறிமுகமாக துவங்கியிருந்த நேரம்‌. இங்கு இந்த வசனத்தில்‌, மிக 





152 


சமீபத்திய மொழிபெயர்ப்புகளிலெல்லாம்‌ “பாதாளத்தின்‌ வாசல்கள்‌” என்றோ 
அல்லது அதற்குச்‌ சமமான வார்த்தையோ பயன்படுத்தப்பட்டுள்ளது”” என்று 
சொன்னார்‌. 

பழங்கால உலகில்‌, வாசல்கதவுகள்‌ ஒரு பட்டணத்தின்‌ பாதுகாப்புக்கு 
மிகவும்‌ அவசியமானதாக இருந்தது, அவைளைக்‌ கொண்டு அதன்‌ பலத்தை 
அறிந்து கொள்ள ஒரு சுட்டிக்‌ காட்டும்‌ அடையாளம்‌ அவை, கிரேக்க 
வார்த்தையான “பாதாளம்‌” (/78188) “சியோல்‌” (545௦0); எனும்‌ எபிரெய 
மொழி வார்த்தையுடன்‌ ஒத்துப்‌ போயிற்று; இரண்டு பதங்களும்‌ மரணத்தின்‌ 
எல்லையைக்‌ குறிப்பவைதான்‌. இயேசு இரண்டு கருத்துக்களையும்‌ ஒன்றாக்கி 
“வாசல்கள்‌” மற்றும்‌ “பாதாளம்‌” என்று குறிப்பிட்டு மரணத்தின்‌ வலிமையையும்‌ 
எல்லையையும்‌ கூறினார்‌ (காண்க RSV; TEV; NEB; REB). இவை “பாதாளத்தின்‌ 
[£யோலின்‌] வாசல்கள்‌” மற்றும்‌ “மரணத்தின்‌ வாசல்கள்‌” என்று குறிப்பிட்டு 
பழைய ஏற்பாடு உறுதிப்படுத்துறெது (யோபு 17:16 [NIV]; 38:17; சங்கதம்‌ 
9:13; 107:18; ஏசாயா 38:10). கிரேக்க இலக்கியத்தில்‌, “பாதாளத்தின்‌ 
வாசல்கள்‌” எனும்‌ சொற்றொடர்கள்‌ மரணத்தின்‌ கூர்‌ மற்றும்‌ அதின்‌ 
ஆதிக்கம்‌ ஆகியவற்றையும்‌ குறிக்கிறது.” தள்ளுபடி ஆகமத்தில்‌ ஒரு புத்தகம்‌ 
“ஜீவியத்தின்‌ மேலும்‌ மரணத்தின்‌ மேலும்‌ வல்லமை” தேவனுக்கே உரியது, 
“அவர்‌ மாம்சமானவர்களை பாதாளத்தின்‌ வாசல்களில்‌ இறக்கி, மறுபடியும்‌ 
எழும்பப்‌ பண்ணுகிறார்‌” என்று சொல்லுகிறது.”* 

இயேசு பாதாளத்தின்‌ வாசல்கள்‌ (மரணத்தின்‌ வலிமை) “அதை 
மேற்கொள்ள மாட்டாது” என்றார்‌. அவர்‌ சொன்னதின்‌ பொருள்‌ என்ன? 
குறைந்த பட்சம்‌ இரண்டு விளக்கங்கள்‌ சாத்தியமாகும்‌. ஒன்று பிரதிப்பெயர்ச்‌ 
சொல்லாகிய “அதை” என்பது சபையைக்‌ கட்டுவதை சுட்டிக்‌ காட்டுகிறது. 
தமது இராஜ்யத்தை ஸ்தாபிப்பதை இயேசுவின்‌ மரணம்‌ தடை செய்ய 
முடியாது. உடனடியாகத்‌ தொடர்ந்து வரும்‌ வசனப்பகுதியில்‌ தமது 
மரணம்‌, உயிர்த்தெழுதலைக்‌ குறித்து கர்த்தர்‌ முன்னறிவித்த இந்தக்‌ 
கருத்திலிருந்து அறிகிறோம்‌ (16:21). பெந்தெகோஸ்தே நாளில்‌, பேதுரு 
பிரசங்கித்து, “தேவன்‌ அவருடைய மரண உபத்திரவங்களின்‌ கட்டை 
அவிழ்த்து, அவரை எழுப்பினார்‌; அவர்‌ மரணத்தினால்‌ கட்டப்பட்டிருக்கக்‌ 
கூடாதிருந்தது”; “அவன்‌ கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்தில்‌ 
விடப்படுவதில்லையென்றும்‌ முன்னறிந்து, அவர்‌ உயிர்த்தெழுதலைக்‌ குறித்து 
இப்படிச்‌ சொன்னான்‌” (நடபடிகள்‌ 2:24, 31). பவுல்‌ “மரித்தோரிலிருந்து 
எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம்‌; மரணம்‌ இனி 
அவரை ஆண்டு கொள்ளுவதில்லை,” என்று எழுதினார்‌ (ரோமர்‌ 6:9; NRSV). 
இருப்பினும்‌, பிரதி பெயர்ச்சொல்லை தாம்‌ கட்டப்போவதாகச்‌ சொன்ன 
சடையாக இருப்பினும்‌, அது பொதுவான பாலில்‌ பேசப்பட்டது என்று நாம்‌ 
எதிர்‌ பார்க்கலாம்‌. 

இரண்டாவது விளக்கம்‌ என்னவெனில்‌ பிரதிப்‌ பெயர்ச்‌ சொல்‌ அதை 
(௯1) என்பது பெண்‌ பாலில்‌ இருக்கிறது, இது சபையையே குறிக்கிறது. 
இந்த விளக்கத்தை எடுத்துக்‌ கொண்டு கர்த்தருடைய இராஜ்யம்‌ 
நித்தியமானதென்றும்‌, என்றைக்கும்‌ அழியாததென்றும்‌ நாம்‌ தீர்மானிப்போம்‌ 
(தானியேல்‌ 2:44). மிகவும்‌ குறிப்பாக, துன்புறுத்தலினால்‌ அது நிறுத்தப்பட 
முடியாது என நாம்‌ சொல்லுவோம்‌. இந்த கருத்தும்‌ இந்த அதிகாரத்தின்‌ 








153 


சந்தர்ப்பப்பொருளில்‌ காணப்படுகிறது. இயேசு தமது பின்பற்றாளர்களிடம்‌, 
இரத்த சாட்சிகளாக மரிக்க வேண்டியிருந்தாலும்‌ தங்களை வெறுத்து, 
அவருக்குப்‌ பின்செல்லும்‌ படி புத்திகூறினார்‌ (16:24-27). 

குறிப்பிட வேண்டிய இன்னொரு உண்மையான கருத்து என்னவெனில்‌, 
கிறிஸ்தவர்களை பிடித்து வைக்கும்‌ வல்லமை, மரணத்துக்குக்‌ கிடையாது 
எனலாம்‌ (1 கொரிந்தியர்‌ 15:50-57). வெளிப்படுத்தின விசேஷத்தில்‌, 
இயேசு “மரணத்துக்கும்‌ பாதாளத்துக்குமுரிய திறவுகோல்களை” 
உடையவராயிருக்கிறார்‌ என்று கிறிஸ்துவைப்‌ பற்றி சித்தரிக்கப்படுறெது 
(வெளிப்படுத்தின விசேஷம்‌ 1:18). கடைசியாக, “மரணமும்‌ பாதாளமும்‌” 
தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன; அப்பொழுது மரணமும்‌ பாதாளமும்‌ 
அக்கினிக்கடலிலே தள்ளப்பட்டன என்று சொல்லப்படுகிறது (வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ 20:13, 14). 


யேசு: “இராஜ்யத்தின்‌ கோல்களை நான்‌ 
யத்‌ றவு நீ 
உனக்குத்‌ தருவேன்‌” (16:19, 20) 


2 பரலோகராஜ்யத்தின்‌ திறவுகோல்களை நான்‌ உனக்குத்‌ 
தருவேன்‌; பூலோகத்திலே நீ கட்டுறெது எதுவோ அது பரலோகத்திலும்‌ 
கட்டப்பட்டிருக்கும்‌, பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ, அது 
பரலோகத்திலும்‌ கட்ட விழ்க்கப்பட்டிருக்கும்‌ என்றார்‌. 

“அப்பொழுது, தாம்‌ கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும்‌ சொல்‌ 
லாதபடிக்குத்‌ தம்முடைய சீஷா்களுக்குக்‌ கட்டளையிட்டார்‌. 


வசனம்‌ 19. தமது சபையைக்‌ தாம்‌ கட்டுவதாகச்‌ சொன்ன பிறகு (16:18), 
பரலோகராஜ்யத்தின்‌ திறவுகோல்களை நான்‌ உனக்குத்‌ தருவேன்‌ என்று 
இயேசு பேதுருவுக்கு வாக்குத்தத்தம்‌ செய்தார்‌. “சபை” மற்றும்‌ “இராஜ்யம்‌” 
எனும்‌ பதங்களை மாறிமாறி அவர்‌ பயன்படுத்துகிறார்‌ என்று தோன்றுகிறது. 
தமது அப்போஸ்தலரின்‌ வாழ்நாள்‌ காலத்திலேயே இராஜ்யம்‌ (சபை) வரும்‌ 
என்று கிறிஸ்து வாக்குத்தத்தம்‌ பண்ணினார்‌ (16:28), மற்ற வசனப்பகுதிகளும்‌ 
முதல்‌ நூற்றாண்டின்‌ இரண்டாம்‌ பகுதியில்‌ நிகழ்கால நடந்தேறுதலைப்போல 
சுட்டிக்காட்டுகின்றன (கொலோசெயர்‌ 1:13; எபிரெயர்‌ 12:28; வெளிப்படுத்தின 
விசேஷேம்‌ 1:9). 

பூட்டப்பட்ட கதவுகளைத்‌ திறக்க திறவுகோல்கள்‌ பயன்படுத்தப்படும்‌; 
நுழைவதற்கான முக்கியத்துவமான கருவிகள்‌ அவை.” வசனங்களில்‌, 
“திறவுகோல்கள்‌” அடிக்கடி உருவகமாகவும்‌, ஒரு குறிப்பிட்ட எல்‌ 
லைக்குரிய அதிகாரத்தையும்‌ பொறுப்பையும்‌ சுட்டிக்காட்டுவதாகப்‌ 
பேசப்பட்டுள்ளது (ஏசாயா 22:22; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 1:18; 3:7; 9:1; 
20:1). பெந்தெகொஸ்தே நாளில்‌, பேதுரு திறவுகோல்களைப்‌ பயன்படுத்தி 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கித்தார்‌ - அதினால்‌ யூதர்களுக்கு இராஜ்யத்தின்‌ 
கதவுகளைக்‌ திறந்து விட்டார்‌ நடபடிகள்‌ 2:14-42). சிலகாலம்‌ கழித்து, அதே 
இறவுகோல்களைப்‌ பயன்படுத்தி புறஜாதிகளுக்காக இராஜ்யத்தின்‌ கதவுகளைத்‌ 
திறந்து விட்டார்‌ நடபடிகள்‌ 10:34-48; 15:7). 





154 


ஆகிலும்‌, இந்தக்‌ திறவுகோல்கள்‌ பேதுருவின்‌ தனிப்பட்ட 
அதிகாரத்தை குறிப்பதில்லை; மற்ற அப்போஸ்தலர்களுக்கும்‌ இதே அதிகாரம்‌ 
கொடுக்கப்பட்டிருந்தது (28:18-20; மாற்கு 16:15, 16; லூக்கா 24:47; நடபடிகள்‌ 
2:14). எல்லாவற்றிற்கும்‌ மேலாக, திறவுகோல்கள்‌ மற்ற சீஷரா்களாலும்‌ 
பயன்படுத்தப்பட்டன, அவர்கள்‌ தங்களுடைய சுவிசேஷப்‌ பிரசங்கத்தை 
கேட்டவர்களுக்கு பரலோகத்திற்கான வழியை திறந்து விட்டார்கள்‌ 
நடபடிகள்‌ 8:4-13, 26-40; 16:14, 15, 25-84). இன்று உலகெங்கும்‌ கிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளும்‌ விசுவாசமுள்ள கிறிஸ்தவர்களால்‌ 
திறவுகோல்கள்‌ பயன்படுத்தப்படுகின்றன. 

சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிக்க ஏதுவாக அதிகாரமாயெ “திறவுகோல்கள்‌” 
அதன்‌ மூல துவக்கம்‌ யூதமார்க்கத்திலிருந்து வந்தது. “திறவுகோல்‌ ஒன்றை 
ஒப்படைப்பது வேதபாரகன்‌ பிரதிஷ்டை செய்யப்படும்போது” 
நடைமுறைப்படுத்தும்‌ ஒன்றாக இருந்தது.” யூதர்களின்‌ சட்டத்‌ தொகுப்பில்‌, 
திறவுகோல்கள்‌ என்பது ரபீமார்களின்‌ போதிக்கும்‌ அதிகாரத்தைக்‌ 
குறித்துப்‌ பேசுப்படுகிறது.“” இயேசு “ஜனங்கள்‌ பிரவேசிக்காதபடிக்கு 
பரலோகத்தின்‌ கதவுகளை மூடிவைத்த [அல்லது பூட்டி வைத்த]” 
வேதபாரகரையும்‌ பரிசேயரையும்‌ கடிந்து கொண்டு சாடினார்‌ (மத்தேயு 
23:13). “அறிவாகிய திறவுகோலை எடுத்து விட்டார்கள்‌” என்று 
நியாயசாஸ்திரிகளை எதிர்த்தார்‌ லூக்கா 11:52). அவர்கள்‌ சுய சட்டங்களின்‌ 
சார்புடைமையையும்‌ மாய்மாலத்தையும்‌ கொண்டிருந்தமையால்‌, இந்த 
மதத்தலைவர்கள்‌ இயேசுவைப்‌ பற்றிய சத்தியத்தை அறிந்து கொள்வதிலும்‌ 
வசனங்களின்‌ உண்மையான அர்த்தத்தைப்‌ புரிந்து கொள்வதில்‌ ஜனங்களுக்கு 
சிக்கல்களை ஏற்படுத்தினர்‌. ஆகையால்‌ ஜனங்கள்‌ இராஜ்யத்துக்குள்‌ 
நுழைவதற்கு அவர்கள்‌ ஊக்கமிழக்கச்‌ செய்தனர்‌. 

இயேசு தொடர்ந்து பேதுருவிடத்தில்‌, பூலோகத்திலே நீ கட்டுகிறது 
எதுவோ அது பரலோகத்திலும்‌ கட்டப்பட்டிருக்கும்‌, நீ பூமியிலே 








கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும்‌ கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும்‌ 
என்றார்‌. ஒரு குறுகிய இடைவெளிக்குப்‌ பின்பு இதே வாக்குத்தத்தத்தை 
தமது எல்லா அப்போஸ்தலருக்கும்‌ இயேசு கொடுத்தார்‌ (18:18). 
NASB யில்‌ முழுமையான வினைச்சொல்‌ விவரித்துப்‌ பேசப்படுகிறது 
(“கட்டப்பட்டிருக்கும்‌” “அவிழ்க்கப்பட்டிருக்கும்‌”) என்று இரண்டு 
வசனங்களிலும்‌ ஒரேமாதிரி சொல்லப்படுகிறது. சபையில்‌ தங்கள்‌ 
அதிகாரத்தின்‌ கீழ்‌ சட்டங்களை இயற்றும்படி இயேசு பேதுருவுக்கும்‌ 
மற்ற அப்போஸ்தலருக்கும்‌ அங்கீகாரம்‌ அளிக்கவில்லை. மாறாக, இயேசு 
பரமபிதாவினிடத்திலிருந்து பெற்றதும்‌ - அவர்களுக்கு இயேசு தாமே 
கட்டளையிட்டதுமான சத்தியங்கள்‌ எல்லாவற்றையும்‌ பரிசுத்த ஆவியினால்‌ 
ஏவப்பட்டு அவர்கள்‌ போதிக்க வேண்டியவர்களாயிருந்தார்கள்‌ (28:20; 
யோவான்‌ 14:15-17, 26; 15:26, 27; 16:12-15). 

“கட்டுதல்‌” “அவிழ்த்தல்‌” எனும்‌ பதங்கள்‌ இயேசுவின்‌ நாட்களில்‌ நன்கு 
அறியப்பட்டவை, யூதர்களின்‌ சிந்தனைகளைக்‌ கொண்ட பலதரப்பட்ட 
கொள்கைகளில்‌ அடிக்கடி பயன்படுத்தப்படுபவை, தேவைப்படுகிற 
தேவைப்படாத. அதிகாரமுள்ள (அனுமதிக்கப்பட்டுள்ள) அதிகாரமற்ற 
(அனுமதிக்கப்படாத) யாவற்றையும்‌ விவரித்துக்காட்டுகிற வார்த்தைகள்‌ இவை 


155 


ரபீக்களின்‌ இலக்கியங்களிலிருந்து லைட்புட்‌ என்பவர்‌ பல உதாரணங்களைப்‌ 
பட்டியலிட்டு தொகுத்துக்கொடுத்திருக்கிறார்‌. அவற்றில்‌ பெரும்பாலானவைகள்‌ 
மாற்றத்தை விரும்பாத பழமைவாத ஸாம்மாய்‌ கொள்கைகாரர்களுக்கும்‌, 
ஹில்லல்‌ எனும்‌ மார்க்க சுதந்தரவாதிகளுக்குமிடையே எதிரெதிரான வாதங்கள்‌ 
இருந்தன. இந்த மேற்கோள்‌ வாக்கியங்களில்‌ பெரும்பாலானவைகள்‌ 
“ஸாம்மாய்‌ கொள்கை வாதிகள்‌ கட்டுகிறார்கள்‌, ஹில்லல்‌ கொள்கை வாதிகள்‌ 
கட்டவிழ்க்ன்றனர்‌” என்று சொல்லப்படுகிறது.” 

பேதுருவும்‌ மற்ற அப்போஸ்தலர்களும்‌ கட்டுதல்‌ அவிழ்த்தல்‌ என்பதை 
எப்படி சரியாக செயல்படுத்தினார்கள்‌? நடபடிகள்‌ 2ம்‌ அதிகாரம்‌ தொடங்கி, 
இயேசு அவர்களுக்கு ஏற்கனவே போதித்தபடி - அவர்கள்‌ கேட்டதெல்லாம்‌ 
விசுவாசம்‌, மனந்திரும்புதல்‌, ஞானஸ்நானம்தான்‌ பாவமன்னிப்புக்கும்‌ 
சபையில்‌ சேர்க்கப்படுவதற்கும்‌ அவசியம்‌ என்றனர்‌ (நடபடிகள்‌ 2:38-41). 
அப்போஸ்தலர்களின்‌ பாவமன்னிப்பிற்கான இந்தப்‌ பதங்கள்‌ யோவான்‌ 
20:23 போன்ற கடினமான வசனப்பகுதிகளைத்‌ தெளிவாக்குகிறது: 
“எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள்‌ அவர்களுக்கு 
மன்னிக்கப்படும்‌, எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ 
அவைகள்‌ அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும்‌.” பாவங்களை அவர்கள்‌ 
மன்னிப்பது என்பதற்கான ஒரே அர்த்தம்‌ இரட்சிப்படைய இயேசு எவைகளைக்‌ 
கேட்டாரோ அவைகளைச்‌ சொல்லுவதுதான்‌. காலம்‌ கடந்து செல்லச்‌ செல்ல, 
அப்போஸ்தலர்கள்‌ சபைக்கடுத்தவைகளையும்‌ விசுவாசமுள்ள கிறிஸ்தவ 
ஜீவியத்துக்கடுத்தவைகளையும்‌ குறித்த எல்லாவற்றையும்‌ போதித்தார்கள்‌. 
ஆரம்பகால விசுவாசிகள்‌ அவர்களுக்கு இருந்த அதிகாரத்தை ஏற்றுக்‌ கொண்டு 
அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்குத்‌” தங்களை அர்ப்பணித்தார்கள்‌ 
(நடபடிகள்‌ 2:42). இந்த உபதேசம்‌ மீறப்படும்போது, ஏவப்பட்ட 
அப்போஸ்தலர்கள்‌ சபையின்‌ ஒழுங்கு நடவடிக்கைக்‌ காரியங்களிலும்‌ தங்கள்‌ 
அதிகாரத்தை பயன்படுத்தினார்கள்‌. அனனியாவும்‌ சப்பீராளும்‌ பரிசுத்த 
ஆவியினிடத்தில்‌ பொய்‌ பேசின போது பேதுரு அவர்களை எதிர்‌ கொண்டார்‌ 
(நடபடிகள்‌ 5:1-11). அற்புதவரங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய 
வல்லமையை திரயத்துக்கு வாங்க முயற்சித்த சீமோனையும்‌ கடிந்து 
கொண்டார்‌ (நடபடிகள்‌ 8:18-24). 

வசனம்‌ 20. இந்த உரையாடலைத்‌ தொடர்ந்து, தம்மைப்‌ 
பின்பற்றினவர்களிடம்‌ இயேசு தாம்‌ கிறிஸ்து என்று ஒருவரிடமும்‌ 
சொல்லாதபடிக்குக்‌ கட்டளையிட்டார்‌. பேதுரு இயேசுவே கிறிஸ்து 
என்றும்‌ தேவனுடைய குமாரன்‌ என்றும்‌ அறிக்கையிட்டிருந்தார்‌ (16:16) 
மற்ற அப்போஸ்கலர்களும்‌ இந்த நிச்சயத்தைப்‌ பகிர்ந்து கொண்டிருந்தனர்‌ 
என்பதில்‌ சந்தேகமில்லை (14:33). எப்படியிருப்பினும்‌, அவரும்‌ 
பன்னிருவரில்‌ மற்றவர்களும்‌ இதன்‌ பொருள்‌ என்ன என்பதைக்‌ குறித்த 
ஒரு மேலோட்டமான புரிந்து கொள்ளுதல்‌ மட்டுமே கொண்டிருந்தனர்‌. 
பின்னதாக இயேசு அதன்‌ பொருள்‌ என்ன என்பது குறித்து ஒரு முழு 
விளக்கத்தைக்‌ கொடுக்க வேண்டியிருந்தது (16:21). அவரது பூமிக்குரிய 
காலம்‌ முடிவை நெருங்கிக்‌ கொண்டிருந்த நேரம்‌, ஆகிலும்‌ அவர்தம்‌ 
அடையாளம்‌, குறிக்கப்பட்ட காலத்துக்கு முன்பே பொதுவாக 
வெளியாகியிருந்தால்‌. தேவனுடைய திட்டத்தின்‌ படியான அவரது ஊழியம்‌ 








156 


ஆபத்துக்குள்ளாகியிருக்கும்‌. காலம்‌ சரியான நிறைவேற்றத்தில்‌ இருந்தபோது, 
தாம்‌ யார்‌ என்று தைரியமாய்‌ வெளிப்படுத்துவதில்‌ இயேசு பின்வாங்கவில்லை 
(26:63, 64; 27:11). 


௮௮ பாடங்கள்‌ “54 


இயேசுவின்‌ பிரதிரூபங்கள்‌ 


(16:13-20) 

மத்தேயு 16:13-20 எல்லாவற்றிலும்‌ முக்கியமான கேள்வியாகிய இயேசு 
யார்‌ என்பதை விவாதிக்றெது. ஒரு மார்க்கச்‌ செய்திதாளில்‌ அதன்‌ ஆசிரியர்‌ 
“இயேசுவின்‌ நான்கு பிரதிரூபங்கள்‌” எனும்‌ தலைப்பில்‌ விவாதித்தார்‌.” 
இயேசுவை நாம்‌ எதிலே விசுவாசிக்கிறோம்‌? உலக வர்த்தக முதலீட்டவராக 
ஒரு சந்தைப்படுத்தும்‌ மேசியாவாகவா? இடதுசாரி நசரேயனாக, இது வரை 
இருந்த நிலையை கீழே கள்ளி சமுதாயத்தை உயர்த்த வந்த சமாதானமும்‌ 
நீதியுமுள்ள இயேசுவையா? புதிய ஏற்பாடு சித்தரித்துக்‌ காட்டும்‌ கிறிஸ்துவை 
சபைக்கு போய்‌ கொண்டே சந்தேகப்படும்‌ பரியாசக்காரர்களுக்கு முன்பாக 
அமைதியே - உருவாக - நிற்கும்‌ (தேவ) ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவையா? 
தமது இரண்டாம்‌ வருகையில்‌ சகலத்தையும்‌ பட்சித்துப்போடும்‌ காட்சி கண்டு 
உலகமே தீயது என்று எண்ணி எல்லாவற்றிலும்‌ கவலை கொள்ளும்‌ நபர்களால்‌ 
தேவனைக்‌ காட்டிலும்‌ சாத்தானுக்கே அதிக வல்லமை என்று சொல்லி 
மறுதண்டனை வழங்கப்படும்‌ மீட்பரையா? 





பரிகசிக்கப்படும்‌ கிராமமான நாசரேத்திலிருந்து வந்த இந்தத்‌ தச்சன்‌ யார்‌? 
நாசரேத்‌ ஊரானாகிய இயேசு உண்மையிலேயே தேவனுடைய குமாரன்‌ 
தானா அல்லது அவருக்குப்‌ பின்‌ வந்த அநேக எத்தர்களில்‌ அவரும்‌ ஒருவரா? 
தவறுடன்‌ ஒத்துப்போகும்‌ சிலர்‌ அவர்‌ ஒரு பெரிய மகான்‌, தத்துவ ஞானி, 
வாழ்ந்த மனிதர்களிலேயே மிகப்‌ பெரிய போதகர்‌, மற்றும்‌ தலைவர்‌, அல்லது 
ஒருவேளை தீர்க்கதரிசியாகக்‌ கூட இருக்கலாம்‌, ஆகிலும்‌ அவர்‌ தேவனுடைய 
குமாரனல்ல, என்று சொல்லி திருப்திபட முயற்சிக்கன்றனர்‌. ஒரு மத்திய 
நிலைமைக்கு அங்கே இடமில்லை. ஒன்று இயேசு தாம்‌ குறிப்பிட்ட படியான 
எல்லாமுமாக இருக்க வேண்டும்‌, இல்லையேல்‌ இதுவரை உலகம்‌ கண்டிராத 
மிக மோசமான ஒரு மோசடி பேர்வழியாகவும்‌ பொய்யனாகவும்‌ இருந்திருக்க 
வேண்டும்‌. 





இயேசுவின்‌ அடையாளம்‌ 


(16:13-20) 

இயேசுவின்‌ அடையாளத்தை நாம்‌ அறிந்து கொள்வது எப்படி? 

1. கிறிண்துவின்‌ உரிம கோருகலவக்கு வேதாகமம்‌ சான்றுகள்‌: யோவான்‌ 
ஸ்நானன்‌ சாட்சியிட்டு தாம்‌ வழியை ஆயத்தப்படுத்தும்படி வந்தது 
கிறிஸ்துவுக்காகவே, உலகத்தின்‌ பாவங்களைச்‌ சுமந்து தீர்க்கிற தேவ 
ஆட்டுக்குட்டி அவரே, தேவனுடைய குமாரன்‌அவரே என்று சொன்னார்‌, 
(யோவான்‌ 1:29-34; காண்க 5:33-35). 

தேவன்‌ இயேசுவைத்‌ தமது குமாரன்‌ என்று இரண்டு இடங்களில்‌ 


157 


அறிவித்தார்‌: அவருடைய ஸஞானஸ்நானத்தின்போது (3:16, 12), அது 
தர்க்ககரிசனத்தின்‌ நிறைவேற்றமாயிருந்தது (ஏசாயா 11:1, 2), மற்றும்‌ 
மறுரூபமலையிலும்‌ அறிவிக்கப்பட்டார்‌ (17:5; லூக்கா 9:35). பின்னதாக 
பேதுரு இந்நிகழ்ச்சி குறித்து எழுதினார்‌, அதில்‌ அவரும்‌, யாக்கோபு மற்றும்‌ 
யோவானோடு கூட, “இந்தச்‌ சத்தத்தை தாம்‌ கேட்டதாக” சொல்லுகிறார்‌ 
(2 பேதுரு 1:17, 18; காண்க யோவான்‌ 5:37, 38). 

தாம்‌ செய்து வருகிற கிரியைகள்‌ பிதாவானவர்‌ தம்மை அனுப்பினதாக 
சாட்சியிடுகிறது என்று இயேசு சொன்னார்‌ (யோவான்‌ 5:36). பவுல்‌ 
குறிப்பிடுகிறபடி, மிகவும்‌ அசைக்க முடியாத சாட்சியம்‌, அவருடைய 
உயிர்த்தெழுதல்‌, அதினால்‌ “பலமாய்‌ ரூபிக்கப்பட்ட தேவனுடைய 
குமாரனாயிருக்கிறார்‌” (ரோமர்‌ 1:4) என்றார்‌. 

2. தச்சன்‌ நிறைவேற்றும்‌, வசனங்கள்‌ எண்ணற்ற 
மேசியாத்துவ கீர்க்ககரிசனங்களைக்‌ கொண்டுள்ளது. இவைகள்‌ இயேசுவிலே 
நிறைவேறியதாக, அடிக்கடி மத்தேயுவில்‌ குறிப்பிடப்படுகிறது: 


* ஒரு முன்னோடியைக்‌ குறித்து முன்னுரைக்கப்‌ பட்டது (ஏசாயா 40:3; 
மல்கியா 3:1; 4:5; மத்தேயு 3:3). 

* அவர்‌ (இயேசு) ஒரு கன்னிகையினிடத்தில்‌ பிறப்பார்‌ (ஏசாயா 7:14; 
மத்தேயு 1:18-25). 

* அவருடைய பிறப்பின்‌ தோராயமான காலம்‌ கொடுக்கப்பட்டது 
(தானியேல்‌ 9:25; லூக்கா 2:1-7). 

* அவருடைய பிறப்பின்‌ இடமும்‌ பெயர்‌ குறிப்பிட்டுச்‌ சொல்லப்பட்டது 
(மீகா 5:2; மத்தேயு 2:1-6). 

* அவருடைய பிறப்பிலே ஒரு நட்சத்திரமும்‌ சம்பந்தப்பட்டிருந்தது 
(எண்ணாகமம்‌ 24:17; மத்தேயு 2:2). 

* அவருடைய பிறப்பின்‌ தேசம்‌ (ஆதியாகமம்‌ 12:1-8), கோத்திரம்‌ 
(ஆதியாகமம்‌ 49:10), குடும்பம்‌ (ஏசாயா 11:1; ஏரேமியா 23:5) ஆகிய 
அனைத்தும்‌ முன்னுரைக்கப்பட்டது (மத்தேயு 1:1-6). 


இவைகள்‌ அனைத்தும்‌ முன்னுரைக்கப்பட்டபடியே நிறைவேறியது, 
கூடுதலாக, மேசியாவின்‌ வாழ்வின்‌ நிகழ்ச்சிகளிலும்‌ அநேகக்‌ காரியங்கள்‌ 
முன்னுரைக்கப்பட்டிருந்தன: 
* அவர்‌ “எகிப்திலிருந்து” வரவழைக்கப்படுவார்‌ (ஓசியா 11:1; மத்தேயு 
2:15). 
* அவர்‌ பெரிய கிரியைகளைச்‌ செய்வார்‌ (ஏசாயா 35:5, 6; மத்தேயு 
11:2-5). 
உ அவர்‌ புறக்கணிக்கப்படுவார்‌ (ஏசாயா 53:3; யோவான்‌ 1:11). 


அவருடைய மரணத்தில்‌ சம்பவிக்கப்‌ போகிற நிகழ்வுகளும்‌ 
முன்னுரைக்கப்பட்டிருந்தன: 
* காட்டிக்கொடுக்கப்படுவதற்கான கூலியைக்‌ குறித்தும்‌, அந்தப்‌ பணம்‌ 


என்ன செய்யப்படும்‌ என்பது குறித்தும்‌ குறிப்பிடப்பட்டது (சகரியா 


158 


11:12, 13; மத்தேயு 27:3-10). 

* அவரை விசாரிக்றெபோது அவரது நடந்து கொள்ளும்‌ விதமும்‌ 
அவருடைய மனதின்‌ உணர்வுகளும்‌ விவரிக்கப்பட்டிருந்தது (ஏசாயா 
53:7-9; மத்தேயு 27:12-14; நடபடிகள்‌ 8:32-35). 

* அவர்‌ மரிக்கும்‌ விதம்‌ முன்னுரைக்கப்பட்டிருந்தது (சங்கதம்‌ 22:16-18; 
மத்தேயு 27:35). 

* அவருடைய எலும்புகளில்‌ ஒன்றும்‌ முறிக்கப்படுவதில்லை (சங்கீதம்‌ 
34:20; யோவான்‌ 19:32, 33). 

* குறிப்பிடத்தக்க கல்லறையில்‌ அவர்‌ அடக்கம்‌ பண்ணப்படுவார்‌ 
(ஏசாயா 53:9; மத்தேயு 27:60). 


இறுதியாக, அவருடைய உயிர்த்தெழுதல்‌ (சங்கதம்‌ 16:10; நடபடிகள்‌ 2:31) 
மற்றும்‌ அவருடைய பரமேறுதல்‌ (சங்கதம்‌ 68:18; நடபடிகள்‌ 1:9, 10; எபேசியர்‌ 
4:8) ஆகியவைகளும்‌ முன்னுரைக்கப்பட்டு நிறைவேறியது. 

3. மற்றவார்கனின்‌ சாட்ெயங்கள்‌: (இ.பி. இரண்டாம்‌ நூற்றாண்டில்‌ 
வாழ்ந்த)ஆரம்ப கால கிறிஸ்தவத்தின்‌ எதிர்ப்பாளர்‌, செல்சஸ்‌ கிறிஸ்து 
அற்புதங்கள்‌ நடப்பித்ததை ஒப்புக்கொண்டு, அந்த வல்லமை அவருக்கு 
எங்கிருந்து வந்தது என்பதே தனது கேள்வி என்பதையும்‌ தெரிவித்தான்‌. 
Justin Martyr (இ.பி. இ. 100-இ. 165), கிறிஸ்து ஏசாயாவின்‌ தீர்க்கதரிசனத்தை 
நிறைவேற்றி சகலவிதமான வியாதிகளையும்‌ நோய்களையும்‌ சுகப்படுத்தினார்‌ 
என்று சொன்னார்‌. அவர்‌, “பொந்தியு பிலாத்துவின்‌ நடபடிகளிலிருந்து நீங்கள்‌ 
[அவர்‌ இந்த செய்கைகளை செய்தார்‌ என்று] அறிந்து கொள்ளலாம்‌” என்று 
எழுதினார்‌. ஜோசிபஸ்‌, எனும்‌ யூத வரலாற்று ஆசிரியன்‌, எழுதுறெதாவது, 


இப்பொழுது, ஏறத்தாழ இதே காலக்கட்டத்தில்‌, அவரை மனிதன்‌ என்று 
அழைப்பது அதிகாரமளிக்கப்பட்டிருப்பின்‌, ஒரு ஞானமுள்ள மனிதன்‌, 
அற்புதக்‌ கிரியைகளை செய்யக்‌ கூடியவராக இருந்தார்‌ - அப்படிப்பட்ட 
போதகர்களின்‌ சத்தியத்தை சந்தோஷமாய்‌ வாங்கலாம்‌. அவர்‌ அநேகம்‌ 
யூதர்களையும்‌, அநேக புறஜாதி மக்களையும்‌ தன்பக்கம்‌ இழுத்தார்‌. 
அவர்‌ [தான்‌] கிறிஸ்து; நம்மில்‌ இருந்த முதன்மை மனிதர்களின்‌ 
ஆலோசனைகளைக்‌ கேட்டு, பிலாத்து, அவருக்கு சிலுவை ஆக்கினைத்‌ 
தீர்ப்பைக்‌ கொடுத்தான்‌, அவரை ஆதியிலிருந்தே அன்பு செலுத்தினவர்கள்‌ 
அவரை கைவிடவில்லை, அவர்‌ மூன்றாம்‌ நாளில்‌ உயிரோடிருக்கிறவராய்‌ 
அவர்கள்‌ முன்‌ தோன்றினார்‌, அவரைக்‌ குறித்து இவைகளையும்‌ 
இன்னும்‌ பதினாயிரங்களான அதிசயங்களையும்‌ தெய்வீக தூர்க்ககரிசிகள்‌ 
முன்னுரைத்தபடியே நிறைவேறின; மற்றும்‌ கிறிஸ்தவக்‌ கோத்திரம்‌, 
அவரிடமிருந்து இப்பெயரைப்‌ பெற்றது; அவை இந்நாட்களில்‌ கூட முடிவு 
பெறவில்லை.” 


ஜோசிப்பஸின்‌ அறிக்கை கிறிஸ்து “நன்மை செய்கிறவராய்‌ சுற்றித்‌ 


திரிந்து” தமது ஜீவியகாலத்தில்‌ ஊழியம்‌ செய்தார்‌ என்பதை உறுதிப்படுத்துறெது 
நடபடிகள்‌ 10:38). 


129 


நாசரேத்து ஊரானாகிய இயேசு யார்‌? 


(16:13-20) 

நமது விசுவாசத்தைக்‌ குறித்தும்‌ இயேசுவின்‌ அடையாளம்‌ பற்றியும்‌ கேட்கப்‌ 
பட்ட இயேசுவின்‌ கேள்விக்கு பதில்‌ இன்றும்‌ அறுதியிட்ட முக்கியத்துவம்‌ 
வாய்ந்தது. நாம்‌ இயேசுவிலே விசுவாசம்‌ வைத்திருக்கிறோம்‌, ஆனால்‌ நாம்‌ 
எப்படிப்பட்ட இயேசுவை விசுவாசிக்கிறோம்‌? கலிலேயாவிலிருந்து வந்த 
மனுஷன்‌ யார்‌? 

சாட்சியங்கள்‌ இயேசுவின்‌ உரிமைகோருதல்களை நிரூபித்தன. அவர்‌ 
தம்மை தெய்வீகமானவர்‌ என்று உரிமை கோரினார்‌ லூக்கா 22:69, 70; 
யோவான்‌ 14:7-11). அவரது நிரூபணம்‌ நிறைவேறின தீர்க்கதரிசனத்தி 
லும்‌, அவர்‌ செய்த இரியைகளிலும்‌ (11:2-5; லூக்கா 4:16-21), மற்றவர்களின்‌ 
சாட்சியங்களிலும்‌, யோவான்‌ ஸ்நானனின்‌ சாட்சி உட்பட (யோவான்‌ 1:29- 
36) மற்றும்‌ தேவன்‌ தாமே கொடுத்த சாட்சி (3:16, 17; 17:5) யிலும்‌ இருந்தது. 

இயேசு தேவனுடைய குமாரனாயில்லாதிருந்திருந்தால்‌ விளைவு என்னவாக 
இருந்திருக்கும்‌? நமது பிரசங்கம்‌ விருதா. எல்லா அப்போஸ்தலர்களும்‌ 
அதிக்கிறிஸ்தவர்களும்‌ கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்‌ அவரைப்‌ பார்த்தார்கள்‌ 
என்று சொன்னவையெல்லாம்‌ பொய்யான சாட்சியங்களாகும்‌. கிறிஸ்துவுக்குள்‌ 
மரித்த நம்முடைய அன்பானவர்கள்‌ மறுபடியும்‌ ஜீவிக்கப்போலதில்லை, 
மற்றும்‌ பூமியிலேயே கிறிஸ்தவர்கள்கான்‌ மிகவும்‌ பரிதாபத்துக்குரிய 
மக்களாக இருப்பார்கள்‌. அதற்கு நேர்மாறாக, பவுல்‌ இயேசு வாழ்ந்தது 
உண்மை என்று சொன்னார்‌, அவர்‌ மரித்தார்‌, மரித்தோரிலிருந்து உயிரோடு 
எழுந்தார்‌, இன்றைக்கும்‌ அவர்‌ வாழ்ந்துகொண்டி ருக்கிறார்‌ என்று சொன்னார்‌ 
(1 கொரிந்தியர்‌ 15:13-19). 





பேதுருவின்‌ அறிக்கை (16:16) 
இயேசு தேவனுடைய குமாரன்‌ என்று அறிக்கை செய்த முகல்‌ நபரல்ல, 
ஆகிலும்‌ அவர்தான்‌ ஒரு முழுமையான அறிக்கை செய்த முதல்‌ நபர்‌ (16:10). 
“நானே அவர்‌” என்று இயேசு சொன்னவைகளை நாம்‌ விசுவாசிக்க வேண்டும்‌ 
(யோவான்‌ 8:23-30). நாம்‌ அவரை தேவனுடைய குமாரன்‌ என்று விசுவாசிக்க 
வேண்டும்‌. அதை மற்றவர்களுக்கு முன்பாக அறிக்கை செய்யவும்‌ வேண்டும்‌ 
(10:32, 33). 


கிறிஸ்துவின்‌ சபை (16:18) 
இயேசு சொன்னார்‌, “நான்‌ என்‌ சபையைக்கட்டுவேன்‌” (16:18). “என்‌” 
எனும்‌ பிரதிபெயர்ச்சொல்‌ அவருக்குள்ள உரிமையையும்‌ சபைக்குச்‌ சொந்தம்‌ 
பாராட்டுவதையும்‌ குறிப்பிடுகிறது. கிறிஸ்து தமது இரத்தத்தைக்‌ கிரயமாக 
செலுத்தி விலைக்கு வாங்கியதால்‌ சபை அவருக்குச்‌ சொந்தமானது (நடபடிகள்‌ 
20:28; 1 பேதுரு 1:18, 19; காண்க 1 கொரிந்தியர்‌ 6:20). சபை அவருடைய 





சரீரம்‌ (எபேசியர்‌ 1:22, 23; கொலோசெயர்‌ 1:18), அவருடைய மணவாட்டி 
(வெளிப்படுத்தின விசேஷம்‌ 21:1, 2; காண்க ரோமர்‌ 7:1-4; எபேசியர்‌ 5:22, 23), 
அவருடைய மந்தை (யோவான்‌ 10:14-16; 1 பேதுரு 5:1-4), மற்றும்‌ தேவனு 


160 


டைய குடும்பம்‌ (1 தீமோத்தேயு 3:15). சபையைக்‌ குறித்த விளக்கமளிக்கும்‌ 
பொருட்டு வசனங்கள்‌ வித்தியாசப்பட்ட அநேக குறிப்புக்களை கொடுக்கின்றன 
என்றாலும்‌, சபை கிறிஸ்துவுக்குரியது என்று தெளிவுபடுத்தப்பட்டது. 

இது உண்மையாதலால்‌, கிறிஸ்துவின்‌ சரீரத்தை “கிறிஸ்துவின்‌ சடையார்‌” 
என்று குறிப்பிடுவதை ஏன்‌ யாராயிருந்தாலும்‌ ஆட்சேபிக்க வேண்டும்‌? இது 
வேதாகமத்தில்‌ சபைக்குக்‌ கொடுக்கப்பட்டுள்ள பெயர்‌ (ரோமர்‌ 16:16). சபை 
என்று அறியப்படுவதற்கு இது ஒன்று தான்‌ ஆதாரம்‌ என்று குறிப்பிடாமல்‌, 
சபைக்காக மரித்த கிறிஸ்துவுக்கு உரியது என்று அடையாளப்படுத்தும்‌ 
வசனங்களின்‌ சொற்றொடரை பின்பற்ற வேண்டும்‌ (எபேசியர்‌ 5:25). 











குறிப்புகள்‌ 

Josephus Wars 3.10.7. “பெயா்சேபா என்பது இஸ்ரவேலின்‌ தென்பகுதியில்‌, 
யூதேயாவில்‌ இருந்தது. காண்க நியாயாதிபதிகள்‌ 20:1; 1 சாமுவேல்‌ 3:20; 2 சாமுவேல்‌ 
3:10; 17:11; 24:2, 15; 1 இராஜாக்கள்‌ 4:25; 1 நாளாகமம்‌ 21:2; 2 நாளாகமம்‌ 
30:5. “Josephus Antiquities 18.2.1; Wars 2.9.1. SJosephus Wars 3.9.7; 7.2.1. ‘Josephus Antiquities 
15.10.3. Josephus Life 13. David Hill, The Gospel of Matthew, The New Century Bible 
Commentary (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1972), 259-60. ஹில்‌, 
சொல்‌ வழக்காகிய அப்படிப்பட்ட பாரம்பரியங்கள்‌ மோசே மற்றும்‌ ஏசாயாவைக்‌ 
குறித்து The Assumption of Moses மற்றும்‌ The Ascension of Isaiah என்பதில்‌ 
குறிப்பிட்டுள்ளனர்‌. £505 2.18. 'சுவிசேஷங்களின்‌ பொழிப்புரையில்‌, மாற்கு 
“திறிஸ்து” என்று மட்டும்‌ குறிப்பிடுகிறார்‌ (மாற்கு 8:29), அதே வேளையில்‌ லூக்கா 
“தேவனுடைய கிறிஸ்து” என்று குறிப்பிடுகிறார்‌ (லூக்கா 9:20). 

யூதர்களின்‌ பழைய சுவடிகளின்‌ ஒரு வசனப்‌ பகுதியில்‌ பின்‌ 
வருமாறு சொல்லப்படுகிறது, “பாரும்‌, கர்த்தாவே, அவர்களுக்கு அவர்களுடைய 
இராஜாவை ஏற்படுத்தும்‌, தாவீதின்‌ குமாரனை, உம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை 
நீர்‌ அறிந்த வேளையில்‌ ஆளுகை செய்ய ஏற்படுத்தும்‌, ஓ தேவனே. அநீதியாய்‌ ஆளுகை 
செய்வோரை அழித்துப்போட ஏதுவான பெலத்தால்‌ அவரை இடைகட்டி, 
எருசலேமைத்‌ தமது காலடியின்‌ கழ்‌ மிதித்து அழித்தும்‌ போட நினைக்கும்‌ புறஜாதி 
களிடமிருந்து பரிசுத்தப்படுத்தும்‌” (௪ரலமோொனின்‌ சததம 17:21, 22). 151018 Lightfoot, 
A Commentary on the New Testament from the Talmud and Hebraica: Matthew-I1 Corinthians, 
vol. 2, Matthew-Mark (Oxford University Press, 1859; reprint, Grand Rapids, Mich.: Baker, 
1979), 234. உதாரணமாக, காண்க Talmud Berakoth 28b. °Walter Bauer, 4 Greek-English 
Lexicon of the New Testament and Other Early Christian Literature, 3d ed., rev. and ed. Frederick 
W. Danker (Chicago: University of Chicago Press, 2000), 809. Ibid. °Michael J. Wilkins, 
“Matthew,” in Zondervan Illustrated Bible Backgrounds Commentary, vol. 1, Matthew, Mark, 
Luke, ed. Clinton E. Arnold (Grand Rapids, Mich.: Zondervan, 2002), 102. 1¢Hill, 262. Donald 
A. Hagner, Matthew 14-28, Word Biblical Commentary, vol. 33B (Dallas: Word Books, 1995), 
470. எப்படியிருப்பினும்‌, எபேசியர்‌ 2:20ல்‌ பேசப்படும்‌ “அஸ்திபாரம்‌” என்பது 
அப்போஸ்தலர்களைக்‌ குறிக்கிறது என்று எடுத்துக்‌ கொள்ளாமல்‌ அப்போஸ்தலருடைய 
உபதேசத்தைக்‌ குறிப்பதாக சிலர்‌ கூறுகின்றனர்‌. 2]. W. McGarvey, The New Testament 
Commentarty, vol. 1, Matthew and Mark (N.p., 1875; reprint, Delight, Ark.: Gospel Light 
Publishing Co., n.d.), 145. “புதிய ஏற்பாட்டில்‌ “உள்ளூர்‌ சடை” மற்றும்‌ “கூட்டம்‌” எனும்‌ 


161 


வார்த்தைகள்‌ சபையைக்‌ குறிப்பதாகக்‌ காணுகிற அதே வேளையில்‌, ஒரு கூட்ட பொது 
ஜனங்களையும்‌ அது குறிக்கும்‌. எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு 
மொழிபெயர்க்கப்பட்ட செய்துவஜிந்த்தின்படி 214/2 என்பது பெரும்பாலும்‌ 
இஸ்ரவேலின்‌ “உள்ளூர்‌ சபையை” கூட்டத்தைக்‌ குறிக்கும்‌ (காண்க நடபடிகள்‌ 7:38). 
கிரேக்கர்கள்‌ ஜனங்கள்‌ 8/4/8/ஈ கூடிவரும்‌ “கூட்டத்தைக்‌” குறிக்க பயன்படுத்தினர்‌ 
(காண்க நடபடிகள்‌ 19:32, 39, 41). 

21Robert H. Gundry, Matthew: 4 Commentary on His Literary and Theological Art (Grand 
Rapids, Mich.: Wm. B. Erdmans Publishing Co., 1982), 331. 22Jack P. Lewis, “ ‘The Gates of 
Hell Shall Not Prevail Against It’ (Matt 16:18): A Study of the History of Interpretation,” Journal 
of the Evangelical Theological Society 38 (September 1995): 353. Homer Odyssey 14.156; 
Tliad 5.646; Aeschylus Agamemnon 1291; Hesiod Theogony 668, 774; Euripides Hippolytus 56- 
57, 1447; Hecuba 1-2; Diogenes Laertius 10.126. 2*Wisdom of Solomon 16:13 (NRSV); காண்க 
3 Maccabees 5.51. ”பலஸ்தனாவிலிருந்த பழங்கால கதவு திறவுகோல்களின்‌ 
புகைப்படங்களை காண்க Wilkins, 103. 26Arthur Skevington Wood, “Key,” in The 
International Standard Bible Encyclopedia, rev. ed., ed. Geoffrey W. Bromiley (Grand Rapids, 
Mich.: Wm. B. Erdmans Publishing Co., 1986), 3:10. 2”Talmud Shabbath 3 lab. °°Lightfoot, 236- 
41. “இந்த விவரங்களெல்லாம்‌ Ray Waddle, “Year of Jesus ... but which one and what 
beliefs?” The Nashville Tennessean (11 December 2004): B3. Origen Against Celsus 1.6. செல்‌ 
சஸ்க்கு பதில்‌ அளித்து ஆர்ஜியான்‌ எழுதினார்‌, உண்மை வார்த்தை, ஆர்ஜியானின்‌ 
குறிப்பேடுகளில்‌ மட்டும்‌ காணப்படுறெது. 

#Justin Martyr Apology 1.48. “2Josephus Antiquities 18.3.3. ஜோூிபஸ்ஸின்‌ 
மேற்கோள்கள்‌ கிறிஸ்தவர்களால்‌ பதிப்பு அமைப்பு செய்யப்பட்டது, அவை 
ஜோசிப்பஸ்‌ எனும்‌ யூத வரலாற்று ஆசிரியர்‌ எழுதியவை என்பதையும்‌ அதில்‌ 
எளிமையான சத்தியம்‌ சொல்லப்படுகிறது என்றும்‌ ஒரு பொதுவான புரிந்துகொள்ளுதல்‌ 
அவர்களிடத்திலிருந்தது. (காண்க Lee Strobel, The Case for Christ [Grand Rapids, Mich.: 
Zondervan Publishing House, 1998], 78-80.) 


162 


42 
கடைசி 8நர ஆயத்தம்‌ 


[16.21-28) 


இயேசு தாம்‌ தேவனுடைய குமாரன்‌ மற்றும்‌ மேசியா என்று சொன்னதை 
இன்னமும்‌ உணராமல்‌ சீஷர்கள்‌ (எண்ணத்தில்‌) வெகு தொலைவில்‌ 
இருந்தார்கள்‌. இப்பொழுது அவர்‌ மேற்கொண்டு போதித்து தாம்‌ மரிக்க 
வேண்டும்‌ என்று சொல்லிக்‌ கொண்டு வந்தார்‌. 


நெருங்கி வரும்‌ சிலுவையும்‌ 
வரவிருக்கும்‌ மரணத்தைக்‌ குறித்த 
முதல்‌ அறிவிப்பும்‌ (16:21-23) 


21 அதுமுதல்‌ இயேசு, தாம்‌ எருசலேமுக்குப்‌ போய்‌, மூப்பராலும்‌ பிரதான 
ஆசாரியராலும்‌ வேதபாரகராலும்‌ பலபாடுகள்‌ பட்டு, கொலையுண்டு, 
மூன்றாம்‌ நாளில்‌ எழுந்திருக்க வேண்டும்‌ என்பதைத்‌ தம்முடைய 
சீஷார்களுக்குச்‌ சொல்லத்‌ தொடங்கினார்‌. 

2 அப்பொழுது, பேதுரு அவரைத்‌ தனியே அழைத்துக்‌ கொண்டுபோய்‌: 
ஆண்ட வரே, இது உமக்கு நேரிடக்‌ கூடாதே, இது உமக்குச்‌ சம்பவிப்பதில்லை 
என்று அவரைக்‌ கடிந்துகொள்ளத்‌ தொடங்கினான்‌. 

2 அவரோ திரும்பிப்‌ பேதுருவைப்‌ பார்த்து: எனக்குப்‌ பின்னாகப்போ, 
சாத்தானே, நீ எனக்கு இடறலாய்‌ இருக்கிறாய்‌; தேவனுக்கு ஏற்றவைகளைச்‌ 
சிந்தியாமல்‌ மனுஷருக்கு ஏற்றவைகளைச்‌ ௫ந்திக்கிறாய்‌ என்றார்‌. 


வசனம்‌ 21. அதுமுதல்‌ (காண்க 4:17) எனும்‌ பதம்‌ இயேசுவின்‌ ஊழியத்தில்‌ 
ஒரு புதிய தளத்தை குறிப்பிடுகிறது. கலிலேயாவில்‌ அவருடைய ஊழியம்‌ 
முடிவை நெருங்கிக்‌ கொண்டிருந்த வேளையில்‌ அவர்‌ தம்‌ கவனத்தை எருசலேம்‌ 
பக்கமாகத்‌ திருப்புகிறார்‌ (காண்க 19:1). கொல்கொதாவின்‌ நிழல்‌ இப்பொழுதே 
அவர்‌ மீது படியத்‌ துவங்குகிறது. ஆதியாகமம்‌ 3:15 ன்‌ துவக்கம்‌ இந்த ஒரு 
நிகழ்ச்சியைத்‌ தான்‌ காட்சியாக வசனங்கள்‌ சுட்டிக்‌ காட்டிக்‌ கொண்டுவந்தன, 
எருசலேம்‌ பக்கம்‌ தமது முகத்தைத்‌ திருப்பினார்‌, மற்றும்‌ அவர்‌ மறுபடி 
திரும்புவதில்லை. உலகிற்குத்‌ தமது இரட்சிப்பின்‌ சுவிசேஷத்தை கொண்டு 
போகவேண்டுமென தாம்‌ நம்பிக்‌ கொண்டிருந்த மனிதர்கள்‌ தங்களுடைய 





ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதலில்‌ இன்னமும்‌ வளர்ச்சியற்றவர்களாகவே 
இருந்தனர்‌ என்பதை இயேசு அறிந்திருந்தார்‌. அவர்‌ அவர்களுக்குப்‌ போதிக்க 
வேண்டிய காரியங்கள்‌ இன்னும்‌ அதிகமாக இருந்தன, ஆகிலும்‌ இந்தப்‌ 
பணியைச்‌ செய்து முடிக்க அவருக்கு மிகக்‌ குறுகிய காலமே இருந்தது. 

இயேசு தாம்‌ எருசலேமுக்குப்போய்‌, ... பல பாடுகள்‌ படவேண்டும்‌ 


163 


என்பதைத்‌ தமது சீஷர்களுக்குக்‌ காட்டத்‌ துவங்கினார்‌. 16:1ல்‌ பரிசேயர்களும்‌ 
சதுசேயா்களும்‌ இயேசுவினிடத்தில்‌ தங்களுக்கு ஒரு அடையாளத்தைக்‌ 
“காட்ட” வேண்டும்‌ (மர்எச&பார) என்று கேட்டார்கள்‌, ஆனால்‌ அவர்‌ 
அப்படிக்‌ காட்ட வில்லை. இங்கே இயேசு “காட்டத்‌” (82/10) துவங்கி வரும்‌ 
நாட்களில்‌ என்ன நடக்கும்‌ என்பதை தமது சீஷர்களுக்கு விளக்கமளித்தார்‌. 
இயேசுவோடு அவர்களுக்கு இருந்த நட்புறவு பல சிலாக்கியம்‌ நிறைந்த 
வெளிப்பாடுகளைப்‌ பெறச்‌ செய்தது (13:11). (பாடுகள்‌ பட) “வேண்டும்‌” 
என்று அவர்‌ குறிப்பிடும்‌ வினைச்சொல்‌ (82) தெய்வீக அவசியக்கைச்‌ சுட்டிக்‌ 
காட்டுகிறது; அவர்‌ பாடுபட வேண்டியது தேவனுடைய சித்தம்‌ (26:39, 42; 
நடபடிகள்‌ 2:23). 

கர்த்தருடைய பாடுகளைத்‌ தூண்டுவோர்‌ மூப்பர்கள்‌ பிரதான 
ஆசாரியர்கள்‌ மற்றும்‌ வேதபாரகர்‌. “மூப்பர்‌” என்போர்‌ ஞானமும்‌ 
அனுபவமுமிக்கவார்களென மதிக்கப்பட்டவர்கள்‌. “பிரதான ஆசாரியர்கள்‌” 
சமுதாயத்தில்‌ உயர்ந்தவர்களாகக்‌ கருதப்பட்ட ஆட்சியாளர்களின்‌ 
அங்கத்தினர்கள்‌, அவர்கள்‌ எப்பொழுதும்‌ சதுசேயார்களோடு இணைந்து 
கொள்வார்கள்‌. “வேதபாரகார்‌” அல்லது “நியாயப்பிரமாண போதகர்கள்‌” (NIV) 
கற்றறிந்த ரபீமார்கள்‌; அவர்கள்‌ பரிசேயர்களாயிருந்தார்கள்‌. இந்த மூன்று வகை 
நபர்களும்‌, எருசலேமில்‌ இருந்த யூதர்களின்‌ ஆலோசனை சங்கத்தைச்‌ சுட்டிக்‌ 
காட்டுகிறது. இயேசுவைக்‌ கனப்படுத்தி அவரைத்‌ தொழுது கொள்வதில்‌ முதல்‌ 
நபர்களாய்‌ வரிசையில்‌ நிற்க வேண்டியவர்கள்‌ தான்‌ அவருடைய பாடுகளுக்கும்‌ 
மரண ஆக்கினைக்கும்‌ காரணிகளாயிருந்தனர்‌.” 

கிறிஸ்து கொலைசெய்யப்படப்போவகைக்‌ குறிப்பாக தீர்க்கதரிசனம்‌ 
உரைக்தார்‌. அப்படிப்பட்ட மரணத்தை குறிப்பால்‌ வெளிப்படுத்தினார்‌ 
(9:15; 12:39, 40; யோவான்‌ 2:19; 3:14; 6:51), ஆனால்‌ இதுவே தெளிவாக 
அதுபற்றிக்‌ குறிப்பிடுறெ முதல்‌ அறிக்கை (காண்க 17:22, 23; 20:17-19; 26:2). 
இதற்கு ஒப்பான மாற்குவின்‌ வசனப்பகுதியில்‌ “இந்த வார்த்தையை அவர்‌ 
தாராளமாகச்‌ சொன்னார்‌” என்று சொல்லப்படுகிறது (மாற்கு 8:32). இயேசு 
தாம்‌ இன்னவிதமாய்‌ மரிக்கப்‌ போகிறார்‌ என்பதை இந்த வசனப்‌ பகுதியில்‌ 
தம்முடைய சீஷர்களுக்குத்‌ திட்டமாய்‌ முன்னுரைக்கவில்லை, என்றாலும்‌ 
அதுகுறித்து 16:24ல்‌ பேசப்படுகிறது. பின்னதாகக்‌ குறிப்பிடும்‌ முன்னுரைத்தல்‌ 
களில்‌, அது ஒரு சிலுவையில்‌ அறையப்படுதலாக இருக்கும்‌ என்று குறிப்பிட்டார்‌ 
(20:17-19). ஒருவகையில்‌ அவர்கள்‌ பழைய ஏற்பாட்டு கீர்க்கதரிசனத்திலிருந்து 
இந்த உண்மையை அறிந்திருக்க வேண்டியவர்கள்‌ (சங்கீதம்‌ 22:16-18; ஏசாயா 
53:1-12). 

தாம்‌ மூன்றாம்‌ நாளில்‌ எழுந்திருக்கப்‌ போவதையும்‌ இயேசு 





விளக்கப்படுத்தினார்‌. தேவன்‌ [அவருடைய] ஆத்துமாவைப்‌ பாதாளத்தில்‌ 





விடமாட்டார்‌ [அவருடைய] பரிசுத்தருடைய அழிவைக்‌ காணவொட்டார்‌” 
(நடபடிகள்‌ 2:27). கிறிஸ்துவின்‌ “மூன்றாம்‌ நாள்‌ உயிர்த்தெழுதல்‌” - எபிரெய 
வார்த்தையின்படி “மூன்று நாள்‌ கழித்து” - என்பதுதான்‌ வசனங்களின்‌ தொடர்‌ 
சாட்சியம்‌.” இயேசுவின்‌ பாடுகள்‌ பற்றிய முன்னறிந்த உணர்வுகளை, அநேக 
சம்பவங்களில்‌ தமது சீஷர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால்‌, அவர்‌ 
உயிர்த்தெழுந்து வந்தபின்‌ அவர்களுடைய விசுவாசத்தை பெலப்படுத்தியது 
லூக்கா 24:44-49; யோவான்‌ 14:29; 16:1, 4, 33). 


164 


வசனம்‌ 22. இயேசுவே கிறிஸ்து என்று அறிக்கை செய்த பேதுருவின்‌ 
கண்ணோட்டத்தில்‌ (16:16), அதைத்‌ தொடர்ந்து சடுதியாக இயேசுவின்‌ 
மரணம்‌ பற்றி பேசியது அதிர்ச்சியளிக்கும்‌ விஷயமாக இருந்தது. பேதுரு 
அவரைத்‌ தனியே அழைத்துக்‌ கொண்டுபோய்‌ ... அவரைக்‌ கடிந்து 
கொள்ளத்‌ தொடங்கினான்‌. பேதுருவின்‌ செயல்களெல்லாம்‌ மிகவும்‌ 
வழக்கத்திற்கு மாறானவைகளாக இருந்தன என்பது மிகத்‌ தெளிவாக 
இருக்கறது. ஒரு மாணவன்‌ தமது ஆசிரியரைக்‌ திருத்த முயலுவது 
என்பது வழக்கத்துக்கு மாறானது, அகைக்காட்டிலும்‌ மோசமான செயல்‌ 
அவரைக்‌ “கடிந்து கொள்ளுதல்‌.” பேதுரு வற்புறுத்த) ஆண்டவரே, 
இது உமக்கு நேரிடக்‌ கூடாதே, இது உமக்குச்‌ சம்பவிப்பதில்லை 





என்றான்‌. மேசியா பாடுபடுவார்‌ என்பது முதல்‌ நூற்றாண்டில்‌ யூதர்களின்‌ 
எதிர்பார்ப்புகளுக்கு முற்றிலும்‌ எதிரானது (1 கொரிந்தியர்‌ 1:23). இஸ்ரவேலை 
அவளுடைய சத்துருக்களிடத்திலிருந்து விடுதலை பெறச்‌ செய்யவும்‌ 
இஸ்ரவேலுக்குள்‌ இருக்கும்‌ துன்மார்க்கரை சங்காரம்‌ பண்ணவும்‌ 
மேசியாவை எதிர்பார்த்திருந்தனர்‌. அவரே மரணகத்துக்குள்ளாக்கப்பட 
போவதில்லை.” இருப்பினும்‌, கர்த்தருடைய மரணத்தை பேதுரு தடுக்க 
முடியும்‌ என்று நினைப்பது மதியீனமானது. 

வசனம்‌ 23. இயேசுவின்‌ பலமான கடிந்து கொள்ளுதலில்‌ ஒன்று 
பதிவுசெய்யப்பட்டுள்ளது என்றால்‌ அது, இயேசு பேதுருவைப்‌ பார்த்து, 
எனக்குப்‌ பின்னாகப்‌ போ, சாத்தானே! என்று சொன்னதுகான்‌. பின்னா்‌ 
அப்படியே செய்து, கிறிஸ்துவை மூன்றுமுறை அவன்‌ மறுதலித்த போது, 
பேதுரு தனது இருதயத்தில்‌ சாத்தான்‌ நுழைய அனுமதித்து கோதுமையை 
சுளகனொல்‌ புடைக்கிறதுபோல தன்னை “புடைக்கும்படி” இடமளித்தார்‌ 
லூக்கா 22:31). இயேசுவை பேதுரு சோதிக்கும்படி பிசாசானவன்‌ அவனைப்‌ 
பயன்படுத்தி “சிலுவையில்லா கிரீடம்‌ அணிய” சிந்திக்கத்‌ தூண்டுகிறான்‌” (4:8- 
10ன்‌ விளக்கவுரையைக்‌ காண்க). ஒருவர்‌ தேவனுடைய சித்தத்திற்கு எதிர்த்து 
நிற்கும்போது, தான்‌ சாத்தானின்‌ பக்கம்‌ நிற்பதை அவர்‌ காண முடியும்‌ - 
அவனுடைய பணியைத்‌ தான்‌ செய்து கொண்டிருப்பதைக்‌ காண முடியும்‌.” 











வசனங்கள்‌ 17 லிருந்து 23 வரை ஒரு பலமான முரண்பாட்டைக்‌ காண 
கூடும்‌. வசனம்‌ 17ல்‌, தம்மை கிறிஸ்து என்று அறிக்கையிட்ட தற்காக இயேசு 
பேதுருவை ஆசீர்வதித்து, அது தேவனால்‌ அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது 
என்று சொன்னார்‌. வசனம்‌ 23ல்‌, பேதுரு கிறிஸ்துவை கடிந்து கொண்ட செயல்‌ 
சாத்தானால்‌ ஏவப்பட்டது எனத்‌ தெரிகிறது. 

“எனக்குப்‌ பின்னாகப்போ, சாத்தானே” என்பது, 4:10ல்‌ சொல்லப்படும்‌ 
“அப்பாலே போ, சாத்தானே” என்பதற்குச்‌ சமமானது. எப்படியிருப்பினும்‌, 
வனாந்திர சோதனையின்‌ போது இயேசு சாத்தானை தம்முடைய 
பிரசன்னத்தை விட்டுப்‌ போகச்‌ சொன்னபடியே, இங்கே பேதுருவிடத்தில்‌ 
தனது கடமையை முறையாக ஒரு சீஷனாக நிறைவேற்ற வேண்டும்‌ அல்லது 
சிலுவைக்கு அவரைப்‌ பின்பற்றி வர வேண்டும்‌.” 

பேதுரு தன்னுடைய எதிர்த்தலின்‌ மூலம்‌ இயேசுவுக்கு தடைக்‌ 
கல்லாய்‌ இருந்தான்‌. “கல்லாகிய” பேதுரு தடைக்‌ கல்லாகி விட்டான்‌. பேதுரு 
இயேசுவுக்குப்‌ பின்னால்‌ செல்லும்படி நகர்ந்தால்‌, இயேசு சிலுவையை நோக்கிப்‌ 
பயணிக்கும்போது, அவருக்குத்‌ தடையாய்‌ இனியும்‌ இருக்கமாட்டான்‌. 


165 


இயேசு பேதுருவிடம்‌, தேவனுக்கு ஏற்றவைகளைச்‌ சிந்தியாமல்‌ 
மனுஷருக்கு ஏற்றவைகளைச்‌ சிந்திக்றொய்‌ என்றார்‌. அப்போஸ்தலன்‌ 
அவிக்குரியவைகளைச்‌ சிந்தியாமல்‌ மாமிசத்துக்குரியவைகளைச்‌ சிந்தித்தார்‌. 
இயேசுவை மேசியாவாக அவர்‌ அறிக்கை செய்திருந்தாலும்‌, தனது கடமை 
இன்னதென்று இயேசுவைக்‌ காட்டிலும்‌ வித்தியாசமான புரிந்துகொள்ளுதலை 
உடையவராக அவர்‌ (பேதுரு) இருந்தார்‌. வசனம்‌ 17ல்‌ “மாமிசத்துக்கும்‌ 





இரத்தத்துக்கும்‌” உள்ள வேறுபாட்டைக்‌ காட்டி (மாமிசப்‌ பிரகாரமான 
மனுஷனுடன்‌) “பரலோகத்திலுள்ள பிதாவை” ஒப்பிடுகிறார்‌. இங்கு 
“தேவனுக்கு ஏற்றவைகளையும்‌,” “மனுஷனுக்கு ஏற்றவைகளையும்‌” குறித்து 
மற்றொரு வேறுபாடு காட்டப்படுகிறது. 


சீஷத்துவத்துக்கான செலவைக்‌ குறித்து 
இயேசுவின்‌ பிரகடனம்‌ (16:24-27) 


4 அப்பொழுது, இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி: ஒருவன்‌ 
என்னைப்‌ பின்பற்றிவர விரும்பினால்‌, அவன்‌ தன்னைத்‌ தான்‌ வெறுத்து, தன்‌ 
சிலுவையை எடுத்துக்‌ கொண்டு என்னைப்‌ பின்பற்றக்கடவன்‌. 

தன்‌ ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன்‌ அதை இழந்துபோவான்‌; 
என்னிமித்தமாக தன்‌ ஜீவனை இழந்துபோகிறவன்‌ அதைக்‌ கண்டடை வான்‌. 

“மனுஷன்‌ உலகம்‌ முழுவதையும்‌ ஆதாயப்படுத்திக்‌ கொண்டாலும்‌, 
தன்‌ ஜீவனை நஷ்டப்படுத்தினால்‌ அவனுக்கு லாபம்‌ என்ன? மனுஷன்‌ தன்‌ 
ஜீவனுக்கு ஈடாக என்னத்தைக்‌ கொடுப்பான்‌? 

மனுஷகுமாரன்‌ தம்முடைய பிதாவின்‌ மகிமை பொருந்தினவராய்த்‌ 
தம்முடைய தூதரோடுங்கூட வருவார்‌; அப்பொழுது அவனவனுடைய 
கிரியைகளுக்குத்‌ தக்கதாக அவனவனுக்கு பெலளளிப்பார்‌. 


வசனம்‌ 24. அவர்கள்‌ கங்களை அவருக்காக அர்ப்பணம்‌ பண்ண 
ஆயத்தமாகும்‌ பொருட்டு, இயேசு உண்மையான  சீஷத்துவத்துக்குரிய 
அர்த்தத்தை அப்போஸ்தலருக்குப்‌ போதித்தார்‌. கிறிஸ்துவைப்‌ பின்பற்றும்‌ 
உண்மையுள்ளவனாயிருக்க, ஒருவன்‌ தன்னைத்தான்‌ வெறுக்க வேண்டும்‌. 
“வெறுத்தல்‌” என்ற இரேக்க வார்த்தையின்‌ (மகார!) பொருள்‌ “முற்றிலும்‌ 
தன்னுடையதல்ல என்று ஒதுங்கிக்‌ கொள்ளுதல்‌” அல்லது “மற்றவர்களிடத்தி 
லிருந்து ஒருவர்‌ முழுமையாய்த்‌ தன்னைத்‌ தனிமைப்படுத்திக்‌ கொள்வது. ” 
இயேசு பின்னதாக பேதுருவின்‌ மறுதலித்தலை சுட்டிக்‌ காட்ட இந்த 
வார்த்தையைப்‌ பயன்படுத்தினார்‌ (26:34, 35, 75). Aறarரரeomai என்பதற்கான 
மற்றொரு விளக்கம்‌ “முற்றிலும்‌ சுயநலமில்லாமல்‌ செயல்படுதல்‌.” இந்த 
வார்த்தையுள்‌ இருக்கும்‌ உண்மை என்னவெனில்‌ வாழ்க்கை இரண்டு 
தெரிவுகளை நமக்கு அளிக்றெது: ஒன்று நம்மை நாமே வெறுப்போம்‌ அல்லது 
சுயத்தை வெறுக்கச்‌ சொல்லும்‌ கிறிஸ்துவை வெறுப்போம்‌.” 

மேலும்‌, உண்மையுள்ள சீஷனாயிருக்க, அவன்‌ தன்‌ சிலுவையை 
எடுத்துக்‌ கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும்‌ (காண்க 10:38). 
லூக்கா “அனுதினமும்‌” என்ற வார்த்தையைச்‌ சேர்த்து பேசுகிறார்‌ லூக்கா 
9:23). இயேசுவின்‌ நாட்களில்‌ சிலுவை என்பது கழுத்திலே தொங்கவிட்டுக்‌ 





166 


கொள்ளக்கூடிய அல்லது சட்டையிலே அணிந்து கொள்ளக்கூடிய ஏதுவான 
அணிகலனல்ல, மாறாக அது ஒரு சித்திரவதைச்‌ சின்னம்‌. சிலுவையில்‌ 
அறையப்படுதல்‌ மிகவும்‌ வேதனையைக்‌ கொடுக்கிற, ஒருவரை தாழ்ச்சியடையச்‌ 
செய்கிற, பயமுறுத்தும்‌ பழங்காலத்து உச்சக்கட்ட தண்டனையாகும்‌. 
ரோமர்கள்‌ சிலுவையில்‌ அறைவதை கலகம்‌ விளைவிக்கும்‌ சம்பவங்களை 
தடுத்து நிறுத்தும்‌ பொருட்டு தமது குடிமக்கள்‌ மத்தியில்‌ அமலாக்கியிருந்த 
ஒரு நடைமுறை. வழக்கப்படி, தண்டனை கொடுக்கப்பட்ட குற்றவாளிகள்‌ 
மிக பாரமான சிலுவை மரத்தை (ஓஎரம்ய/யா) சிலுவையிலறையப்படும்‌ 
இடத்திற்கு சுமந்து செல்வார்கள்‌ (யோவான்‌ 19:17).!0 அவ்வேளையில்‌ 
அவர்கள்‌ சிலுவையின்‌ பாரத்தை மட்டுமேயல்லாது இகழ்ச்சிகளையும்‌ 
அவமானங்களையும்‌ வழிநெடுக இருந்து வேடிக்கை பார்ப்போரிடத்திலிருந்து 
வருபவைகளையும்‌ தாங்கிக்‌ கொள்ள வேண்டும்‌. 

இயேசு தமது சீஷர்களிடம்‌ தமது நிமித்தம்‌ வரும்‌ பாடுகளையும்‌ 
நிந்தைகளையும்‌ மரணத்தையும்‌ கூட அனுபவிக்க வேண்டுமென்பதைச்‌ 
சொன்னார்‌. என்னைப்‌ பின்பற்ற வேண்டும்‌ என்பது அவர்தாமே சிலுவையில்‌ 
மரிப்பதற்காக எருசலேமுக்குப்‌ போய்‌ கொண்டிருக்கிற அவ்வேளையில்‌ 
அவரைப்‌ பின்பற்றும்படிக்‌ குறிப்பிட்டார்‌. ஒருவேளை பின்னாகப்‌ போ என்று 








பேதுருவுக்குச்‌ சொன்னதோடு ஓத்துப்‌ போவதாகவும்‌ இருக்கலாம்‌. 
வெளிப்படையாக, பேதுரு தங்களில்‌ யாருமே பாடுபட வேண்டுவதில்லை 
என்று நினைத்திருக்கலாம்‌. அது அவருடைய மிகப்‌ பெரிய தவறு! பின்னதாக, 
இயேசு பேதுருவிடம்‌ தாமே எந்த விதமான மரணத்தைச்‌ சந்திப்பார்‌ 
என்பதைச்‌ சொன்னார்‌ - சிலுவையில்‌ அறையப்பட்டு மரிப்பார்‌ (யோவான்‌ 
21:18, 19). பாரம்பரியத்தின்படி இயேசுவைப்போல தான்‌ சிலுவையில்‌ 
அறையப்படுவகற்குத்‌ தகுதியற்றவன்‌ என நினைத்து தன்னை தலைகீழாக 
சிலுவையில்‌ அறையும்படி கேட்டுக்‌ கொண்டாராம்‌.!! முடிவில்‌ இந்த 
மனுஷர்கள்‌ எல்லோருமே பாடுபடத்தான்‌ வேண்டும்‌.'” யாக்கோபு 
யோவான்‌ ஆகியோருடைய தாய்‌ இயேசுவிடத்தில்‌ வந்தபோது, அவருடைய 
ராஜ்யத்திலே தமது குமாரர்கள்‌ இருவரும்‌ வலது பக்கத்தில்‌ ஒருவனும்‌ இடது 
பக்கத்தில்‌ ஒருவனும்‌ அமரக்‌ கூடுமா என்று கேட்டாள்‌, அதற்கு அவர்‌ தாம்‌ 
பானம்‌ பண்ணும்‌ பாத்திரத்தில்‌ அவர்களும்‌ பானம்‌ பண்ண வேண்டும்‌ 
என்றார்‌. அவர்‌ பாடுபட்டு மரிக்கும்‌ பாத்திரத்தில்‌ அவர்களும்‌ பாடுபட்டு 
மரிக்க வேண்டும்‌ என்பதே (20:23). பாரம்பரியத்தின்படி, ஒருவரைத்தவிர மற்ற 





எல்லா அப்போஸ்தலர்களும்‌ இரத்த சாட்சிகளாகவே மரித்தார்கள்‌. யோவான்‌ 
மட்டுமே சிறை வைக்கப்பட்டு வேதனைகளை அனுபவித்து மரித்தார்‌ என்பது 
விதிவிலக்கு (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 1:9). 

வசனம்‌ 25. சிலுவையை சுமந்து கொண்டு போதல்‌ என்பது 
கிறிஸ்துவினிமித்தம்‌ தனது ஜீவனையும்‌ இழந்து போவது. தன்‌ ஜீவனை 
இரட்சிக்க விரும்புகிறவன்‌ அதை இழந்து போவான்‌; என்னிமித்தமாக 





குன்‌ ஜீவனை இழந்து போகிறவன்‌ அதைக்‌ கண்டடைவான்‌ என்று இயேசு 
விளக்கப்படுத்தினார்‌ (10:39ஐக்‌ காண்க). ஒருவர்‌ தன்‌ ஜீவனைக்‌ காத்துக்‌ 
கொள்வது என்பது தனக்காக மட்டுமே வாழ்வது. அப்படிப்பட்ட வாழ்க்கை 
முறை நித்திய ஜீவனை இழந்து போவதில்‌ முடிவடையும்‌. இன்னும்‌ குறிப்பாகச்‌ 
சொன்னால்‌, Robert 11. Gundry சொல்வது போல, “உபத்திரவத்துக்குப்‌ பயந்து 


167 


சீஷத்துவத்தை ஒருவர்‌ புறந்தள்ளி, தன்னுடைய மாமிச வாழ்க்கையைக்‌ 
காத்துக்‌ கொள்வது நித்திய வாழ்க்கையை இழக்கும்படி இட்டுச்‌ செல்கிறது. “14 
இந்த வசனத்தில்‌ குறிப்பிடப்படுகிற “ஜீவன்‌” எனும்‌ பதம்‌ ஒன்றேல்‌ தற்காலிக 
வாழ்வைக்‌ (ஜீவனைக்‌) குறிக்கும்‌ அல்லது நித்திய வாழ்வைக்‌ (ஜீவனைக்‌) 
குறிக்கும்‌. “இதில்‌ எதைத்‌ தெரிவு செய்வீர்கள்‌?” என்று இயேசு கேட்டார்‌. 

வசனம்‌ 26. அடுத்ததாக கர்த்தர்‌ கேட்டார்‌. மனுஷன்‌ உலகம்‌ முழுவதையும்‌ 
ஆதாயப்படுத்திக்‌ கொண்டாலும்‌, தன்‌ ஜீவனை நஷ்டப்படுத்தினால்‌ 
அவனுக்கு லாபம்‌ என்ன? மனுஷன்‌ தன்‌ ஜீவனுக்கு ஈடாக என்னத்தைக்‌ 
வன்‌” (16:25) “ஆத்துமா” ஆதிய வார்த்தைகள்‌ (0௮0௧) 
ஒரே கிரேக்கப்‌ பதத்திலிருந்து வந்தவை. கிரேக்க மொழியிலோ செமிட்டிக்‌ 
மொழியிலோ (கிரேக்கர்‌, எபிரேயோ்கள்‌, அசீரியர்கள்‌, பெனிக்கேயர்கள்‌ 
ஆகியோரின்‌ தொகுப்பு மொழி) “ஆத்துமாவுக்கும்‌,” “ஜீவனுக்கும்‌” தெளிவான 
வித்தியாசம்‌ காணமுடியாது, ஏனெனில்‌ அந்தந்த மொழிகளில்‌, ஒரே வார்த்தை 
இரண்டு கருத்துக்களையும்‌ குறிப்பிடுகிறது. இந்த வசனப்பகுதியில்‌, “ஆத்துமா” 
“9001” எனும்‌ வார்த்தை ஒரு பொதுவான மொழிபெயர்ப்பு. 

ஒருவர்‌ முழு உலகத்தின்‌ ஆஸ்கியையும்‌ தனது பிடிக்குள்‌ வைத்துக்‌ 
கொள்ளத்தக்க சாத்தியக்‌ கூறுகள்‌ இருந்தாலும்‌, அது ஒருவரது ஆத்துமாவை 
இழந்து போவதற்கு மதிப்புள்ளதாய்‌ இருக்குமா? அனைத்து உலக ஆஸ்திகளும்‌ 
தற்காலிகமானவை (6:19-21). உலகத்தை ஆதாயப்படுத்துவதற்காக தனது 
ஆத்துமாவை இழக்றெவன்‌ மிகவும்‌ மதியீனமான ஒரு முதலீட்டைச்‌ செய்கிறான்‌ 
(19:16-22; லூக்கா 12:16-21; 16:19-31). செல்வங்கள்‌ உருவாக்கப்படலாம்‌ 
அல்லது இழக்கப்படலாம்‌, ஆனால்‌ ஓவ்வொரு நபரிடமும்‌ இருப்பது ஒரு 
ஆத்துமா தானே. பரலோகத்திலே பொக்கிஷங்களைக்‌ கொண்டிருத்தல்‌ 
என்பது, அவைகளை என்றென்றும்‌ கொண்டிருத்தல்‌ என்று அர்த்தப்படுகிறது. 
ஒருவருடைய ஆத்துமா இழந்து போனபின்‌ “அதற்கு நிகராக” எதையும்‌ 
கொடுக்க இயலாது அல்லது திரும்பவும்‌ “வாங்கிக்கொள்ள முடியாது.” 

வசனம்‌ 27. இயேசு தொடர்ந்து ஒருவன்‌ தன்னை ஏன்‌ வெறுக்க 
வேண்டும்‌, தன்‌ சிலுவையை எடுத்துக்‌ கொண்டு, அவரைப்‌ பின்பற்ற 
வேண்டும்‌ என்பதை விவரிக்கிறார்‌. மனுஷகுமாரன்‌ தம்முடைய பிதாவின்‌ 


(1) 


கொடுப்பான்‌? 











மகிமை பொருந்தினவராய்த்‌ தம்முடைய தூதரோடுங்கூட வருவார்‌; 
அப்பொழுது அவனவனுடைய இரியைக்குத்தக்கதாக அவனவனுக்கு 
பலனளிப்பார்‌. (“ஏனெனில்‌” எனும்‌ பதம்‌ மூலப்பாஷையில்‌ உள்ளது, தமிழில்‌ 
விடப்பட்டுள்ளது.) அவர்‌ “ஏனெனில்‌,” அல்லது “ஆகையால்‌” என்று சொல்லிக்‌ 
காரணங்களையும்‌ சொல்லுகிறார்‌, இங்கு அவர்‌ இந்த வார்த்தையை மூன்றாவது 
தடவை சொல்லுகிறார்‌. இங்கு அவர்‌ குறிப்பிடுவது ஒருவன்‌ வரவிருக்கிற 
நியாயத்தீர்ப்பை மனதில்‌ கொண்டு தன்னைத்தான்‌ வெறுத்து ஜீவியத்தை 
ஜீவிக்க வேண்டும்‌. கர்த்தர்‌ “மகமையோடே” (“ராஜரீக சிறப்புக்களுடன்‌”?), 
“தமது தூதர்களோடு” வருகிறார்‌ (25:31; 1 தெசலோனிக்கேயர்‌ 4:16; 
2 தெசலோனிக்கேயர்‌ 1:7). அவருடைய இரண்டாம்‌ வருகை முதல்‌ 
வருகையைப்‌ போலிருக்காது. அவருடைய வருகையை, எல்லோரும்‌ 
அறிவார்கள்‌ (வெளிபடுத்தின விசேஷம்‌ 1:7). மனிதவர்க்கத்தை நியாயந்தீர்க்க 
அவர்‌ வருகிறார்‌. ஒவ்வொரு நபரும்‌ அவனுடைய அல்லது அவளுடைய 
நீதியான தீர்ப்பை அடைவார்கள்‌. இந்த நியாயத்தீர்ப்பு மனுஷருடைய 





168 


“கிரியைகளின்‌” அடிப்படையில்‌ நடக்கும்‌ (ரோமர்‌ 2:5-7; 2 கொரிந்தியர்‌ 
5:10; 11:15; 1 பேதுரு 1:17; வெளிப்படுத்தின விசேஷேம்‌ 2:23; 20:12, 13; 
22:12). மேலும்‌ அது அவருடைய வார்த்தையின்‌ அடிப்படையிலும்‌ நடக்கும்‌, 
மற்றும்‌ ஒவ்வொருவருடைய அந்தரங்க கிரியைகள்‌ மற்றும்‌ சிந்தனைகளின்‌ 
அடிப்படையிலும்‌ நடக்கும்‌ (பிரசங்கி 12:14). நியாயத்தீர்ப்பு முழுவதும்‌ 
கிறிஸ்துவின்‌ வசனத்தின்‌ அடிப்படையில்‌ நடக்கும்‌ (யோவான்‌ 12:48). 


அங்கே இருந்த சிலர்‌ இராஜ்யத்தைக்‌ காண்பார்கள்‌ 
என்ற இயேசுவின்‌ வாக்குத்தத்தம்‌ (16:28) 


28இங்கே நிற்றெவர்களில்‌ சிலர்‌ மனுஷகுமாரன்‌ தமது இராஜ்யத்தில்‌ 
வருவதைக்‌ காணுமுன்‌, மரணத்தை ருசிபார்ப்பதில்லை என்று, மெய்யாகவே 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ என்றார்‌. 


வசனம்‌ 28. இயேசு தமது அப்போஸ்தலா்களில்‌ சிலர்‌ தமது இராஜ்யம்‌ 
“பலத்தோடே” வரும்வரை இருந்து அதைக்‌ காண்பார்கள்‌ என்று 
வாக்களித்தார்‌ (மாற்கு 9:1). இராஜ்யம்‌ பெந்தெகொஸ்கே நாளில்‌ வந்தபோது, 
யூதாஸ்‌ காரியோத்‌ தனது உயிரைத்‌ தானே போக்கிக்‌ கொண்ட படியினாலே, 
அவனைத்‌ தவிர மற்றெல்லா அப்போஸ்தலர்களும்‌ அதைக்‌ காணும்படி 
வந்திருந்தார்கள்‌ (நடபடிகள்‌ 1:15-2:4). இராஜ்யம்‌ (சபை) வந்து சில ஆண்டுகள்‌ 
வரை மற்ற பதினொருபேரும்‌ மரணத்தை ருசிபார்க்கவில்லை. “மரணத்தை 
ருசிபார்த்தல்‌” என்பது நடைமுறையில்‌ வழங்கும்‌ ஒரு சொற்றொடர்‌ அது 
மரணத்திற்குள்ளாகும்‌ செயலைச்‌ குறிப்பது (யோவான்‌ 8:52; எபிரெயர்‌ 2:9). 
வசனங்கள்‌ திட்டவட்டமாக இராஜ்யம்‌ இங்கே இப்பொழுது இருப்பதைப்‌ 
போதிக்கிறது (1 கொரிந்தியர்‌ 15:24-28; கொலோசெயர்‌ 1:13; எபிரெயர்‌ 12:28; 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ 1:9). “தமது இராஜ்யத்தில்‌ வருவது” எனும்‌ சொல்‌ 
கிறிஸ்தவ யுகத்தில்‌ அவர்‌ இராஜாவாகவும்‌ ஆண்ட வராகவும்‌ தமது ஆளுகையில்‌ 
நுழைகிறார்‌ என்று நிச்சயமாக பொருள்படுகிறது (நடபடிகள்‌ 2:33-36).'* 

வசனம்‌ 28க்குக்‌ கொடுக்கப்படும்‌ மற்றொரு விளக்கம்‌ 
நியாயமானதாகவோ சாத்தியமானதாகவோ காணுவதில்லை. (1) அது அதி 
காரம்‌ 17ல்‌ காணும்‌ மறுரூபக்‌ காட்சியைக்‌ குறிப்பதாக தர்க்கம்‌ பண்ணுகின்றன. 
அகிலும்‌ அச்சம்பவம்‌ ஆறுநாளைக்குப்‌ பின்பே நிகழ்ந்தது (17:1). 
இப்படியொரு நிகழ்ச்சி நடந்திருப்பது ஒரு காலத்தின்‌ தொடர்‌ நிகழ்ச்சியாக 
இடம்‌ பெறவில்லை. மறுரூபக்‌ காட்சியில்‌ இராஜ்யம்‌ ஸ்தாபிக்கப்படவில்லை, 
மாறாக அது இராஜ்யம்‌ வரும்போது மீண்டும்‌ அனுபவிக்கப்போகிற மகிமையை 
அங்கே வெளிப்படுத்தியது (யோவான்‌ 17:5). 

(2) கி.பி. 70ல்‌ நிகழவிருந்த எருசலேம்‌ அழிவையும்‌ இவ்வசனம்‌ 
குறிப்பிடுவதில்லை. எருசலேமின்‌ அழிவு தேவனுடைய நியாயதக்தீர்ப்பிற்கான 
சான்று, அது வரவிருந்த கிறிஸ்துவின்‌ இராஜ்யத்துடன்‌ ஒப்பிட முடியாது. 
எருசலேமின்‌ அழிவுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பே இராஜ்யம்‌ வந்துவிட்டது 
(காண்க கொலோசெயர்‌ 1:13; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 1:6). 

(3) இன்னும்‌ அதிகமாகச்‌ சொன்னால்‌, இந்த வசனம்‌ கிறிஸ்துவின்‌ 


169 


இரண்டாம்‌ வருகையோடு தொடர்புபடுத்த இயலாது. அந்த நிகழ்ச்சி 
எப்பொழுது இடம்‌ பெறும்‌ என்று தமக்கே தெரியாது என்று இயேசு சொன்னார்‌ 
(24:36; மாற்கு 13:92), மாறாக இந்த வசனத்தில்‌ அப்போஸ்கலார்களின்‌ 
வாழ்நாள்‌ காலத்திலேயே இராஜ்யம்‌ வரும்‌ என்பதாக இயேசு பேசினார்‌. 
வருகைக்கு முன்பு நடைபெறப்‌ போவதாகச்‌ சொல்லப்படும்‌ ஆயிர வருட 
அரசாட்சி எனும்‌ உபதேசத்துக்கு முரணாக, இயேசு தமது இராஜ்யத்தை 
ஸ்தாபிக்கும்படியாக வரப்போவதில்லை. அவர்‌ அதை தமது பரமேறுகலுக்கு 
பின்பு வந்த பெந்கெகொஸ்தே நாளிலேயே ஸ்தாபித்து விட்டார்‌. 


௮ பாடங்கள்‌ “5444 


காணமல்‌ போய்‌ கண்டுபிடித்தல்‌ (16:24-27) 
தாழ்மையின்‌ முக்கியத்துவம்‌ குறித்து இயேசு போதித்தார்‌ (23:11; லூக்கா 
14:11; 18:14). இதன்‌ விளைவாக, அவர்‌ சொன்னார்‌, “உங்கள்‌ மனதின்‌ 
எண்ணங்களிலிருந்து நீங்கள்‌ விடுபடுங்கள்‌, உங்களிடமிருந்து உங்கள்‌ மனதின்‌ 
எண்ணங்களை விடுபடச்‌ செய்யுங்கள்‌.” 

நாம்‌ இழக்க வேண்டிய சிலகாரியங்கள்‌ யாவை? 

1. சுயமுலம்‌. சுயநலவாதிகள்‌ வளர்ச்சியில்லாதவர்கள்‌. இயேசு சுயத்தை 
மறுக்கும்படி சொன்னார்‌. 

2. சுயுத்தைச்‌ சுற்றியே னைக, ஆதாமும்‌ ஏவாளும்‌ ஏதேன்‌ தோட்டத்தில்‌ 
தாங்களே தங்களுடைய தேவர்களாயிருக்க விரும்பியதுதான்‌ ஏகேனின்‌ 
பிரச்சனை. பெருமையே அங்கு பிரச்சனையாயிற்று. 

3. சய மணசாட்கெ்‌ சார்ந்திருத்தல்‌. “உன்னையே நீ அறிவாய்‌” 
என்று உலகம்‌ போதிக்றெது. சிலர்‌ “உனக்கு நீ உண்மையாயிரு” என்று 
போதிக்கின்றனர்‌. 

அதற்கு முரணாக, சுயத்தைக்‌ குறித்துப்‌ பின்பற்றும்படி வேதாகமம்‌ மூன்று 
உபதேசங்களைக்‌ கொடுக்கிறது: நம்மை நாமே மற்றவர்களுக்கு கொடுப்பது, 
நம்மை நாமே வெறுப்பது, மற்றும்‌ நம்மை நாம்‌ இழப்பது. 


ஒருவன்‌ கன்‌ ஜீவனை இழப்பது (16:25) 
தேவைப்பட்டால்‌ ஒருவர்‌ கிறிஸ்துவினிமித்தம்‌ தன்‌ ஜீவனையும்‌ 
கொடுக்க விருப்பமுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌ என்பது ஒருவகையில்‌ 
உண்மையாயினும்‌, ஒரு சிலுவையை எடுத்துக்‌ கொண்டு கர்த்தருடைய 
ஊழியத்தை உலகத்தில்‌ செய்வதும்‌ கூட ஒருவர்‌ தன்னை வெறுப்பதுதான்‌. 
இழந்து போனவர்களைத்‌ தேடவும்‌, இரட்சிக்கப்பட்டவர்களை 





இரட்சிக்கப்பட்டவர்களாகவே வைத்துக்‌ கொள்வதும்‌, விழுந்து போனவர்களை 
மீட்டுக்கொண்டு வருவதிலும்‌ ஒருவன்‌ தன்னை ஈடுபடுத்திக்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்பது இதன்‌ பொருள்‌. “இக்கற்றவர்களையும்‌ விதவைகளையும்‌” 
விசாரிக்கிறதும்‌ “மாசற்ற சுத்தமான பக்தியும்‌” “உலகத்தால்‌ கறைபடாதபடி 
தன்னைக்‌ காத்துக்‌ கொள்வதையும்‌” இது பொருள்படுத்துறெது (யாக்கோபு 
1:27). அப்படியொரு ஒப்புக்கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்வது நித்திய 
ஜீவனை அடையும்‌ விளைவை ஒருவருக்கு ஏற்படுத்துகிறது. 


170 


இரட்சிக்கப்பட விருப்பம்‌ (16:26) 

நமக்கு எப்பொழுதுமே நடக்கக்‌ கூடிய மிகவும்‌ மோசமான ஒரு 
துன்பியல்‌ காரியம்‌ என்ன? நேசிக்கப்‌ பட்டவர்களை இழப்பதா? வேலையை 
இழப்பதா? ஆரோக்கியத்தை இழப்பதா? உண்மையில்‌ இவைகளில்‌ 
எதுவுமில்லை. இதற்கான பதிலை இயேசு மத்தேயு 16:26ல்‌ சொல்லுகிறார்‌. 
ஒருவரது வாழ்விலேயே மிகப்‌ பெரிய ஒரு துன்பியல்‌ காரியம்‌ தன்‌ ஆத்துமாவை 
இழப்பதுதான்‌. யாருமே இழந்தவர்களாக இருக்க வேண்டியதில்லை; தேவன்‌ 
இரட்சிப்புக்கேதுவாக எல்லா முன்னேற்பாடுகளையும்‌ செய்திருக்கிறார்‌. 
அப்படி யாரும்‌ இழந்து போனவர்களானால்‌, அது தேவனுடைய குற்றமாகாது 
(ரோமர்‌ 2:1). 

இரட்சிப்புக்கு உலகப்பிரகாரமான ஆஸ்திகள்‌ அவசியமற்றது, 
கல்வியோ, புகழோ தேவையற்றது. தேவனைப்‌ பிரியப்படுத்த ஒருவனுடைய 
தேவையெல்லாம்‌ சுவிசேஷத்துக்குக்‌ கீழ்ப்படிதல்தான்‌. அதோடு தனது சொந்த 
இரட்சிப்பின்‌ தேவையை நேர்மையாக ஏற்று தேவன்‌ கட்டளையிட்டவைகளை 





செய்கிற மனதை அடைய வேண்டும்‌. 





குறிப்புகள்‌ 

Craig 8. Keener, 4 Commentary on the Gospel of Matthew (Grand Rapids, Mich.: Wm. B. 
Eerdmans Publishing Co., 1999), 421. William Hendriksen, New Testament Commentary: 
Exposition of the Gospel According to Matthew (Grand Rapids, Mich.: Baker Book House, 
1973), 654. “மத்தேயு 12:40; 16:21; 17:23; 20:19; 26:61; 27:40, 63, 64; மாற்கு 8:31; 9:31; 
10:34; 14:58; 15:29; லூக்கா 9:22; 13:32; 18:33; 24:7, 21, 46; யோவான்‌ 2:19; நடபடிகள்‌ 
10:40; 1 கொரிந்தியர்‌ 15:4. “Michael J. Wilkins, “Matthew,” in Zondervan Illustrated Bible 
Backgrounds Commentary, vol. 1, Matthew, Mark, Luke, ed. Clinton E. Arnold (Grand Rapids, 
Mich.: Zondervan, 2002), 104. ‘Douglas R. A. Hare, Matthew, Interpretation (Louisville: John 
Knox Press, 1993), 194. ‘Hendriksen, 655. 7W. F. Albright and C. S. Mann, Matthew, The Anchor 
Bible (Garden City, N.Y.: Doubleday & Co., 1971), 200. “Hare, 194. “Jack P. Lewis, 
A Commentary on the Gospel According to Matthew, Part 2, The Living Word Commentary 
(Austin, Tex.: Sweet Publishing Co., 1976), 41-42. Plutarch Moralia 554B. 

"அதி பாரம்பரியம்‌ பேதுருவின்‌ இரத்த சாட்சியான மரணம்‌ குறித்து 
குறிப்பிடுறெது, ஆகிலும்‌ எப்படிப்பட்ட தண்டனை அளிக்கப்பட்டது என்று 





வெளியிடவில்லை (/ Cet 5.4). பின்னதான பதிவேடுகள்‌ அவர்‌ தலைகீழாக 
சிலுவையில்‌ அறையப்பட்டார்‌ என்று சொல்லுகிறது (Eusebius Ecclesiastical History 3.1; 
பேதுருவின்‌ நடபடிகள்‌ 37-39). பாரம்பரியத்தின்‌ சரிநுட்பத்‌ தன்மை 
வாக்குவாதத்திற்குரியதாயிருக்கிறபடியால்‌, ஒருவரை தலைகீழாக சிலுவையில்‌ அறைதல்‌ 
என்பது முன்‌ நடந்திராத ஒன்று அல்ல (Seneca Consolation (0 Marcia 20). “இந்த 
வாக்கியம்‌ இயேசுவைக்‌ காட்டிக்‌ கொடுத்த யூதாஸைக்‌ தவிர, மற்ற எல்லாரையும்‌ 
குறிப்பிடுறெது. யூத எழுத்துக்களில்‌ காணும்‌ இதே போன்ற சிந்தனைகளைக்‌ காண்க, 
1 Enoch 108.10; 2 Baruch 51.15, 16; Mishnah Aboth 4.17; Talmud Tamid 32a. ‘*Robert H. Gun- 
dry, Matthew: A Commentary on His Literary and Theological Art (Grand Rapids, Mich.: Wm. 
B. Eerdmans Publishing Co., 1982), 340. 1°]. W. McGarvey, The New Testament Commentary, 
vol. 1, Matthew and Mark (N.p., 1875; reprint, Delight, Ark.: Gospel Light Publishing Co., n.d.), 
148. I6Lewis, Matthew, 42. ’McGarvey, 149. 


171 


43 


மறுரூயாமாகுகுல்‌ 


[17:1-15] 


அதிகாரம்‌ 17 பல பகுதிகளுக்கு ஒரு முடிவுரை போல்‌ அமைந்துள்ளது 
(அதிகாரம்‌ 14-17), இதை நாம்‌ “இயேசுவின்‌ ஊழியத்தில்‌ தொடரும்‌ 
பிரதிபலிப்புகள்‌” என்று மேல்சீட்டு ஓட்டினோம்‌. மத்தேயு, ஆவியானவரின்‌ 
உதவியால்‌, இயேசுவைச்‌ சுற்றிலும்‌ இருந்தவர்கள்‌ அவரை எப்படி நோக்கிப்‌ 
பார்த்தார்கள்‌, அவரை யாரென்று ஏற்றுக்கொண்டார்கள்‌ மற்றும்‌ அவர்‌ 
என்ன செய்து கொண்டிருந்தார்‌ என்பதையெல்லாம்‌ நம்முன்‌ வைக்றொர்‌. 
அடுத்ததாக, இயேசுவின்‌ போதனை ஊழியத்திலிருந்த சிறப்புக்கூறுகளை 
மத்தேயு நான்காவது விரிவாக்கப்பகுதி போதனைக்குத்‌ திரும்புறொர்‌ (அதி 





காரம்‌ 18). 

இந்த அதிகாரம்‌ மறுரூபக்காட்சியை வெளிப்படுத்திக்‌ துவங்குகிறது 
(17:1-13) அதிலே கிறிஸ்துவின்‌ மகிமை வெளிப்படுத்தப்பட்டது. தன்னுடைய 
தவறான வைராக்யெத்தில்‌ வழிநடத்தப்பட்டதற்கு பரிகாரமாக, பேதுரு 
மோசேயேழும்‌ எலியா லோடும்‌ இயேசுவைக்‌ கனப்படுத்த வகைகேடுகறொர்‌. 
தேவன்‌ தமது குமாரனுடைய உயர்வான தன்மையை நிழலாட்டமான 





வார்த்தையால்‌ பிரகடனம்‌ செய்கிறார்‌. மூன்று அப்போஸ்கலர்களிடமும்‌ 
தேவன்‌, இயேசுவுக்கு செவி கொடுக்கும்படி கட்டளையிட்டு, கிறிஸ்தவ 
யூகத்தை ஆளுகை செய்யும்‌ கட்டளையாக வெளிப்படுத்தினார்‌. 


மலையிலே இயேசுவின்‌ மகிமை (17:1-8) 


'ஆறுநாளைக்குப்‌ பின்பு, இயேசு பேதுருவையும்‌ யாக்கோபையும்‌ 
அவனுடைய சகோதரனாகிய யோவானையும்‌ கூட்டிக்‌ கொண்டு 
குனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின்மேல்‌ போய்‌, 

“அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார்‌; அவர்‌ முகம்‌ சூரியனைப்‌ போல 
பிரகாசித்தது, அவா்‌ வஸ்திரம்‌ வெளிச்சத்தைப்போல வெண்மையாயிற்று. 

“அப்பொழுது மோசேயும்‌ எலியாவும்‌ அவரோடே பேசுநறெவர்களாக 
அவர்களுக்குக்‌ காணப்பட்டார்கள்‌. 

“அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி: ஆண்டவரே, நாம்‌ இங்கே 
இருக்கிறது நல்லது; உமக்குச்‌ சித்தமானால்‌ இங்கே உமக்கு ஒரு கூடாரமும்‌, 
மோசேக்கு ஒரு கூடாரமும்‌, எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக, மூன்று 
கூடாரங்களைப்‌ போடுவோம்‌ என்றான்‌. 

அவன்‌ பேசுகையில்‌, இதோ, ஒளியுள்ள ஒரு மேகம்‌ அவர்கள்மேல்‌ 
நிழலிட்டது, இவர்‌ என்னுடைய நேசகுமாரன்‌, இவரில்‌ பிரியமாயிருக்கிறேன்‌, 
இவருக்குச்‌ செவி கொடுங்கள்‌ என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம்‌ 
உண்டாயிற்று. 


172 


£சீஷர்கள்‌ அதைக்‌ கேட்டு, முகங்குப்புறவிழுந்து, மிகவும்‌ பயந்தார்கள்‌. 

அப்பொழுது இயேசு வந்து, அவர்களைத்‌ தொட்டு: எழுந்திருங்கள்‌, 
பயப்படாதேயுங்கள்‌, என்றார்‌. 

“அவர்கள்‌ தங்கள்‌ கண்களை ஏறெடுத்துப்‌ பார்க்கையில்‌ இயேசுவைத்‌ 
தவிர வேறொருவரையும்‌ காணவில்லை. 


தேவனுடைய அநேக வெளிப்பாடுகளும்‌ வார்த்தை அறிவிப்புகளும்‌ 
மலையுச்சிகளில்‌ ஏராளமாக கொடுக்கப்பட்டன. பழைய ஏற்பாட்டில்‌, 
நோவாவும்‌ அவரது பேழையும்‌, ஜலபிரளயத்துக்கு பின்‌ அரராத்‌ என்னும்‌ 
மலையின்‌ மேல்‌ போய்‌ நின்றார்கள்‌ (ஆதியாகமம்‌ 8:4). மோசே சீனாய்‌ 
மலையின்மேல்‌ நியாயப்பிரமாணத்தைப்‌ பெற்றார்‌ (யாத்திராகமம்‌ 24:1, 16; 
34:1-5) மற்றும்‌ நேபோ மலையின்‌ மேலிருந்து வாக்குத்தத்தம்‌ செய்யப்பட்ட 
தேசத்தை பார்வையிட்டார்‌ (உபாகமம்‌ 34:1-4). எலியா கர்மேல்‌ பர்வதத்தில்‌ 
பாகாலின்‌ தீர்க்ககரிசிகளை எதிர்கொண்ட காட்சியைக்‌ காண்கிறோம்‌ 
(1 இராஜாக்கள்‌ 18:19-40). 

புதிய ஏற்பாட்டில்‌, பெரும்பாலான மலை அனுபவங்கள்‌ இயேசுவோடு 
கூட சம்பந்தப்பட்டுள்ளன. அவருடைய மாபெரும்‌ மதிப்பை பெற்ற 
பிரசங்கம்‌ கப்பர்‌ நகூமின்‌ அருகிலுள்ள ஒரு மலையின்‌ மேல்‌ அல்லது குன்றின்‌ 
மேல்‌ வெளியிடப்பட்டவைகள்‌ தான்‌ (மத்தேயு 5-7). கலிலேயாவிலிருந்த 
பெயரிடப்படாத ஒரு மலை உச்சியில்‌, இயேசு பிரதானக்‌ கட்டளையைக்‌ 
கொடுத்தார்‌ (28:7, 10, 16-20). ஒலிவ மலையிலிருந்து, இயேசு பரலோகத்தி 
லுள்ள பிதாவிடத்திற்கு ஏறிப்போனார்‌ நடபடிகள்‌ 1:4-12). நம்முடைய 
இந்த வசனப்பகுதியான, மத்தேயு 17:1-8ல்‌, “ஒரு உயர்ந்த மலையின்‌ மேல்‌” 
குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. 

இயேசுவின்‌ மூன்று நெருங்கிய அப்போஸ்கலர்களுடன்‌ (பேதுரு, 
யாக்கோபு, யோவான்‌) மறுரூபக்காட்சி பகிர்ந்து கொள்ளப்பட்டது, இது 
ஒரு முக்கியமான காலக்கட்டத்தில்‌ வந்தது. வரலிருந்த இராஜ்யத்தைக்‌ 
குறித்து வாக்குத்தத்தம்‌ பண்ணின பிறகு (16:28), இந்த மறுரூபக்‌ காட்சியைக்‌ 
கண்ணாரக்‌ கண்டவர்களுக்கு இராஜாவின்‌ மகிமையைக்‌ குறித்து முன்கூட்டியே 
ருசித்துப்‌ பார்க்கச்‌ செய்தது. மேலும்‌, பேதுரு இயேசுவை தேவனுடைய 
குமாரன்‌ என்று செய்த அறிக்கையின்‌ உண்மைத்துவத்திற்கு பிதாவினிடத்தில்‌ 
வெளிப்பட்ட பிரகடன வார்த்தைகள்‌ உறுதியளிப்பவைகளாக இருந்தன 
(16:16). இன்னும்‌ கூடுதலாக, வரவிருந்த அவரது மரணம்‌ (16:21) அவர்களின்‌ 
சொந்தபாடுகளை அனுபவிக்கும்‌ செயல்‌ (16:24-26) ஆகியவைகள்‌, அவர்கள்‌ 
இயேசுவின்‌ மகமையைக்‌ கண்டது மேலும்‌ கூடுதலான உறுதியான 
தன்மையைக்‌ கொடுத்திருக்கும்‌ என்பதிலே சந்தேகமில்லை. உண்மையான 
இயல்பும்‌ தெய்வீக மகிமையும்‌ கொண்ட ஒருவர்‌ சிலுவையில்‌ அறைபட்டு 
பாடுபடுதல்‌ என்பதை தேவனால்‌ தெரிந்து கொள்ளப்பட்ட மேசியா 
மறுரூபமாகியதில்‌ வெளிப்படுத்தப்பட்டது.' 

வசனம்‌ 1. மத்தேயுவும்‌ மாற்கும்‌ காலக்‌ குறிப்பீட்டின்‌ படி 
ஆறுநாளைக்குப்‌ பின்பு இயேசு தாம்‌ மறுரூபமான மலையின்மேல்‌ 
ஏறிப்போனார்‌ என்று குறிப்பிடுன்றனர்‌ (மாற்கு 9:2). அதிலும்‌, 
லூக்கா, முன்பு நடந்தவைகளுக்குபின்‌, “ஏறக்குறைய எட்டு நாளான 





173 


பின்பு” நிகழ்ந்ததாக குறிப்பிடுகிறார்‌ லூக்கா 9:28). இந்த பதிவுகளிலே 
முரண்பாடுகள்‌ எதுவுமில்லை. முதலாவதாக, லூக்கா “ஏறக்குறைய” (௩௦5!) 
எனும்‌ பதத்தை பயன்படுத்தியிருக்கிறார்‌ அல்லது “சுமார்‌” (NIV), எனும்‌ 
பதம்‌, அது அவர்‌ துல்லியமாக குறிப்பிட முயற்சிக்கவில்லை என்பதை 
காட்டுகிறது. இரண்டாவதாக, லூக்கா ஒருவேளை யூதருடைய முறைப்படி 
காலத்தைக்‌ கணக்கிட்டு குறிப்பிட்டிருக்கலாம்‌; அந்த முறைப்படி பகுதி 
நாள்‌ ஒரு முழு நாளாக கணக்கிடப்பட்டது. மூன்றாவதாக சுவிசேஷ 
பொழிப்புரையை எழுதிய மற்ற ஆசிரியர்கள்‌ கர்த்தர்‌ தமது அப்போஸ்தலருக்கு 
வெளிப்படுத்திய போது அவரை நெருங்கிக்‌ கொண்டிருந்த மரணத்தின்‌ 
நாளையோ அல்லது உண்மையான மறுரூப நாளையோ கணக்கிடவில்லை, 
ஆனால்‌ அவைகளுக்கு இடைப்பட்ட ஆறுநாட்களை மட்டும்‌ கணக்கிட்டனர்‌. 





பேதுரு, யாக்கோபு மற்றும்‌ யோவான்‌ ஆகியோர்‌ கர்த்தரிடத்தில்‌ 
நெருங்கியிருந்த நண்பர்கள்‌, அவர்கள்‌ “உள்வட்டம்‌” என்றும்‌ குறிப்பிடுவது 
உண்டு. முன்பு மரித்த யவீருவின்‌ மகளை எழுப்பியபோது இந்த 
மூன்று அப்போஸ்தலர்கள்‌ மட்டுமே அங்கே இருந்தார்கள்‌ லூக்கா 
8:41, 42, 51-56). பின்பு, மிகப்‌ பெரிய வேதனையையும்‌ வியாகுலத்தையும்‌ 
கெத்சமனே கோட்டத்தில்‌ அனுபவிக்க நேரத்தில்‌ அவர்கள்‌ அவருக்கு 
அருகே இருந்தார்கள்‌ (மத்தேயு 26:36-45). அவர்களிடத்தில்‌ அவர்‌ 
வைத்திருந்த தனிப்பட்ட சம்பந்தத்தினாலே, இந்த நிகழ்ச்சியில்‌ தாம்‌ அடைந்த 
மகிமையை அவர்களும்‌ கண்டு சாட்சியிட வேண்டும்‌ என்று அவர்களைத்‌ 
தெரிந்து கொண்டார்‌. 

இந்த மூன்று அப்போஸ்தலர்கள்‌ மட்டுமே இந்த மகத்துவம்‌ நிறைந்த 
காட்சியை காணும்படி அனுமதிக்கப்‌ பட்டது ஏன்‌? அவர்கள்‌ மட்டுமே 
எதையும்‌ புரிந்து கொள்ளும்‌ திறமையும்‌ கர்த்தருடைய இக்கட்டான நிலைமை 
களில்‌ அனுதாபப்படக்‌ கூடியவர்களாயிருப்பார்கள்‌ என்பதினாலா? இது 








உண்மையல்ல என்பதை பின்னதாக வரும்‌ ஒரு வசன வாக்யெங்கள்‌ இதை 
வெளிப்படுத்துகின்றன லூக்கா 9:33). தமது சீஷா்களில்‌ அவர்கள்‌ முதலில்‌ 
அழைக்கப்பட்டவர்கள்‌ என்ற அடிப்படையிலா? இதற்கு, நாம்‌ அந்திரேயா, 
பிலிப்பு, நாத்தான்வேல்‌ ஆகியோர்‌ பற்றி என்ன என்று கேட்க வேண்டும்‌ 
(யோவான்‌ 1:35-51)? 

இதற்குப்‌ பொருத்தமான வேறெந்த ஆலோசனையையும்‌ விட, கூடவந்து 
கவனிப்போரின்‌ எண்ணிக்கை குறைவாக இருக்கவும்‌, நேரம்‌ வருவரை 
அது குறித்து வேறு யாருக்கும்‌ சொல்லாதிருக்கவும்‌ எளிய வழியை இயேசு 
கையாண்டிருக்கலாம்‌ (காண்க 17:9). பிற்பாடு பேதுரு இச்சம்பவத்தைக்‌ 
குறித்து, “அவருடைய மகத்துவத்தைக்‌ கண்ணாரக்‌ கண்டவர்கள்‌” என்று 
தங்களைக்‌ குறித்து எழுதினார்‌ (2 பேதுரு 1:16). யோவானும்‌ கூட மறுரூபக்‌ 
காட்சியை மனதில்‌ கொண்டே “அவருடைய மகிமையைக்‌ கண்டோம்‌” என்று 
யோவான்‌ 1:14ல்‌ சொல்லியிருக்கக்‌ கூடும்‌. இயேசு மூன்று பேரை மட்டும்‌ 
கும்மோடு கூட்டிக்‌ கொண்டு போனதற்கு வேதாகமத்தின்‌ கோரிக்கையான 
“இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளின்‌” வாக்கினாலே சங்கதிகளெல்லாம்‌ 
நிலவரப்‌ பண்ணப்படும்‌ என்பதற்கு ஏற்றதாகவுமிருக்றெது (உபாகமம்‌ 17:6; 
19:15; மத்தேயு 18:16; 2 கொரிந்தியர்‌ 13:1; 1 தீமோத்தேயு 5:19; எபிரெயர்‌ 
10:28). 


174 


மத்தேயு எழுதியுள்ளபடி, இயேசு இந்த மூன்று அப்போஸ்தலர்களையும்‌ 
கூட்டிக்‌ கொண்டு போன மலை உயரமான ஒன்றாயிருந்தது. 
எப்படியிருப்பினும்‌, சுவிசேஷ எழுத்தாளர்களில்‌ ஒருவரும்‌ சரியான இடத்தைக்‌ 
குறிப்பிடவில்லை. பிற்பாடு பேதுரு இந்த நிகழ்ச்சியைக்‌ குறிப்பிடும்போது, 
“பரிசுத்த மலையில்‌” என்று மட்டுமே கூறுகிறார்‌ (2 பேதுரு 1:18). எனவே எந்த 
இடம்‌ என்று உறுதியாக அடையாளப்படுத்துவது இயலாதது. 

பாரம்பரியத்தின்படி அது நாசரேத்திலிருந்து தென்‌ மேற்கே ஆறு மைல்‌ 
தொலைவில்‌ உள்ள தாபோர்‌ மலை என்று சொல்லப்படுகிறது. இந்த மலை 
பூகோள ரீதியாக கர்த்தர்‌ கடைசியாக போதித்த இடத்திலிருந்து மூன்று நாள்‌ 
பயணத்தொலைவில்‌ இருந்ததாகக்‌ கூறப்படுகிறது, அதாவது செசரியா 
பிலிப்பியிலிருந்து (16:18). ஆயினும்‌, “உயர்ந்த மலையின்‌” மேல்‌ போனதாகக்‌ 
குறிப்பிடுகிறபடி யாலும்‌ தாபோர்‌ மலையின்‌ உயரம்‌ சுமார்‌ 1,800 அடி உயரம்‌ 
மட்டுமே இருந்தபடியாலும்‌ இரண்டும்‌ பொருந்துவதாக இல்லை. அதோடு, 
கிறிஸ்துவின்‌ நாட்களில்‌ தாபோர்‌ மலையின்‌ மேல்‌ ரோமர்களின்‌ காவல்‌ 
நிறுத்தப்பட்டு இருந்தது,” ஆதலால்‌ அவர்‌ அங்கே போயிருப்பாரா என்பதும்‌ 
இந்தக்‌ கருத்தை குறைத்துக்‌ காட்டுறெது. 

எர்மோன்‌ மலை அருகில்‌ இருந்ததாகவும்‌, அது செசரியாவிலிருந்து 
வடமைக்கில்‌ பதினான்கு மேல்‌ தொலைவில்‌, 9,000 அடிக்கு மேலான 
உயரமுள்ள சிகரங்கள்‌ பனியால்‌ மூடப்பட்டிருந்ததாகவும்‌, இந்த நிகழ்ச்சி 
அநேகமாக அங்கே தான்‌ நிகழ்ந்திருக்கும்‌ என்றும்‌ அநேகர்‌ நம்புகின்றனர்‌. 
இருப்பினும்‌, யூத வேதபாரகர்‌ (மாற்கு 9:14) வடக்கே எட்டியதூரம்‌ வரை 
புறஜாதிகள்‌ மட்டுமே இருந்த ஜனத்தொகையில்‌ அவர்கள்‌ மத்தியில்‌ 
காணப்பட்டிருப்பார்களா என்ற கேள்வியும்‌ எழும்புகிறது. 








இன்னும்‌ ஒரு உத்தேசமான ஆலோசனை அந்த இடம்‌ மெயரான்‌ 
மலையாக இருக்கலாம்‌ என்பது தான்‌. இந்த மலை கலிலேயாக்‌ கடலிலிருந்து 
வடமேற்கில்‌ எட்டாவது மைலில்‌ இருந்தது. சரியாக பலஸ்தனாவில்‌ 4,000 அடி 
உயரமுள்ள மலை உச்சியைக்‌ கொண்டது. செசரியா பிலிப்பியிலிருந்து (16:13) 
கப்பர்‌ நகூமுக்குப்‌ (17:24) போகுற வழியில்‌ இருந்த மெயரான்‌ மலைமேல்‌ 
எளிதாக இயேசுவும்‌ அவருடைய சீஷரும்‌ பயணித்திருக்கலாம்‌. 

வசனம்‌ 2. இயேசு ஜெபிக்கும்படி மலையின்மேல்‌ ஏறினார்‌ லூக்கா 
9:28). அவர்‌ ஜெபம்‌ பண்ணுகிற போது, தமது சீஷர்களுக்கு முன்பாக 
மறுரூபமானார்‌. “மறுரூபமானார்‌”” எனும்‌ இிரேக்க வார்த்தை (௱metamorphoo) 
“metamorphosis” எனும்‌ ஆங்கில வார்த்தையின்‌ பின்னணியையுடையது. 
இவ்வார்த்தை “மறுரூபமாகுதல்‌” என்று ரோமர்‌ 12:2லும்‌ 2 கொரிந்தியர்‌ 
3:18லும்‌ மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. Meவ௦றho௦௦ என்றால்‌ உள்ளே இருந்து 
வருகிற வெளி மாற்றம்‌. மோசேயின்‌ முகத்திலிருந்த பிரகாசம்‌ போன்றது அல்ல, 
இயேசுவின்‌ மகிமை (யாத்திராகமம்‌ 34:29-35), ஆனால்‌ அது அவருக்குள்ளிருந்து 
வந்த மகிமைப்‌ பிரகாசம்‌ (காண்க கொலோசெயர்‌ 1:15; எபிரெயர்‌ 1:3). Mi 
chael J. Wilkins இதை விவரித்து, “மனித உருவெடுத்து வருவதற்கு முன்‌ 
இயேசுவுக்கு இருந்த மகிமையை நினைவூட்டும்‌ சரீர மறுரூபம்‌ (யோவான்‌ 
1:14; 17:5; பிலிப்பியர்‌ 2:6, 7). மேலும்‌ அது அவருக்கு வரவிருக்கிற உயர்வைக்‌ 
குறித்த முன்னோட்டம்‌ (2 பேதுரு 1:16-18; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 1:16,” 
அவருடைய மறுரூபம்‌ “தேவனுடைய இயல்பையும்‌ தெய்வீக மகிமையையும்‌ 


175 


வெளிப்படுத்தியது” என்றார்‌.” 

அவர்‌ முகம்‌ சூரியனைப்போல பிரகாசித்தது, அவர்‌ வஸ்திரம்‌ 
வெளிச்சத்தைப்போல வெண்மையாயிற்று. இதை லூக்கா சொல்லும்‌ 
போது, “அவருடைய முக ரூபம்‌ மாறிற்று, அவருடைய வஸ்திரம்‌ வெண்மை 
யாகிப்‌ பிரகாசித்தது” என்றார்‌ லூக்கா 9:29). மாற்கு சற்றுக்‌ கூடுதலாக 
விவரித்து, “அவருடைய வஸ்திரம்‌ உறைந்த மழையைப்‌ போல்‌ பூமியிலே 
எந்த வண்ணானாலும்‌ வெளுக்கக்கூடாத வெண்மையாய்ப்‌ பிரகாசித்தது” 
என்று சொன்னார்‌ (மாற்கு 9:3). இந்த வாக்கியங்களெல்லாம்‌ கர்த்தருடைய 
மாற்றம்‌ பெற்ற காட்சியில்‌ முக்கியத்துவம்‌ பெற்றவைகளாக அவருடைய 
பரலோகதுவக்கத்தை வெளிப்படுத்துறெது (காண்க தானியேல்‌ 7:9; மத்தேயு 
28:3; நடபடிகள்‌ 1:10; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 1:16; 4:4; 7:13; 10:1). 

வசனம்‌ 3. லூக்காவிலே சொல்லப்படுகிறபடி, மூன்று அப்போஸ்தலர்களும்‌ 
நித்திரைமயக்கமாயிருந்தார்கள்‌. அப்பொழுது நிகழ்வின்‌ பெரும்‌ பகுதி 
முடிந்திருந்தது. இந்த நம்பப்பட்ட அவருக்குப்‌ பின்‌ சென்றவர்கள்‌ கிறிஸ்துவின்‌ 
ஜீவியத்தின்‌ இரண்டு முக்கியமான நிகழ்வு நேரங்களில்‌ விழித்திருக்கக்‌ கூடாமல்‌ 
போனார்கள்‌ என்பது மிகவும்‌ வருத்தமிகு வஞ்சப்‌ புகழ்ச்சியணியாகும்‌: 
அவருடைய மறுரூப நேரத்திலும்‌ அவருடைய கெத்செமனே தோட்டத்து ஜெப 
நேரத்திலும்‌ (லூக்கா 9:30-33; மத்தேயு 26:36-45). அவர்கள்‌ இடீரென விழித்துக்‌ 
கொண்ட போது, அவர்களுக்கு முன்பாக எலியாவும்‌ மோசேயும்‌ இயேசுவோடு 
பேசிக்‌ கொண்டிருக்கும்‌ காட்சியைக்‌ கண்டு ஆச்சரியப்பட்டார்கள்‌. சீஷர்கள்‌ 
எப்படி அவர்களை அடையாளம்‌ கண்டு கொண்டார்கள்‌ என்று வசனம்‌ 
குறிப்பிடுவதில்லை; அவர்களின்‌ உரையாடலிருந்து ஒருவேளை கண்டு 
பிடித்திருக்கலாம்‌. 

இந்நிகழ்ச்சியின்‌ போது இயேசுவோடு கூட மோசேயும்‌ எலியாவும்‌ 
தோன்றியது மிகச்‌ சரியானது. மோசே இஸ்ரவேலுக்கு மாபெரும்‌ 
நியாயப்பிரமாணத்தைக்‌ கொடுத்தவர்‌ (காண்க யோசுவா 1:17), ஆகிலும்‌ 
அவரே, “உன்னைப்போல்‌ ஒரு தீர்க்கதரிசியை நான்‌ அவர்களுக்காக அவர்‌ 
சகோதரரிலிருந்து எழும்பப்பண்ணி, என்‌ வார்த்தைகளை அவர்‌ வாயில்‌ 
அருளுவேன்‌; நான்‌ அவருக்குக்‌ கற்பிப்பதையெல்லாம்‌ அவர்களுக்குச்‌ 
சொல்லுவார்‌” என்று தேவன்‌ சொன்னதாக எழுதியுள்ளார்‌ (உபாகமம்‌ 18:18). 
மோசே, தேவன்‌ கட்டளையிட்டபடி, நேபோ மலையின்‌ மேலே போய்‌, 
“அங்கே மோவாபியரின்‌ தேசத்திலே கர்க்கருடைய வார்த்கைகளின்படியே 
மரித்தான்‌.” பிறகு தேவன்‌ அவரை “மோவாப்‌ தேசத்திலுள்ள பெத்பேயோருக்கு 
எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம்‌ பண்ணினார்‌; இந்நாள்‌ வரைக்கும்‌ 
ஒருவனும்‌ அவன்‌ பிரேதக்‌ குழியை அறியான்‌” (உபாகமம்‌ 34:5, 6. 

எலியா தேவனுடைய பெரிய தீர்க்கதரிசிகளில்‌ ஒருவர்‌. அந்த நேரத்தில்‌ 
இஸ்ரவேலின்‌ வடக்கு இராஜ்யத்தில்‌ ஆளுகை செய்து கொண்டிருந்த 
ஆகாப்‌ இராஜாவின்‌ காலத்தில்‌ பாகால்‌ தொழுகைக்கு எதிர்த்து நின்றவர்‌ 
என்று சொல்லி எலியா நன்கு அறியப்பட்டிருந்தார்‌ (1 இராஜாக்கள்‌ 16:29- 
19:18). மரித்துப்‌ போகாத இரண்டு பேரில்‌ ஒருவர்‌ எலியா.” மாறாக, அவர்‌ 
பரலோகத்துக்கு ஒரு சூழல்‌ காற்றினாலே அக்கினி இரதத்தில்‌ ஏறிப்போனார்‌ 
(2 இராஜாக்கள்‌ 2:11, 12). 

மோசேயும்‌ எலியாவும்‌ தேவனுடைய வெளிப்பாடுகளை சீனாய்‌ 


176 


மலையிலே அனுபவித்தவர்கள்‌ (யாத்திராகமம்‌ 24:12-18; 34:1-9; 1 இராஜாக்கள்‌ 
19:8-12). இரண்டு மனிதர்களும்‌ பழைய ஏற்பாட்டின்‌ கடைசி வார்த்தைகளால்‌ 
குறிப்பிடப்பட்டார்கள்‌: “என்‌ தாசனாகிய மோசேக்கு நான்‌ கற்பித்த 
நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும்‌ நியாயங்களையும்‌ நினையுங்கள்‌ 
நான்‌ உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன்‌” (மல்கியா 
4:5, 69. மோசேயும்‌ எலியாவும்‌ ஒன்றாக வருவார்கள்‌ என்று யூதர்கள்‌ 
எதிர்பார்த்தார்கள்‌ என்பது தெளிவு.“ பழைய ஏற்பாட்டு வரலாற்றில்‌ இந்த 
இரண்டு பேரும்‌ இரண்டு வரலாற்று கால திறவுகோல்‌ முகவர்கள்‌. அவர்கள்‌ 
இயேசுவுடன்‌ தோன்றின காட்சி நியாயப்பிரமாணமும்‌ தீர்க்கதரிசனமும்‌ 
முடிவுடெறுவதற்கான காலம்‌ சமீபமாயிற்று என்று காட்டும்‌ ஒரு அடையாளம்‌ 
(காண்க 5:17, 18; லூக்கா 24:44; ரோமர்‌ 10:4; எபேசியர்‌ 2:14-16). 

இந்த இரண்டு மாபெரும்‌ மனிதர்களும்‌ இயேசுவோடே 
“பேசுகிறவர்களாக அவர்களுக்குக்‌ காணப்பட்டார்கள்‌.” மத்தேயு புத்தகத்தில்‌ 
அவர்கள்‌ எவைகளைக்‌ குறித்து பேசினார்கள்‌ என்று குறிப்பிடப்படாத 
நிலையில்‌, லூக்கா 9:31ல்‌ “.. அவர்‌ எருசலேமில்‌ நிறைவேற்றப்‌ போகிற 
அவருடைய மரணத்தைக்‌ குறித்து பேசிக்‌ கொண்டிருந்தார்கள்‌” என்று சொல்‌ 
லப்படுறெது. அவர்கள்‌ இயேசுவுக்கு முன்பாக தோன்றிய சம்பவம்‌ சிலுவையில்‌ 
மரிக்கவிருந்த அவருக்கு ஆறுதல்களையும்‌ மன உற்சாகத்தையும்‌ கொடுப்பதும்‌ 
ஒரு காரணமாக இருந்தது. (குறிப்பு: அவர்‌ எருசலேமில்‌ நிறைவேற்றப்போகிற 
அவருடைய “மரணத்தை” என்று லூக்கா குறிப்பிடுவது ஆங்கிலத்தில்‌ (60408) 
“புறப்பாட்டை” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது.) “புறப்பாடு” என்பது 
எபிரெயர்‌ 11:22ல்‌ “புறப்பாடு” என்றும்‌ 2 பேதுரு 1:15ல்‌ “சென்று போன பின்பு” 
என்றும்‌ மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 

வசனம்‌ 4. மூன்று சீஷர்களும்‌ விழித்து எழுந்தபோது, பேதுரு இயேசுவை 
நோக்கி: ஆண்டவரே, நாம்‌ இங்கே இருக்கிறது நல்லது என்றார்‌. அவரது 
வழக்கம்‌ போலவே, பேதுரு (௪ீஷர்‌) கூட்டத்தில்‌ இருந்த மற்றவர்களுக்காக 
பேதுரு பேசினார்‌ - இந்தத்‌ தடவை யாக்கோபு, யோவானுக்காகப்‌ பேசினார்‌. 
அவர்கள்‌ இயேசுவோடே செல்லுவதற்குக்‌ கிடைத்த சிலாக்கியம்‌ எனவும்‌ இந்த 
பெரும்‌ நிகழ்ச்சியை கண்ணுறச்‌ செய்த சந்தர்ப்பத்தையும்‌ அவன்‌ உணர்ந்து 
பார்த்தான்‌. மற்ற ஒன்பது அப்போஸ்தலர்களும்‌ தங்களுடன்‌ கூடப்போகும்படி 
அமைக்கப்படாததால்‌, கீழே சமவெளியிலே இருந்தார்கள்‌. 

பேதுரு தொடர்ந்து, உமக்குச்‌ சித்தமானால்‌, இங்கே உமக்கு ஒரு 
கூடாரமும்‌, மோசேயிக்கு ஒரு கூடாரமும்‌, எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக, 
மூன்று கூடாரங்களைப்‌ போடுவோம்‌ என்றான்‌. “கூடாரங்கள்‌” என்று பேதுரு 
குறிப்பிட்டதன்‌ பொருள்‌ என்ன? இந்த வசனத்தில்‌ கிரேக்க வார்த்தையான 
(841௪) என்பது ஒரு “தற்காலிகக்‌ குடில்கள்‌” (RSV), “புகலிடம்‌” (NIV), 
“தேவ மனிதர்களுக்கென நேர்ந்த விடப்படும்‌ ஆலயங்கள்‌” (1111) என 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 

“கூடாரங்கள்‌” கூடாரப்‌ பண்டிகை நாட்களில்‌, அல்லது குடில்‌ பண்டிகை 
நாட்களில்‌, யூதர்கள்‌ வனாந்திரத்தில்‌ நாற்பது ஆண்டுகளாக யாத்திரை செய்த 
போது, வழிகளில்‌ ஆங்காங்கே கூடாரம்‌ அமைத்து தங்கினதை நினைவு 
கூரும்படி அனுசரிக்கப்பட்டது (லேவியராகமம்‌ 23:33-44). இந்தப்‌ பண்டி கையில்‌ 
கலந்து கொண்ட ஓவ்வொரு குடும்பமும்‌ அந்த வாரம்‌ முழுவதும்‌ கூடாரம்‌ 


177 


அமைத்து அதிலே தங்கி பண்டிகையை அசரித்தனர்‌. இந்தக்‌ குடில்‌ பண்டிகை 
வருடந்தோறும்‌ திஸ்ரி மாதத்தில்‌ அனுசரிக்கப்பட்டது. பேதுரு பண்டிகையை 
அசரிக்கும்படி மூன்று கூடாரங்களை போடுவோம்‌ என்று சொன்னாரா? 
அப்படியிருக்குமேயானால்‌, இந்த மறுரூபக்‌ காட்சி யூதர்களின்‌ கூடார 
பண்டிகை நாட்களான திஸ்ரி மாதத்தில்‌ (0௭௦௦), பஸ்கா பண்டிகைக்கும்‌ 
நமது ஆண்டவர்‌ சிலுவையில்‌ அறையப்படுவதற்கும்‌ ஆறு மாதத்திற்கு முன்‌ 
நிகழ்ந்திருக்கும்‌ என்பதை சுட்டிக்‌ காட்டுகிறது. எப்படியிருப்பினும்‌, இந்த 
அதிகாரத்தின்‌ பின்பகுதியில்‌ வரிவசூலிக்கப்பட்டதாகக்‌ குறிப்பிடும்‌ சம்பவம்‌ 
மேற்குறித்த நிகழ்ச்சி வருடத்தின்‌ இந்தக்‌ காலக்கட்டத்தில்‌ நடந்திருக்கக்‌ 
கூடுமா என்பது சர்ச்சைக்குரிய விஷயமாகும்‌ (காண்க 17:24ன்‌ விளக்கவுரை). 





“புகலிடங்கள்‌.” மோசேயும்‌ எலியாவும்‌ இயேசுவுடன்‌ தோன்றினபடியால்‌ 
லூக்கா 9:33), அந்த மலையின்‌ மேல்‌ இருந்த மரக்கிளைகளையும்‌ 
இலைகளையும்‌ பயன்படுத்தி அன்று இரவு அங்கு தங்கும்‌ நோக்கத்துடன்‌ 
பேதுரு அப்படியொரு ஆலோசனையை ஒருவேளை கொடுத்திருக்கலாம்‌. 
அதன்‌ பொருள்‌ இதுவென்றால்‌, அவனது கொடுக்கும்‌ செயல்‌ உபசரிப்பு 
செய்வதாறெது. ஒரு வேளை மலையிலேயே தங்கும்‌ நாட்களைக்‌ 
கூட்டிக்கொள்ளவும்‌ அதன்‌ மூலம்‌ அவர்கள்‌ (மூவருடைய) போதனையையும்‌ 
கேட்டுப்‌ பயனடையவும்‌ நினைத்திருக்கலாம்‌. 

“தேவ மனிதர்களுக்கான ஆலயம்‌.” கூடாரங்கள்‌ என்பது, இஸ்ரவேலர்கள்‌ 
கூடி வந்து தேவனை தொழுதுகொள்ளும்படி வனாந்திரத்தில்‌ அமைக்கப்பட்ட 
இடம்‌ (யாத்திராகமம்‌ 25:1-27:21). அது தேவனைக்‌ கனப்படுத்தவும்‌ 
மகிமைப்படுத்தவும்‌ கட்டப்பட்ட இடம்‌. அதேபோல, ஒருவேளை பேதுரு 
மூன்று ஆலயங்களைக்‌ கட்டி இயேசு, மோசே எலியா ஆகியோரை 
கனப்படுத்தும்படி விரும்பியிருக்கலாம்‌. மூவருமே ஏதோ ஒருவகையில்‌ 
மகிமையடைந்த நிலையில்‌ இருந்தார்கள்‌ லூக்கா 9:32), பேதுரு மூவரையும்‌ 
சமமாகப்‌ பார்த்து ஒவ்வொருவரும்‌ ஒரே மாதிரியாக கனப்படுத்தப்பட 
வேண்டும்‌ என்ற நினைவில்‌ சொல்லியிருக்கலாம்‌. 

பேதுருவின்‌ உள்நோக்கம்‌ எதுவாயிருந்திருந்தாலும்‌, அவருடைய புரிந்து 
கொள்ளுதலில்‌ உண்மையான கருத்தை விட்டு விட்டார்‌. இதை லூக்கா, “தான்‌ 
சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல்‌ சொன்னான்‌” என்றார்‌ (லூக்கா 9:33). 
மாற்கு கூடுதலாக அவர்கள்‌ மிகவும்‌ “பயந்திருந்த படியால்‌,” தான்‌ “பேசுறெது 
இன்னதென்று அறியாமல்‌” இப்படிச்‌ சொன்னான்‌ என்று குறிப்பிட்டார்‌ 
(மாற்கு 9:6). பேதுரு அந்த நேரத்தில்‌ மிகவும்‌ உணர்ச்சி வசப்பட்டதால்‌ 
உண்மையில்‌ தான்‌ பேசுவதை சிந்திக்காமல்‌ பேசினார்‌. உண்மையான 








உணர்ச்சிவசப்படுதல்‌ சரியானதே, ஆனால்‌ தனது காரணத்தை எதிர்க்கும்‌ 
அளவுக்கு ஒருவர்‌ விட்டுவிடக்‌ கூடாது. 

வசனம்‌ 5. அவன்‌ பேசுகையில்‌ எனும்‌ சொற்றொடரிலிருந்து பேதுருவின்‌ 
பேச்சில்‌ குறுக்கீடு ஏற்படுவதை சுட்டிக்காட்டுகிறது. தேவன்‌ பேசினபோது, 
அது ஒரு சிறப்பான அதே நேரத்தில்‌ அச்சமூட்டுகிற வார்த்தைகளாயிருந்தன: 
ஒளியுள்ள ஒரு மேகம்‌ அவர்கள்‌ மேல்‌ நிழலிட்டது. வேதாகமத்தில்‌ பின்வரும்‌ 
பதும்‌ பயன்படுத்தப்பட்டிராவிட்டாலும்‌, மேகமானது வழக்கமாக பிரகாசிக்றெ 
வெளிச்சத்துடனேோ அல்லது சில நேரங்களில்‌ புகையுடனோ புலனறிவில்‌ 
அறியத்தக்கதாகி வந்தது,” இதைத்தான்‌ பின்னர்‌ வந்த யூதமத வல்லுனர்கள்‌ 


178 


“செக்கினா” என்று அழைக்தார்கள்‌. புலன்களால்‌ உணரப்பட்ட இந்த மேகம்‌ 
எப்பொழுதும்‌ தேவனுடைய பிரசன்னத்தை பிரதிநிதித்துவப்படக்‌ கூடியதாக 
இருந்தது. ஒரு வகையில்‌, பேதுரு குறிப்பிட்ட (கூடாரத்திற்கான) களைகளும்‌ 
இலைகளையும்‌ விட, இந்த மேகம்‌ அவர்கள்‌ மேல்‌ நிழலிட்ட காட்சி பெரிதும்‌ 
மகிமையுள்ளதாயிருந்தது.” கிறிஸ்தவ யுகத்தில்‌, மற்றவர்களுக்காக பேசும்‌ 
சிறப்பாகத்‌ தெரிவு செய்யப்பட்ட இயேசு மூலமாக தேவன்‌ பேசுறார்‌.” 
மேகத்திலிருந்து தேவனுடைய சத்தம்‌ உண்டாகி, இவர்‌ என்னுடைய 
நேசகுமாரன்‌, இவரில்‌ பிரியமாயிருக்கிறேன்‌; இவருக்குச்‌ செவி கொடுங்கள்‌! 
என்று சொல்லியது. பின்னர்‌ பேதுரு, “இந்த பர்வதத்தில்‌ இருக்கையில்‌, இயேசு 
பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து, கனத்தையும்‌ மகிமையையும்‌” பெற்றார்‌ என்று 
எழுதினார்‌. இந்த அப்போஸ்கலன்‌ தேவனுடைய வெளிப்பாடு மேகத்திலிருந்து 
“மகத்துவமுள்ள மதிமையாய்‌” காணப்பட்டதாக விளக்கப்படுத்துகிறார்‌ 
(2 பேதுரு 1:17). தேவனுடைய இந்தப்‌ பிரகடனம்‌ மோசே, எலியா, இயேசு 
ஆகிய மூவரும்‌ சமமானவர்களல்ல என்பதை விளங்கப்பண்ணியது. கிறிஸ்து, 
தேவனுடைய குமாரனானதால்‌, அவர்‌ தெய்வீகமானவர்‌. இந்த அறிவிப்பு, 
இயேசு ஞானஸ்நானம்‌ பெற்ற போது, தேவன்‌ சொன்னதற்கு அப்பால்‌ 





மேலாக சொல்லப்பட்ட ஒரு அறிவிப்பு (காண்க 3:17ன்‌ விளக்கவுரை). அவர்‌ 
கூடுதலாக, “இவருக்குச்‌ செவி கொடுங்கள்‌!” என்று சொன்னார்‌. முன்பு இயேசு 
தமது பாடுகளைக்‌ குறித்து முன்னறிவித்தபோது, அவரைக்‌ கடிந்துகொண்ட 
பேதுருவுக்கு இந்த அறிவுரை விசேஷமாகப்‌ பொருத்தமானதாக இருந்தது 
(16:21-23). இயேசு அதிகாரமிக்க தீர்க்கதரிசி, அவருடைய வார்த்தைகளுக்கு 
எச்சரிக்கையடைய வேண்டும்‌ (உபாகமம்‌ 18:15, 19; நடபடிகள்‌ 3:22, 23; 
7:37). அவர்‌ மட்டுமே தேவனுக்காக பேசும்‌ ஒரே நபராக இன்று இருக்கிறார்‌ 
(எபிரெயர்‌ 1:1, 2). காலங்களின்‌ முடிவில்‌, ஒவ்வொருவரும்‌ தன்‌ நித்திய தீர்ப்பை 
அடையும்படிக்கு “கிறிஸ்துவின்‌ நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட 
வேண்டும்‌” (2 கொரிந்தியர்‌ 5:10). 

வசனம்‌ 6. அச்சமூட்டும்‌ தேவனுடைய பிரசன்னம்‌ பேதுரு, யாக்கோபு, 
யோவான்‌ ஆகியோரிடமிருந்து இயல்பான பிரதிபலிப்பை வெளியே கொண்டு 
வந்தது: அவர்கள்‌ முகங்குப்புற விழுந்து, மிகவும்‌ பயந்தார்கள்‌. யாரோ 
ஒருவருக்கு முன்பாக, ஒருவர்‌ முகங்குப்புற விழுவது, பெரிய மனத்தாழ்மை 
யையும்‌ மரியாதையையும்‌ அடையாளப்படுத்துறெது. ஜனங்கள்‌ தேவனையோ 
அவரால்‌ அனுப்பப்பட்டவர்களையேோ எதிர்கொள்ளும்போது, அவர்கள்‌ 
பெரும்பாலும்‌, முகங்குப்புற, கீழே விழுந்தார்கள்‌ (ஆதியாகமம்‌ 17:13; 
லேவியராகமம்‌ 9:24; யோசுவா 5:14; நியாயாதிபதிகள்‌ 13:20; 1 இராஜாக்கள்‌ 
18:39; எசேக்கியேல்‌ 1:28; 3:23; 43:3; 44:4). மூன்று சீஷா்களின்‌ நெடுஞ்சான்‌ 
கிடையாக விழுதல்‌ காட்சி மிகுந்த பயத்தோடே கூட இருந்தது. அந்தக்‌ 
காட்சியில்‌ தேவனுடைய மகிமையைக்‌ கண்ணுற்றதால்‌ - அது தற்செயலாக 
நடந்திருந்தாலும்‌ - உண்மையாக தங்களுக்கு அதின்‌ விளைவாக மரணம்‌ தான்‌ 
நிகழும்‌ என்று எதிர்பார்த்தார்கள்‌ (காண்க நியாயாதிபதிகள்‌ 6:22, 23; 13:20-22. 

வசனம்‌ 7. அப்பொழுது, இயேசு வந்து, அவர்களைத்‌ தொட்டு: 
எழுந்திருங்கள்‌, பயப்படாதேயுங்கள்‌ என்றார்‌. இயேசு முதலில்‌ தமது 
சீஷா்களைத்‌ தொட்டு ஆறுதல்படுத்தினார்‌ (காண்க 8:8, 15; 9:20, 25, 29; 
14:36; 20:34) பிறகு தமது ஊக்கமளிக்கும்‌ வார்த்தைகளில்‌ ஆறுதல்‌ அளித்தார்‌ 


179 


(காண்க 9:2, 22; 14:27; 28:10). வெளிப்படுத்தின விசேஷம்‌ 1:17 வசனம்‌ 
6, வுடன்‌ ஓத்ததாகப்‌ பேசுறெது. யோவான்‌ கிறிஸ்துவை தரிசனத்தில்‌ 
கண்டபோது, “செத்தவனைப்போல அவருடைய பாதத்தில்‌ விழுந்தார்‌.” 
அதற்கு மறுமொழியாக, இயேசு தமது வலது கரத்தை யோவான்‌ மேல்‌ வைத்து 





பயப்படாதே என்று சொன்னார்‌. 

வசனம்‌ 8. இயேசு அவர்களுக்கு உறுதியளித்தபோது, சீஷர்கள்‌ 
குரையிலிருந்து தங்களுடைய முகங்களை ஏறெடுத்துப்‌ பார்த்த பொழுது 
இயேசுவைத்‌ தவிர வேறொருவரையும்‌ அவர்கள்‌ காணவில்லை. NASB 
வேதாகமத்தின்‌ கிரேக்க வசனப்‌ பகுதி, வார்த்தைகளை அடுக்கி இயேசு 
மட்டுமே இருந்தார்‌ என்பதை வலியுறுத்தி பிரஇபலிக்கிறது. தெய்வீக 
பிரசன்னத்தின்‌ அடையாளமான மேகம்‌ இப்பொழுது மேலே எழும்பியிருந்தது. 
மோசேயும்‌ எலியாவும்‌ மறைந்து விட்டனர்‌. இப்பொழுது இயேசுவை 
மட்டும்‌ ஏறெடுத்து பார்த்ததில்‌ மிக அதிகமான பாரம்‌ நீங்கினதைப்‌ போல 
உணர்ந்திருப்பார்கள்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை. 


எலியாவைக்‌ குறித்து சீஷார்களின்‌ கேள்வி (17:9-13) 


“அவா்‌ மலையிலிருந்து இறங்குகிறபோது, இயேசு அவர்களை நோக்கி: 
மனுஷகுமாரன்‌ மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும்‌ வரைக்கும்‌ இந்தக்‌ 
தரிசனத்தை ஒருவருக்கும்‌ சொல்ல வேண்டாம்‌ என்று கட்டளையிட்டார்‌. 

அப்பொழுது அவருடைய சீஷர்கள்‌ அவரை நோக்கி: அப்படியானால்‌ 
எலியா முந்திவரவேண்டும்‌ என்று வேதபாரகர்‌ சொல்லுகிறார்களே, 
அதெப்படி யென்று கேட்டார்கள்‌. 

11இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக: எலியா முந்தி வந்து எல்‌ 
லாவற்றையும்‌ சீர்படுத்துவது மெய்தான்‌. 

அனாலும்‌, எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌; 
அவனை அறியாமல்‌ தங்கள்‌ இஷ்டப்படி அவனுக்குச்‌ செய்தார்கள்‌; 
இவ்விதமாய்‌ மனுஷகுமாரனும்‌ அவர்களால்‌ பாடுபடுவார்‌ என்றார்‌. 

2 அவர்‌ யோவான்‌ ஸ்நானனைக்‌ குறித்து தங்களுக்குச்‌ சொன்னார்‌ என்று 
சீஷர்கள்‌ அப்பொழுது அறிந்துகொண்டார்கள்‌. 


வசனம்‌ 9. இயேசுவும்‌ அவருடைய மூன்று சீஷர்களும்‌ மலையிலே 
இரவைக்கழித்தனர்போல்‌ தெரிகிறது, ஏனெனில்‌ லூக்கா 9:37 சொல்லுகிறது, 
“மறுநாளில்‌ அவர்கள்‌ மலையிலிருந்திறங்னெபோது, ” என்று சொல்லப்படுகிறது. 
அவர்கள்‌ இறங்குறெபோது, மனுஷகுமாரன்‌ மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும்‌ 
வரைக்கும்‌, இந்தத்‌ தரிசனத்தை ஒருவருக்கும்‌ சொல்லவேண்டாம்‌ என்று 
கட்டளையிட்டார்‌. அவருடைய கொள்ளையின்‌ பழக்கப்படி, கர்த்தர்‌ 
அவர்களுக்கு கட்டளையிட்டு நடந்த அற்புதத்தைக்‌ குறித்தும்‌ தாம்‌ கிறிஸ்து 
என்பதற்கான அடையாளத்தைக்‌ குறித்தும்‌ அமைகலாய்‌ இருக்கும்படி 
கட்டளையிட்டார்‌ (காண்க 8:4; 9:30; 12:16; 16:20). மறுரூபமான அறிவைப்‌ 








பரப்புவதால்‌ பெரும்பாலான யூதர்களுக்கு பயனளிக்கப்‌ போவதில்லை, 
ஏனெனில்‌ அவர்கள்‌ ஒரு இராணுவ வீரனான மேசியாவையே எதிர்பார்த்தனர்‌, 
அவர்‌ வந்து பூமிக்குரிய இராஜ்யத்திலே ஆளுகை செய்வார்‌ என்று காத்தி 


180 


ருந்தனர்‌. ஆக அவர்கள்‌, நடந்த நிகழ்ச்சியை, தவறாக வியாக்கியானம்‌ செய்தி 
ருப்பார்கள்‌. எப்படியிருப்பினும்‌, கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலுக்குப்‌ பின்பு 
அவருடைய மறுரூபமான காட்சி அநேக உண்மைகளை சூழ்ந்து கொள்ளக்‌ 
கூடும்‌: (1) இயேசுவின்‌ தெய்வீகம்‌, (2) அவர்‌ சிலுவையில்‌ மரிக்க சித்தங்‌ 
கொண்டது, (3) அவர்‌ தம்முடைய ஆவிக்குரிய ஆளுகையை பரலோகத்தி 
லிருந்து செய்வார்‌ என்கிற உண்மை, மற்றும்‌ (4) வாக்குத்தத்தம்‌ செய்யப்பட்ட 
அவருடைய மறுவருகை (2 பேதுரு 1:16-18). 

“தரிசனம்‌” என்பதற்கான கிரேக்க வார்த்தை (௦144) மறுரூபக்‌ காட்சியின்‌ 
உண்மை நிலையை குறைத்துவிட முடியாது. “தரிசனம்‌” எனும்‌ வார்த்தை 
அடிக்கடி புதிய ஏற்பாட்டின்‌ சம்பவத்தைக்‌ குறிக்கிறபடியால்‌ (நடபடிகள்‌ 9:10; 
10:3; 11:5; 12:9; 16:9; 18:9), எளிமையாகக்‌ குறிப்பிட்டால்‌ “பார்த்தவை” என 
அர்த்தப்படும்‌. இந்தப்‌ பதம்‌ எரிந்து கொண்டிருந்த முட்செடிக்கு நடபடிகள்‌ 
7:31ல்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது, அதில்‌ மோசே அந்த தரிசனத்தைக்‌ “கண்டு, 
அதிசயப்பட்டு” என்று சொல்லப்படுகிறது (காண்க யாத்திராகமம்‌ 3:3). NIV 
வசனம்‌ 9ல்‌ “நீங்கள்‌ பார்த்ததை யாருக்கும்‌ சொல்ல வேண்டாம்‌” என்று 
சொல்லப்பட்டுள்ளது. 

மீண்டும்‌ ஒருமுறை இயேசு தமக்கு வரவிருந்த மரணத்தையும்‌ 
உயிர்த்தெழுதலையும்‌ குறிப்பிடுகிறார்‌ (காண்க 16:21). ஆகிலும்‌, அவரது 
வார்த்தைகள்‌ அவருடைய உயிர்த்தெழுதலையே மிகத்‌ தெளிவாக சுட்டிக்‌ 
காட்டியது. அவரது வார்த்தையால்‌ தமது சீஷர்களை கல்லறையின்‌ மேல்‌ 
வெற்றியை நோக்கினதாக இருக்கும்படி திருப்பினாரேயன்றி தமது 
பாடுகளையும்‌ மரணத்தையும்‌ நோக்கியல்ல. 

வசனம்‌ 10. சீஷர்கள்‌ இன்னமும்‌ மோசேயும்‌ எலியாவும்‌ தோன்றின 
காட்சியின்‌ அர்த்தத்தை உறுதியாக புரிந்து கொள்ளவில்லை, எனவே 
அவர்கள்‌ அப்படியானால்‌, எலியா முந்திவரவேண்டும்‌ என்று 





வேதபாரகர்‌ சொல்லுகிறார்களே, அதெப்படியென்று கேட்டார்கள்‌? 
அவர்களுடைய கேள்வி மல்கியா 4:5ல்‌ சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனத்தோடு 
சம்பந்தப்பட்டிருந்தது: “இதோ கர்த்தருடைய பெரிதும்‌ பயங்கரமுமான 
நாள்‌ வருறெதற்கு முன்னே நான்‌ உங்களிடத்திற்கு எலியா தீர்க்ககரிசியை 
அனுப்புகிறேன்‌!” இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்துக்‌ கொண்டு, எலியா 
மெய்யாகவே (சரீரத்தில்‌) வருவார்‌ என்று வேதபாரகர்‌ போதித்தார்கள்‌. 0 
“முந்தி” எனும்‌ வார்த்தையை, சீஷர்கள்‌ நியாயத்தீர்ப்புக்கு முந்தி என்று 
எடுத்துக்‌ கொண்டிருந்திருப்பார்களேயானால்‌, பிறகு மறுரூப நிகழ்ச்சிதான்‌ 
அந்த தீர்க்கதரிசனத்தின்‌ நிறைவேற்றமாக இருக்குமோ என்பது அவர்களுக்குப்‌ 
புதிராக இருந்தது. மற்றொரு சாத்தியக்கூறு என்னவெனில்‌ எலியா மேசியாவுக்கு 
“முந்தி” வரவேண்டும்‌ என்று அவர்கள்‌ போதிக்கப்‌ பட்டிருந்தார்கள்‌.'! இந்த 
அடிப்படையில்‌, எலியா மலையில்‌ வருவதற்கு முந்தி ஏன்‌ இயேசுவின்‌ வருகை 
இடம்‌ பெற்றது என்பது அவர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியது. 

வசனம்‌ 17. அதற்கு பதிலளித்த இயேசு, எலியா வந்து 





எல்லாவற்றையும்‌ சீர்படுத்துவது மெய்தான்‌ என்று சொன்னார்‌. அவரது இந்த 
விமர்சனம்‌ வேதபாரகருடைய உபதேசத்தோடு ஒத்துப்போவதாக இருந்தது. 
அது தீர்க்கதரிசி மல்கியா முன்னுரைத்து, எலியா முந்தி வந்து, “அவன்‌ 
பிதாக்களுடைய இருதயத்தைப்‌ பிள்ளைகளிடத்திற்கும்‌, பிள்ளைகளுடைய 


181 


இருதயத்தை அவர்களுடைய பிதாக்களிடத்திற்கும்‌ திருப்புவான்‌” என்று 
சொல்லியிருந்த வார்த்தைகளையும்‌ உறுதிப்படுத்தக்‌ கூடியதாக இருந்தது 
(மல்கியா 4:6). “எல்லாவற்றையும்‌” சீர்படுத்துவான்‌ எனும்‌ வாக்கியம்‌ கிறிஸ்தவ 
யுகத்தை கொண்டு வருவதாக எடுத்துக்‌ கொள்ள இயலாது, அப்படி விளக்கம்‌ 
கொடுக்கப்பட்டால்‌, மேசியாவால்‌ மட்டுமே செய்யக்‌ கூடிய காரியங்களை 
எலியா செய்வது போல தோன்றும்‌. மாறாக, “எல்லாவற்றையும்‌ சீர்படுத்துவார்‌” 
என்பது மேசியாவின்‌ வருகைக்கான ஆயத்த ஊழியத்தை செய்வான்‌ 
என்பதைக்‌ குறிப்பிடுகிறது, அதன்‌ விளைவாக மனந்திரும்புதலும்‌ ஆவிக்குரிய 
புதுப்பித்தலும்‌ நிகழும்‌. 

வசனம்‌ 12. பிறகு இயேசு அந்த பிரச்சனையை கெளிவுபடுத்துறொர்‌: 
ஆனாலும்‌, எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌; 
அவனை அறியாமல்‌ தங்கள்‌ இஷ்டப்படி அவனுக்குச்‌ செய்தார்கள்‌. 
கர்த்தர்‌ வேகபாரகருடைய குறிப்பிடப்பட்ட பொதுவான உபதேசத்தின்‌ 
பயன்பாட்டுடன்‌ ஒத்துப்போக வில்லை. அவர்கள்‌ பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி 
மறுபடியும்‌ தோன்றுவார்‌ என்றே எதிர்பார்த்திருந்தனர்‌ காண்க யோவான்‌ 
1:19, 21), அந்த நேரத்தில்‌ தேவன்‌ யோவான்‌ ஸ்நானனை “(கறிஸ்துவுக்கு] 
முந்தி எலியாவின்‌ ஆவியும்‌ பலமும்‌ உடையவனாக” அனுப்பினார்‌ லூக்கா 
1:17). “எலியா” (யோவான்‌ ஸ்நானன்‌) ஏற்கனவே வந்தாயிற்று, ஆனால்‌ 
அவர்‌ விடுத்த மனந்திரும்பும்படியான அறைகூவலை யூத மதத்தலைவர்கள்‌ 
புறந்தள்ளினார்கள்‌ (3:7-10; 11:16-18; 21:25). யோவான்‌ ஒரு நீதியுள்ள 
மனுஷனாக இருந்த போதிலும்‌, ஏரோது அவரை சிறைவைத்து முடிவில்‌ 
கொலை செய்தான்‌ (14:3-12). இயேசு தாமும்‌ அவ்விதமாய்‌ பாடுபடுவார்‌ 
என்று குறிப்பிட்டார்‌. 

வசனம்‌ 13. இயேசு கொடுத்த விளக்கத்துக்குப்‌ பின்பு, அவர்‌ யோவான்‌ 
ஸ்நானனைக்‌ குறித்துத்‌ தங்களுக்குச்‌ சொன்னார்‌ என்று சீஷர்கள்‌ அப்பொழுது 
அறிந்து கொண்டார்கள்‌. முந்தின நிகழ்ச்சியொன்றில்‌ யோவானின்‌ குணாதி 
சயத்தைக்‌ குறித்து விவாதித்த கர்த்தர்‌ சொன்னார்‌, “நீங்கள்‌ ஏற்றுக்கொள்ள 
மனதாயிருந்தால்‌ வருநறெவனாயெ எலியா இவன்தான்‌” என்றார்‌ (11:14). 
பேதுரு, யாக்கோபு, யோவான்‌ ஆகியோர்‌ மலையிலிருந்து இறங்கி வரும்போது 
இந்த வார்த்தைகளை நினைவுபடுத்திக்‌ கொண்டார்கள்‌. 


ஒல்‌ பாடங்கள்‌ ௮௦௦௦ 


தேவனுக்கு நமது ஊழியம்‌ (அதிகாரம்‌ 17) 

1. தேவு நாசம்‌ duu அணியம்‌ DUCATI LT CUTBG DS U/L 
அ: படுத்தகிறது (17:1-13). மலையிலே வெளிப்படுத்தப்பட்ட இயேசுவின்‌ 
மகிமை வானுலகம்‌ சார்ந்தது. அப்படிப்பட்ட காட்சியை நாம்‌ அனுபவிக்க 
இயலாது, ஆகையால்‌, தேவனுடைய வசனத்தை நாம்‌ தியானிப்பது பரலோகம்‌ 
சார்ந்த சிந்தனையைக்‌ கொண்டுவர வேண்டும்‌. நமது மனம்‌ முழுமையாக 
பரலோகத்தின்‌ நித்திய வாழ்க்கையை குறித்த சிந்தனையால்‌ நிரப்பப்பட்டி ருக்க 
வேண்டும்‌ (2 கொரிந்தியர்‌ 4:16; 5:1-7; 2 பேதுரு 3:13). 

2. தேவனுக்கு நாம்‌ மெய்யும்‌ அயம்‌, wml wh Aig 
ரிய உட்படுத்தியது (17:14-23). மூன்று அப்போஸ்தலர்களும்‌ மலையிலேயே 


182 


தங்கியிருக்க முடியாதிருந்தது. அவர்கள்‌ மலையின்‌ மேலிருந்து ஒரு மெய்மறந்த 
சூழலை விட்டு பூமியின்‌ கடின பிரயாச சூழலுக்கு இறங்கி வரவேண்டியிருந்தது. 
நாமும்‌ நமது அன்றாட தேவைகளில்‌ அதே மன ஈடுபாடு கொண்டவர்களாக 
இவ்வுலகில்‌ வாழவேண்டும்‌. சில சபை கூடும்‌ கட்டிடங்களுக்கு முன்பாக 
கதவுகளில்‌ போடப்பட்டுள்ள வாசகம்‌, “தொழுகைக்காக நுழையுங்கள்‌, 
ஊழியத்துக்காக புறப்பட்டுச்‌ செல்லுங்கள்‌” என்று எழுதப்பட்டிருக்கும்‌. 

3. AEG நாரம்‌ Grud lh, A, WD ரமி] 
ow உட்படுத்தியது (17:24-27). வரி செலுத்துதலைக்‌ குறித்து இயேசுவின்‌ 
போதனை அவருடைய மற்ற போதனைகளோடும்‌ முன்‌ உதாரணங்களோடும்‌ 
முரண்பட்டதாயிருக்க வில்லை (22:21). பவுலும்‌ இதே பிரகாரமான 
கீழ்ப்படிந்துள்ள கொள்கையோடுதான்‌ ஆளும்‌ அதிகாரங்களுக்கு உரிய ரீதியாக 
போதித்தார்‌ (ரோமர்‌ 15:1-2). கிறிஸ்தவர்கள்‌ ஒரு சிறப்பான குடிமக்களாய்‌ 
வாழ்வதற்கான கடமை பெற்றவர்கள்‌, அவர்கள்‌ வாழும்‌ இடத்தில்‌ 
எப்படிப்பட்ட அரசியல்‌ சூழல்‌ இருந்தாலும்‌ அது பொருட்டல்ல. பவுல்‌ தனது 
குடியுரிமையை ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்து சட்டரீதியாக தனக்குள்ள 





உரிமைக்காக அபயமிட்டார்‌ (நடபடிகள்‌ 25:11). 


இயேசுவின்‌ மறுரூபம்‌ (17:1-8) 

இயேசுவின்‌ மறுரூபக்‌ காட்சி குறைந்த பட்சம்‌ ஐந்து வித்தியாசப்பட்ட 
கருத்துத்‌ தலைப்புகளைப்‌ போதிக்கிறது. 

1. பழைய உடன்படிக்கை விரைவில்‌ மறைந்து அந்த இடத்தில்‌ 
பிய ரோறாணம்‌ நிலை ற. (8௮/72, நியாயப்பிரமாணம்‌ 
“பழமையானதும்‌ நாள்‌ பட்டதுமாயிருந்து” அது “உருவழிந்து போகும்‌ காலம்‌ 
சமீபமாயிற்று” (எபிரெயர்‌ 8:13). சீக்கிரத்தில்‌ அது புது உடன்படிக்கையைக்‌ 
கொண்டு மாற்றப்பட்டு, எங்குமுள்ள எல்லா மனுஷரையும்‌ உட்படுத்தவிருந்தது 
(8:7-12). 

2. நாம்‌ மறத்து. ரிண்ணாம்‌. நிலை நிற்காமல்‌ றைந்த விழிவுதில்லை. 
மலையிலே மோசேயும்‌ எலியாவும்‌ இதை தங்களுடைய பிரசன்னத்தால்‌ 
வெளிப்படுத்தினார்கள்‌. மரணம்‌ என்பது மாம்சத்திலிருந்து ஆவிக்குரிய 
நிலைக்கு மாறுவது (பிரசங்கி 12:5). மாமிசப்பிரகாரமான மரணம்‌ சரீரத்தி 
லிருந்து ஆவி (ஆத்துமா) பிரிந்து செல்லுகிறது (பிரசங்கி 12:7; யாக்கோபு 2:26). 
ஆவிக்குரிய பிரகாரமான மரணம்‌ என்பது தேவனிடத்திலிருந்து ஆத்துமா 
பிரிகிறது (2 தெசலோனிக்கேயர்‌ 1:9). 

3. மணத்தில்‌ நமத அடையானத்கை நாம்‌ இழப்பதில்லை, பேதுரு, 
யோவான்‌ யாக்கோபு ஆகியோர்‌ எப்படி மோசேயையும்‌ எலியாவையும்‌ 
அடையாளம்‌ கண்டுபிடித்தனர்‌ என்று தெரியாது; ஆகிலும்‌ இந்தக்‌ காட்சியில்‌ 
மோசே இன்னமும்‌ மோசேயாகத்தான்‌ இருந்தார்‌, எலியா இன்னும்‌ 
எலியாவாகத்தான்‌ இருந்தார்‌. பிச்சை எடுத்துக்‌ கொண்டிருந்த லாசரு 
இன்னமும்‌ லாசருவாகத்தான்‌ ஆபிரகாமின்‌ மடியில்‌ இருந்தார்‌. மற்றும்‌ 
ஐசுவரியவான்‌ வேதனையுள்ள இடத்தில்‌ இன்னமும்‌ ஐசுவரியவானாகத்தான்‌ 
இருந்தான்‌ லூக்கா 16:19-31). பவுல்‌ பூமியில்‌ தான்‌ அறிந்திருந்தவர்களை 
பரலோகத்தில்‌ அறிய எதிர்பார்ப்பதாகக்‌ குறிப்பிட்டார்‌ (2 கொரிந்தியர்‌ 4:14; 
1 தெசலோனிக்கேயர்‌ 2:19, 20). அவர்‌ தெசலோனிக்கேயர்களை ஊக்கப்படுத்த 








183 


எதிர்காலத்தில்‌ அவர்களும்‌ அடையாளம்‌ கண்டு கொள்ளப்படுவார்கள்‌ என்ற 
கருத்தைப்‌ பயன்படுத்தினார்‌ (1 தெசலோனிக்கேயர்‌ 4:13-18). 

4. இதுவே நமத தொழுகைக்கான இலக்கு. மோசேயும்‌ எலியாவும்‌ 
பெரிய நடர்களாயிருப்பினும்‌, அவர்கள்‌ கிறிஸ்துவுக்கு சமமானவர்கள்‌ அல்ல. 
அவர்கள்‌ மனுஷர்களே, அவர்‌ தெய்வம்‌. அவர்கள்‌ ஆராதிக்கப்படுபவர்களல்ல, 
ஆனால்‌ இயேசு ஆராதிக்கப்படுபவர்‌. 

5. கிறிஸ்து இன்று கேவனுக்காக பேசுபவயிருக்கமொர. வாக்குத்தத்தம்‌ 
பண்ணப்பட்ட தேசத்துக்குள்‌ நுழைவதற்கு முன்‌ மோசே இஸ்ரவேலரிடத்தில்‌ 
தேவனுக்காக பேசக்‌ கூடியவராக இருந்தார்‌ (யாத்திராகமம்‌ 3; 4; 
மற்றும்‌ எலியா, வாய்மொழி தீர்க்ககரிசிகளில்‌ மிகப்பெரிய நபராகக்‌ 
கருதப்பட்டார்‌, அவர்‌ யூதாவுக்கும்‌ இஸ்ரவேலுக்கும்‌ தேவனுடைய சார்பாக 
பேசுபவராயிருந்தார்‌. மறுரூப மலையில்‌ தேவன்‌ அளித்த அறிவிப்பின்படி 
நாம்‌ வாழுகிற இந்த யுகத்தில்‌ இயேசுவே தேவனுடைய சார்பில்‌ நமக்காக 
பேசுகிறவராயிருக்கறார்‌ (17:5; எபிரெயர்‌ 1:1, 2). இக்கால தீர்க்கதரிசிகள்‌ 
என்று சொல்லிக்‌ கொள்வோர்‌ எவரும்‌ தேவனுக்காகப்‌ பேசுகிற அதிகாரம்‌ 





பெற்றவர்களல்ல, கடைசி கால வெளிப்பாடு என்று மனுஷார்களில்‌ யாருக்கும்‌ 
இன்று கொடுக்கப்படுவதுமில்லை (யூதா 3). 


மரணம்‌ என்பது ஒரு யாத்திரை புறப்பாடு (17:3) 

இயேசுமறுரூபமானபோது, மோசேயினிடத்திலும்‌எலியாவிடத்திலும்‌ அவர்‌ 
பேசினார்‌. அவர்கள்‌ அவர்‌ எருசலேமில்‌ நிறைவேற்றப்‌ போகிற “மரணத்தைக்‌ 
குறித்து” (“புறப்படுதலைக்‌” குறித்து) (௦௭௦05) பேசிக்‌ கொண்டிருந்தார்கள்‌ 
என்று லூக்கா 9:31 சொல்லுகிறது. மரணம்‌ என்பது மாமிசநிலையிலிருந்து 
அவிக்குரிய நிலைக்கு மாறுவது (பிரசங்கி 12:5, 7; பிலிப்பியர்‌ 1:19-21). 
கிறிஸ்தவர்களுக்கு, மரணமானது எல்லாவற்றையும்‌ மறந்து விடச்‌ செய்கிற ஒரு 
பயணமல்ல, மாறாக அழிவுறும்‌ பூமிக்குரிய சரீரத்தின்‌ அடி மைத்தனத்திலிருந்து 
பரலோக சந்தோஷங்களை அனுபவிப்பதற்காகப்‌ பெறும்‌ விடுதலை (யோவான்‌ 
14:1-6; 2 கொரிந்தியர்‌ 5:1-4). மோசேயும்‌ எலியாவும்‌ இயேசுவுக்குச்‌ செய்தலைக்‌ 
காட்டிலும்‌ - இயேசு அதிகமாக நமக்குச்‌ செய்திருக்கிறார்‌. மரணத்தை 
ஜெயித்ததினால்‌, ஒருவன்‌ மரித்தாலும்‌ பிழைப்பான்‌ எனும்‌ உறுதியான 
நம்பிக்கையை நமக்கு கொடுத்து, கல்லறை நம்மை பிடித்து வைப்பதில்லை 
என்பதை உறுதியளித்தார்‌ (1 கொரிந்தியர்‌ 15:50-58). அவர்‌ நமது கடைசி 
சத்துருவை பரிகரித்து வெற்றி கொண்டதால்‌, நாமும்‌ அந்த வெற்றியிலே 
பங்குடையவர்களாவோம்‌ (1 கொரிந்தியர்‌ 15:25, 269. 


வரவிருந்த எலியா (17:9-13) 

சீஷர்கள்‌ இயேசுவிடம்‌, அப்படியானால்‌ “எலியா முந்தி வரவேண்டும்‌” 
என்று வேதபாரகர்‌ போதிப்பது ஏன்‌ என்று கேட்டபோது (17:10), அவர்களின்‌ 
கேள்வி அதிகபட்ச ரபீமார்களின்‌ பாரம்பரியத்தைச்‌ சார்ந்திருந்தது. 
அவர்களுடைய கேள்வி மல்கியா 4:5, 6ல்‌ சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன 
அடிப்படையில்‌ இருந்தது. 

இயேசு அவர்களிடம்‌, “எலியா வந்தாயிற்று, அவர்கள்‌ அவனை ஒற்றுக்‌ 
கொள்ளவில்லை” என்பதாகச்‌ சொன்னார்‌ (17:12). “அவர்‌ யோவான்‌ 


184 


ஸ்நானனைக்‌ குறித்துத்‌ தங்களுக்குச்‌ சொன்னார்‌ என்று சீஷர்கள்‌ அப்பொழுது 
அறிந்து கொண்டார்கள்‌” (17:13). இயேசு முன்பு ஒருமுறை வரவிருந்த எலியா 
யோவான்‌ ஸ்நானன்தான்‌ என்று சொல்லியிருந்தார்‌ (11:14). ஒரு தேவ தூதன்‌ 
யோவானின்‌ தகப்பனிடத்தில்‌, சகரியாவிடத்தில்‌, “இந்த மகன்‌ எலியாவின்‌ 
ஆவியையும்‌ பெலனையும்‌ உடையவனாயிருப்பான்‌” என்று சொல்லியிருந்தான்‌ 
லூக்கா 1:17), யோவான்‌, ஏன்‌ தான்‌ எலியா அல்லவென்று சொன்னான்‌ 
(யோவான்‌ 1:21)? இயேசு குறிப்பிட்ட அர்த்தத்தில்தான்‌ யோவானும்‌ 
நிச்சயமாக சொல்லியிருக்கக்‌ கூடும்‌, அவன்‌ [யோவான்‌] எலியாவல்ல என்று 
சொன்னான்‌, எலியா தீர்க்கதரிசனம்‌ உரைத்த அதே ஆவியிலே யோவான்‌ 
பிரசங்கித்தான்‌, ஆகிலும்‌ அவன்‌ உண்மையான, மறு அவதாரம்‌ எடுத்து வந்த 
எலியா அல்ல. 











குறிப்புகள்‌ 

IR. T. France, The Gospel According to Matthew, The Tyndale New Testament Commentaries 
(Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1985), 262. ° காண்க Josephus Wars 
2.20.6; 4.1.8. ஆங்கில பதத்தின்‌ தெரிவு “மறுரூபமானார்‌” என்பது இலத்தீன வல்கேட்‌ 
(transfiguratus est). (Jack P. Lewis, 4 Commentary on the Gospel According to Matthew, Part 
2, The Living Word Commentary (Austin, Tex.: Sweet Publishing Co., 1976), 44.) *Michael J. 
Wilkins, “Matthew,” in Zondervan Illustrated Bible Backgrounds Commentary, vol. 1, Matthew, 
Mark, Luke, ed. Clinton E. Arnold (Grand Rapids, Mich.: Zondervan, 2002), 106. *மற்றொருவர்‌ 
ஏனோக்‌ (ஆதியாகமம்‌ 5:24). “Deuteronomy Rabbah 3.17. மோசே மறுபடியும்‌ வருவார்‌ 
என்ற எதிர்பார்ப்பிற்கான ஆதாரம்‌ மிகவும்‌ குறைவு, எலியாவின்‌ வருகை குறித்து 
ஏராளமான வசனங்கள்‌ காணப்படுகின்றன (காண்க 11:14; 17:10-12 ஆகியவற்றின்‌ 
விளக்கவுரை). வெளிப்புற ஆதாரங்களாக எலியாவின்‌ வருகை பற்றி குறிப்பிடுபவை, 
Craig S. Keener, 4 Commentary on the Gospel of Matthew (Grand Rapids, Mich.: Wm. B. Eerd- 
mans Publishing Co., 1999), 439-40, n. 122. “காண்க யாத்திராகமம்‌ 13:21, 22; 16:10; 24:15- 
18; 40:34-38; எண்ணாகமம்‌ 9:17; 11:25; உபாகமம்‌ 1:33; 5:22; 1 இராஜாக்கள்‌ 8:10-13. 
#Robert 11. Gundry, Matthew: A Commentary on His Literary and Theological Art (Grand Rap- 
ids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1982), 344. “காண்க Donald A. Hagner, Matthew 
14-28, Word Biblical Commentary, vol. 33B (Dallas: Word Books, 1995), 493. 0Sirach 48:10, 
11; Mishnah Eduyoth 8.7; Sotah 9.15; Baba Mesia 3.4, 5; Talmud Erubin 43b. John Lightfoot, 
A Commentary on the New Testament from the Talmud and Hebraica: Matthew - 1 Corinthians, 
vol. 2, Matthew, - Mark (Oxford University Press, 1859; reprint, Grand Rapids, Mich.: Baker, 
1979), 244-46. 

11தரண்க Justin Martyr Dialogue with Trypho 8; 49. 2Hagner, 499. 


185 


44 
கீழ பள்ளத்தாக்கில்‌ 
[17:14-27) 


உயர்ந்த மலையிலிருந்து கீழிருக்கும்‌ பள்ளத்‌ தாக்குக்கு காட்சி மாறுவதை 
அதிகாரம்‌ 17 வெளிப்படுத்துறெது. மலைக்கு கீழே இருந்து விட்ட சீஷர்களால்‌ 
பிசாசு பிடித்திருந்த ஒரு பையனிடத்திலிருந்து பிசாசை விரட்ட அவர்களால்‌ 
கூடாமல்‌ போயிற்று (17:14-21). தேவனுடைய பெலத்தை நம்புவதற்குப்‌ 
பதிலாக அவர்கள்‌ தங்கள்‌ சுய பெலத்தின்‌ மேல்‌ நம்பிக்கை வைத்ததால்‌. 
அவர்கள்‌ தோல்வி கண்டதாக தெரிகிறது. அவர்களுடைய விசுவாசக்‌ 
குறைவு அந்த சந்ததிக்கே முகவார்களாகக்‌ காட்டியதால்‌, இயேசுவின்‌ கடிந்து 
கொள்ளுதலுக்கு அது வழிவகுத்தது. அதற்கு மாறாக இயேசு உடனடியாக 
அந்த வாலிபனை சுகப்படுத்தினார்‌. 

இந்தக்‌ காட்சியைத்‌ தொடர்ந்து அங்கிருந்து கூட்டாத்தாரோடு, 
கலிலேயாவில்‌ இன்னும்‌ அவர்‌ இருந்தபோது, இயேசு தமக்கு வரவிருந்த 
மரணத்தை முன்னுரைத்தார்‌ (17:22, 23). இந்த நேரத்தையும்‌ இடத்தையும்‌ 
தெரிந்தெடுத்து தமது சீஷர்களை அவர்களுடைய எதிர்‌ காலத்தை சந்திப்பதற்கு 
ஆயத்தப்படுத்த தெரிந்து கொண்டார்‌. 

அதிகாரத்தின்‌ முடிவில்‌, அவர்கள்‌ கப்பர்நகூமில்‌ இருக்கையில்‌, 
வரிசெலுத்துதல்‌ குறித்து பிரச்சனை பேசப்படுகிறது (17:24-27). தேவன்‌ கடந்த 
காலத்தைப்போலவே, இயேசுவின்‌ தேவைகளையும்‌ அவருடைய சீஷா்களின்‌ 











தேவைகளையும்‌ சந்திப்பதாக படம்‌ பிடித்துக்‌ காட்டப்படுகிறது. 


பிசாசு பிடித்திருந்த மகன்‌ 
சொஸ்தப்படுத்தப்படுதல்‌ (17:14-21) 


இயேசு வாலிபனை சுகப்படுத்துதல்‌ (17:14-18) 


“அவர்கள்‌ ஜனங்களிடத்தில்‌ வந்தபோது, ஒரு மனுஷன்‌ அவரிடத்தில்‌ 
வந்து, அவர்‌ முன்பாக முழங்கால்‌ படியிட்டு: 

“ஆண்டவரே என்‌ மகனுக்கு இரங்கும்‌, அவன்‌ சந்திரரோகியாய்க்‌ 
கொடிய வேதனைப்படுகிறான்‌; அடிக்கடி யிலும்‌, அடிக்கடி ஜலத்திலும்‌ 
விழுகிறான்‌. 

16 அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில்‌ கொண்டு வந்தேன்‌; அவனைச்‌ 
சொஸ்தமாக்க அவர்களால்‌ கூடாமற்‌ போயிற்று என்றான்‌. 

இயேசு பிரதியுத்தரமாக: விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, 
எதுவரைக்கும்‌ நான்‌ உங்களோடு இருப்பேன்‌? எதுவரைக்கும்‌ உங்களிடத்தில்‌ 
பொறுமையாயிருப்பேன்‌? அவனை என்னிடத்தில்‌ கொண்டு வாருங்கள்‌ 
என்றார்‌. 


186 


இயேசு பிசாசை அதட்டினார்‌; உடனே அது அவனை விட்டுப்‌ 
புறப்பட்டது; அந்நேரமே அந்த இளைஞர்‌ சொஸ்தமானான்‌. 


மலை உயரத்தின்‌ மகிமையிலிருந்து பள்ளத்தாக்கின்‌ நம்பிக்கையற்றத்‌ 
குன்மைக்குத்தள்ளப்படுகிற காட்சிக்கு மாறுகிறது. மாற்கு சுவிசேஷம்‌ 
வாசகர்களுக்கு கூடுதல்‌ விளக்கத்தைக்‌ கொடுத்து இந்தக்‌ காட்சியை 
இன்னும்‌ விளக்கமாக படம்பிடித்துக்‌ காட்டுகிறது. இயேசுவும்‌ மூன்று 
அப்போஸ்தலர்களும்‌ மலையிலிருந்து கீழே வந்தபோது, அவர்கள்‌ ஒரு 
முற்றிலும்‌ அலங்கோலமான ஒரு கூட்டத்தை எதிர்கொள்கின்றனர்‌, அவர்கள்‌ 
விட்டுச்‌ சென்றிருந்த மற்ற ஒன்பது அப்போஸ்தலர்களும்‌ அமைதியற்ற 
நிலைமைக்கு நடுவே விடப்பட்டிருந்தார்கள்‌ (மாற்கு 9:14-16). ஒரு மனநிலை 
குலைந்திருந்த தகப்பன்‌ பிசாசினால்‌ பீடிக்கப்பட்டிருந்த தனது மகனை 
இயேசுவிடம்‌ கொண்டு வர முயற்சித்தான்‌, அவர்‌ அவனை சுகமாக்கக்‌ கூடும்‌ 
என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. இயேசு (மலைமேல்‌) போயிருந்தபடி யால்‌, 
அங்கிருந்த அப்போஸ்தலர்களிடம்‌ தனது மகன்‌ சொஸ்தமாக்கப்படுவதற்கு 
ஒப்புக்கொடுத்தான்‌. இப்படிப்பட்ட முயற்சியினால்‌ அவர்கள்‌ அடைந்த 
வெற்றியை அவன்‌ ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம்‌ (மாற்கு 6:13). இதற்கு 
முன்பு எப்படிப்பட்ட விளைவுகள்‌ வந்திருந்த போதிலும்‌, இந்தத்‌ தடவை 
அப்போஸ்கலர்கள்‌ மிகவும்‌ பரிதாபமாக தோல்வியுற்றிருந்தனா்‌. 

ஒன்பது அப்போஸ்தலர்களும்‌ கூட்டத்தால்‌ சூழப்பட்டிருந்தார்கள்‌, வேத 
பாரகர்கள்‌ அவர்களிடத்தில்‌ தர்க்கித்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌ (மாற்கு 9:14). 
அப்போஸ்தலர்கள்‌ பிசாசை துரத்தவில்லை என்பதால்‌ அவர்களை அவர்கள்‌ 
கண்டித்து பேசிக்‌ கொண்டிருந்திருக்கக்‌ கூடும்‌. இயேசு வந்தபோது ஜனங்கள்‌ 
அச்சரியப்பட்டு, ஓடிப்போய்‌ அவரைச்‌ சூழ்ந்து கொண்டிருந்தார்கள்‌ (மாற்கு 
9:15). அவர்கள்‌ மிகவும்‌ ஆச்சரியப்படக்காரணம்‌ என்ன? மலையின்‌ மேல்‌ 
அவர்‌ அடைந்த மகிமை இன்னும்‌ அவரிடத்தில்‌ காணப்பட்டதா? அது மோசே 
சீனாய்‌ மலையிலிருந்து வந்த போது இருந்த பிரகாசத்துக்கு ஒப்பாக இருந்ததா 
(யாத்திராகமம்‌ 34:29-35)2 இந்தக்‌ கருத்து விவாதத்திற்குரியதாயிருக்றெது, 
இயேசு இறங்கி வந்ததற்கு ஒப்பானதாக அதற்கு முன்பு மோசே இறங்கி 
வந்தபோது இருந்தது, நியாயப்பிரமாணத்தைக்‌ கொடுத்தவர்‌ சீனாய்‌ 
மலையிலிருந்து கீழே வந்தார்‌. அவர்‌ தேவனுடைய மகிமைப்‌ பிரகாசத்தில்‌ 
நுழைந்து திரும்பினார்‌, கீழே கலக்கமுற்றிருந்த கூட்டத்துடன்‌ வந்து சேர்ந்தார்‌. 
ஒன்பது சீஷர்கள்‌ விட்டுச்‌ செல்லப்பட்டது போலவே மோசே பொறுப்பாக 
விட்டுச்‌ சென்றவர்கள்‌ (ஆரோனும்‌ ஊரும்‌) தங்களுடைய விசுவாச விஷயத்தில்‌ 
இடறியிருந்தார்கள்‌ (யாத்திராகமம்‌ 24:12-18; 32:1-35). 

வசனங்கள்‌ 14, 15. அவரது வருகையில்‌ இயேசு வேதபாரகர்களைப்‌ பார்த்து 








அவர்கள்‌ தம்முடைய சீஷரோடு என்ன பேசிக்‌ கொண்டிருந்தார்கள்‌ என்று 
கேட்டார்‌ (மாற்கு 9:16). இந்த வேளையில்‌ பிசாசு பிடித்திருந்தவனுடைய 
தகப்பன்‌ இயேசுவினிடத்தில்‌ வந்து, முழங்கால்படியிட்டு, குன்‌ மகனுக்கு 
இரங்க வேண்டும்‌ என்று கேட்டான்‌. உண்மையில்‌ அந்த மனுஷன்‌ 
வேதபாரகார்களிடம்‌ இயேசு கேட்ட கேள்விக்கு பதில்‌ கொடுப்பது போல 
சத்தமாய்‌ பேசினான்‌ (மாற்கு 9:17; லூக்கா 9:38). அவன்‌ இயேசுவிடம்‌ கெஞ்ச, 
“எங்கள்‌ மேல்‌ மனதிரங்கி எங்களுக்கு உதவ வேண்டும்‌!” என்றான்‌ (மாற்கு 9:22). 


187 


குகப்பன்‌ தன்‌ மகனுடைய நிலைமையை இயேசுவிடம்‌ சொன்னான்‌: 
அவன்‌ சந்திரரோகியாய்‌ கொடிய வேதனைப்படுகிறான்‌; அடிக்கடி தீயிலும்‌ 
அடிக்கடி ஜலத்திலும்‌ விழுகிறான்‌ என்றான்‌. “சந்திரரோகம்‌” எனும்‌ வார்த்தை 
கிரேக்க மொழியில்‌ (58/81/8201) “சந்திரன்‌” எனும்‌ வார்த்தையுடன்‌ 
தொடர்புடையது (98/86. பழங்கால கலாச்சாரத்தின்படி மனரீதியாகவோ 
சரீரரீதியாகவோ நலத்தில்‌ கேடுண்டாகும்‌ போது சந்திரனின்‌ (மதி) வட்டத்தில்‌ 
ஏற்படும்‌ கோளாரினால்‌ விளைவிக்கப்படுகிறது என்று நம்பினார்கள்‌. 
செவிடும்‌ ஊமையுமாய்‌ இருப்பதுமன்றி, அவன்‌ ஜன்னி வந்தவனாக காக்கா 
வலிப்பு போல்‌ அவ்வப்பொழுது இந்த பையன்‌ அலைக்கழிக்கப்பட்டான்‌ 
(மாற்கு 9:17, 18, 25; லூக்கா 9:39, 42). இந்த வலிப்பு வியாதி அவனுடைய 
வாழ்க்கையில்‌ ஆபத்தாக இருந்தது, அது அவனை தீயிலும்‌ ஐலத்திலும்‌ 
குள்ளியது (மாற்கு 9:18, 22). இந்த நிலைமை ஒரு சாதாரண வாழ்வைக்‌ கூட 
வாழமுடியாது அளவுக்கு அவனை கடுத்திருக்கும்‌. இயல்பான பாதிப்பையே 
இவன்‌ பெற்றிருக்க கூடும்‌ என்று விளக்கம்‌ கொடுக்க இயலும்‌ என்றாலும்‌, 
வசனப்பகுதியில்‌ அவன்‌ சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருந்தது என்று 
சொல்லப்படுகிறது (9:21, 25). 

வசனம்‌ 16. தனது மகனைப்‌ பிடித்திருந்த பிசாசை துரத்த இயேசுவின்‌ 
சீஷார்களால்‌ கூடாமற்‌ போயிற்று என கண்டு, இயல்பாகவே அந்த தகப்பன்‌ 
ஏமாற்றமடைந்திருக்கக்கூடும்‌. அவன்‌ அவர்களை உம்முடைய சீஷர்கள்‌ 
என்று அழைத்து, ரபீமார்களின்‌ மாணவர்களும்‌ பிசாசுகளை விரட்டுவதற்கான 
வல்லமை இருப்பதாக சொல்லித்திரிந்த படியால்‌ அவர்களிடமிருந்து 
வித்தியாசப்படுத்திக்‌ காட்டினான்‌ (காண்க 12:27க்கான விளக்கவுரை). 
பையனுடைய ஆபத்தான நிலைமையால்‌ அவனுடைய தகப்பனுடைய 
நம்பிக்கையற்ற நிலைமையை புரிய வைக்கிறது. 

அவன்‌ இயேசுவைக்‌ குறித்து கேள்விப்பட்டதும்‌, கர்த்தர்‌ தனது மகனை 
சுகமாக்கி குடும்பம்‌ சாதாரண நிலைமையில்‌ வாழ ஏதுவாக்குவார்‌ என்ற 
உயர்வான நம்பிக்கையைக்‌ கொண்டிருந்திருக்க வேண்டும்‌ என்பதில்‌ 
சந்தேகமில்லை. இப்பொழுது, சீஷாகளால்‌ கூடாமற்‌ போனபடியால்‌, 
இயேசுவாலும்‌ கூடாமல்‌ போகும்‌ என்று அவன்‌ பயந்தான்‌. தகப்பனுக்கும்‌ 
இயேசுவுக்குமிடையே நடந்த உரையாடலை மாற்கு பஇவு செய்துள்ளபடி 
பார்த்தால்‌ அப்படித்தான்‌ நடந்தது என்பதை உறுதிப்படுத்துறெது. அந்த 
தகப்பன்‌ இயேசுவை கெஞ்சி, “நீர்‌ ஏதாகிலும்‌ செய்யக்‌ கூடுமானால்‌, எங்கள்‌ 
மேல்‌ மனதிரங்கி, எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்‌” என்றான்‌. இயேசு 
அவனை நோக்கி; “விசுவாசிக்றெவனுக்கு எல்லாம்‌ கூடும்‌” (மாற்கு 9:23) 
என்றார்‌. பிள்ளையின்‌ தகப்பன்‌ “விசுவாசிக்கிறேன்‌ ஆண்டவரே, என்‌ 
அவிசுவாசம்‌ நீங்கும்படி உதவி செய்யும்‌” என்று கண்ணீரோடே சத்தமிட்டுச்‌ 
சொன்னான்‌ (மாற்கு 9:24). 

வசனம்‌ 17. இயேசுவின்‌ கடினமான வார்த்தைகள்‌ அங்கிருந்த முழு 
கூட்டத்தையும்‌, சீஷர்களையும்‌ சேர்த்தே குறிப்பிடப்பட்டது என்பதில்‌ 
சந்தேகமில்லை. ஆத்துமாவின்‌ வருத்தத்தினால்‌, அவர்‌ சத்தமாய்‌ வேதனைக்‌ 








குரலில்‌, விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும்‌ நான்‌ 
உங்களோடு இருப்பேன்‌? எதுவரைக்கும்‌ உங்களிடத்தில்‌ பொறுமை 
யாய்‌ இருப்பேன்‌?2 அவனை என்னிடத்தில்‌ கொண்டு வாருங்கள்‌ என்றார்‌. 


188 


அவர்களுடைய அவிசுவாசமும்‌ ஆவிக்குரிய குறைபாடும்‌ இயேசுவால்‌ 
பொறுத்துக்‌ கொள்ள கூடாத பாரமாயிருந்தது.  “விசுவாசமில்லாத 
மாறுபாடுள்ள சந்ததியே” எனும்‌ பதம்‌ உபாகமம்‌ 32:5, 20ல்‌ இஸ்ரவேலரின்‌ 
முரட்டாட்டத்தை விவரிக்கக்‌ கூடியதாக சொல்லப்பட்ட வார்த்தை (காண்க 
மத்தேயு 12:39; 16:4; நடபடிகள்‌ 2:40; பிலிப்பியர்‌ 2:15). 

வசனம்‌ 18. மாற்கு லூக்கா ஆகிய இருவருமே, இயேசுவிடத்தில்‌ அந்தப்‌ 
பையன்‌ கொண்டுவரப்பட்ட போது, “பிசாசு அவனைக்‌ கீழே தள்ளி, அலைக்‌ 
கழித்தது” என்று குறிப்பிட்டுள்ளனர்‌ (மாற்கு 9:26; லூக்கா 9:42). மத்தேயு 
எழுதின சுவிசேஷத்தில்‌ சாதாரணமாக சொல்லப்படுவதாவது, இயேசு பிசாசை 
அதட்டினார்‌, உடனே அது அவனை விட்டுப்‌ புறப்பட்டது; அந்நேரமே 
அந்த இளைஞன்‌ சொஸ்தமாக்கப்பட்டான்‌. மாற்கு சொல்லுகிறார்‌, இயேசு 
கட்டளையிட்ட படியினால்‌, உடனே அவனை விட்டு புறப்பட்டு போயிற்று, 
அவன்‌ செத்தவன்‌ போல்‌ கிடந்தான்‌ (மாற்கு 9:26). இயேசு அவன்‌ கையைப்‌ 
பிடித்துத்‌ தூக்கினார்‌, அவனை எழுப்பி, அவன்‌ தகப்பனிடத்தில்‌ அவனை 
ஒப்புக்கொடுத்தார்‌ (மாற்கு 9:27; லூக்கா 9:42). இதன்‌ விளைவாக, ஜனங்கள்‌ 
தேவனுடைய மகத்துவத்தைக்‌ குறித்து பிரமித்தார்கள்‌ லூக்கா 9:43). 





சீஷார்களின்‌ தோல்வியைக்‌ குறித்து இயேசு விளக்கமளித்தல்‌ (17:19-21) 


அப்பொழுது, சீஷர்கள்‌ இயேசுவினிடத்தில்‌ தனித்து வந்து: அதைத்‌ 
துரத்திவிட எங்களால்‌ ஏன்‌ கூடாமற்போயிற்று என்று கேட்டார்கள்‌. 

20அதற்கு இயேசு: உங்கள்‌ அவிசுவாசத்தினாலேதான்‌; கடுகு விதையளவு 
விசுவாசம்‌ உங்களுக்கு இருந்தால்‌ நீங்கள்‌ இந்த மலையைப்‌ பார்த்து, 
இவ்விடம்‌ விட்டு அப்புறம்‌ போ என்று சொல்ல அது அப்புறம்‌ போம்‌; 
உங்களால்‌ கூடாத காரியம்‌ ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌. 

21இந்த ஜாதிப்‌ பிசாசு ஜெபத்தினாலும்‌ உபவாசத்தினாலுமேயன்றி 
மற்றெவ்விதத்தினாலும்‌ புறப்பட்டுப்‌ போகாது என்றார்‌. 


வசனம்‌ 19. அந்த இளைஞனிடத்திலிருந்து பிசாசை துரத்திய பின்பு, 
சீஷார்கள்‌ இயேசுவினிடத்தில்‌ தனித்து வந்தார்கள்‌. மாற்கு 9:28 இந்த பகுதி 
ஒரு வீட்டிலே நடந்ததாகச்‌ சொல்லுகிறது. சீஷர்கள்‌ இயேசுவினிடத்தில்‌, 
“அதைத்‌ துரத்திவிட எங்களால்‌ ஏன்‌ கூடாமற்போயிற்று”? என்று 
கேட்டார்கள்‌? கிரேக்க மொழியில்‌, “எங்களால்‌” என்பது ஒரு வலியுறுத்தலான 
சொல்‌. இயேசுவிடத்திலிருந்து அற்புத வல்லமையை பெற்றுக்‌ கொண்ட பிறகு, 
பிசாசுகளை துரத்துவதில்‌ அவர்கள்‌ எப்போதுமே வெற்றி கண்டிருந்தனர்‌ எனத்‌ 
தெரிகிறது (மாற்கு 6:7, 13). 

வசனம்‌ 20. அவர்களுடைய கேள்விக்கு மறுமொழியாக, முதலாவதாக 
[அவர்களுடைய] அற்ப விசுவாசத்தினால்‌ தான்‌ என்று இயேசு சொன்னார்‌. 
அவர்களுடைய அற்ப விசுவாசத்தை இயேசு கண்டித்து உணர்த்த வேண்டிய 
தாயிருந்தது (6:30; 8:26; 14:31; 16:8). அவர்‌ தொடர்ந்து, ஒரு கடுகு விதையளவு 
விசுவாசம்‌ அவர்களுக்கு இருந்தால்‌, அவர்கள்‌ ஒரு மலையையே அப்புறம்‌ 
போகச்‌ செய்ய முடியும்‌ என்றார்‌. கடுகு விதை சிறியதாக இருப்பதால்‌ அது 
பழமொழிக்கு பயன்படுத்தப்பட்டது (13:31, 32ன்‌ விளக்க குறிப்பைக்‌ காண்க), 





189 


மலை அளவுக்கும்‌ ஸ்திரத்தன்மைக்கும்‌ அறியப்பட்ட ஒன்று. மறுபடியும்‌ 
ஒருமுறை, இயேசு பெரிதான ஓன்றை சிறியதுடன்‌ ஒப்பிட்டு அவைகளின்‌ 
வேறுபாட்டை விளக்கப்படுத்துகிறார்‌ (காண்க 7:3, 4; 19:24; 23:24). 
தம்முடைய சீஷர்கள்‌ மலையை உண்மையில்‌ எப்படி நகர்த்துவது என்ற 
போதனையை இயேசு கொடுக்கவில்லை. அவரோ அவருடைய சீஷர்களோ 
எப்போதாகிலும்‌ அப்படி ஒரு முயற்சியை எடுத்தார்களா என்பதற்கான 





ஆதாரம்‌ இல்லை. “ஒருவர்‌ மலையைப்‌ பெயர்ந்து போகச்‌ செய்வது” என்று 
குறிப்பிட்டால்‌ அந்த நபருடைய பலத்தை அப்படிச்‌ சொல்லி, சூழ்ந்திருக்றெ 
மலை போன்ற பிரச்சனையை வெற்றிகொள்ளும்‌ தன்மையை குறிப்பிடுவதாகும்‌ 
(21:21; 1 கொரிந்தியர்‌ 13:2). வில்லியம்‌ பர்க்லே பின்வருமாறு எழுதினார்‌, 


பெரிய போதகர்‌ ஒருவர்‌, வசனங்களை உண்மையாகவே விளக்கப்படுத்தி 
அர்த்தத்தை சரியாகச்‌ சொல்வாரானால்‌, வழக்கமாக அவர்‌ வேரோடி 
டிபிங்குப்வார்‌ என்றோ மலைகளை தன்‌ பறக்கச்‌ செய்கிறவர்‌ என்றோ 
அறியப்பட்டிருப்பார்‌. கடினமான சூழ்நிலைகளை அப்புறப்படுத்துவது 
என்ற உண்மையை விளக்கிச்‌ சொல்லும்‌ சொற்றொடராக மலையை 
வேரோடு பிடுங்குதல்‌, பிளந்து போடுதல்‌, தூள்பறக்கச்‌ செய்தல்‌ 
ஆகிய வார்த்தை பயன்படுத்துவர்‌. இதை நேரடிப்‌ பொருளிலோ 
சரீரப்பிரகாரமான ரீதியிலோ பொருள்படத்தக்கதாக எடுத்துக்‌ 
கொள்ளும்படி ஒருபோதும்‌ குறிப்பிடவில்லை ... அவர்‌ சொன்னதன்‌ 
பொருள்‌ என்னவெனில்‌ “உங்களுக்கு போதிய விசுவாசமிருந்தால்‌, 
எல்லாவித கஷ்டங்களை சரிசெய்து கொள்ளக்‌ கூடும்‌, மிகவும்‌ 
கடினமான பிரயாசங்கள்‌ கூட சாதித்துக்‌ காட்ட முடியும்‌.” தங்கள்‌ 
பாதையில்‌ இருக்கும்‌ மலைபோன்ற கஷ்டத்தை தேவனிடத்தில்‌ உள்ள 
விசுவாசம்‌ எனும்‌ கருவியால்‌ அப்புறப்படுத்திவிட முடியும்‌.2 


இந்தப்‌ புரிந்து கொள்ளுதலை இயேசுவின்‌ மறு உறுதிவாக்காகிய, 
உங்களால்‌ கூடாத காரியம்‌ ஒன்றுமில்லை என்று சொல்லுவதின்‌ மூலம்‌ 
ஆதாரமாக்குகிறார்‌. தங்கள்‌ பெலம்‌ தேவனிடத்திலிருந்து வந்தது என்பதை 
மறந்து போனவர்களாய்‌ சீஷர்கள்‌ தங்கள்‌ சுய பலத்தை சார்ந்திருந்திருக்கக்‌ 
கூடும்‌. 

வசனம்‌ 21. அவர்களால்‌ கூடாமற்போனதற்கான இரண்டாவது 
விளக்கமாக இந்த ஜாதிப்பிசாசுகளை துரத்துவது கடினம்‌ ஏனெனில்‌ 
அதற்கு மிகுந்த ஜெபமும்‌ உபவாசமும்‌ தேவை என்று குறிப்பிட்டார்‌. 
அவருடைய சொல்நடையைக்‌ கண்ணுறும்‌ போது, வித்தியாசப்பட்ட 





பெலனையுடையவைகளாக பலதரப்பட்ட பிசாசுகள்‌ இருப்பகைச்‌ சுட்டிக்‌ 
காட்டுகிறது. 

அநேக பழங்காலச்‌ சுவடிகளில்‌ 21ல்‌ வசனம்‌ இல்லாமையால்‌ இந்த 
வசனத்தை ஏற்றுக்‌ கொள்ளலாமா வேண்டாமா என்பதில்‌ கேள்வி 
எழுப்பப்படுகிறது. NASB வேதாகமத்தில்‌ இந்த வசனம்‌ சேர்க்கப்பட்டு 
அடைப்புக்‌ குறிக்குள்‌ அச்சிடப்பட்டுள்ளது. Bruce M. Metzger இந்த வசனத்தை 
மாற்கு 9:29 லிருந்து எடுத்துக்‌ கொண்டு, நகல்‌ எடுத்தவர்கள்‌ இதைப்‌ 
உட்புகுத்தியிருக்கலாம்‌ என்று கருதுகிறார்‌. அதில்‌, இயேசு “இந்த ஜாதிப்‌ பிசாசு 





190 


ஜெபத்தினாலேயன்றி வேறெதினாலும்‌ போகாது” என்று மட்டும்‌ சொன்னார்‌. 
அகிலும்‌ பழங்கால மாற்கு எழுத்துச்‌ சுவடிகளில்‌ “உபவாசத்தாலும்‌” எனும்‌ 
வார்த்தையை சேர்த்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது (காண்க KV). 


வரவிருந்த தமது மரணத்தைக்‌ குறித்து இயேசுவின்‌ 
இரண்டாவது பிரகடனம்‌ (17:22, 23) 


22 அவர்கள்‌ கலிலேயாவிலே சஞ்சரிக்கும்‌ போது, இயேசு அவர்களை 
நோக்கி, மனுஷகுமாரன்‌ மனுஷர்‌ கைகளில்‌ ஒப்புக்கொடுக்கப்படுவார்‌; 

அவர்கள்‌ அவரைக்‌ கொலை செய்வார்கள்‌; ஆகிலும்‌ மூன்றாம்‌ நாளிலே 
உயிர்த்தெழுந்திருப்பார்‌ என்றார்‌. அவர்கள்‌ மிகுந்த துக்கமடைந்தார்கள்‌. 


வசனங்கள்‌ 22, 23. இயேசு தமது எஞ்சிய பூமிக்குரிய வாழ்க்கை 
காலத்தில்‌ திரளான கூட்டத்தாருடன்‌ அதிக நேரம்‌ செலவிடாமல்‌ தமது 
அப்போஸ்தலருடன்‌ செலவிட்டார்‌. இந்த நாட்களில்‌, தம்மை நெருங்கிக்‌ 
கொண்டிருந்த மரணத்தைக்‌ குறித்தே அதிகமாக அடிக்கடி அவர்களுக்கு 
நினைப்பூட்டினார்‌. அவர்‌ அவர்களிடம்‌ இரண்டாம்முறை மிக விளக்கமாகப்‌ 
பேசினார்‌ (காண்க 16:21க்கான விளக்கவுறை). 

உணர்ச்சிகரமான இந்த முன்னுரைத்தல்‌ இதற்குமுன்‌ சொல்லப்பட்ட கதைக்‌ 
காட்டிலும்‌ சுருக்கமானது, எருசலேமில்‌ இயேசு மரிப்பார்‌ என்ற இடத்தின்‌ பெயர்‌ 
இங்கே விடுபட்டுள்ளது. கூடுதலாக, மூப்பர்கள்‌, பிரதான ஆசாரியர்கள்‌, மற்றும்‌ 











வேதபாரகர்கள்‌ - ஆகிய அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக்கும்‌ நபர்களுடைய 
பெயர்பட்டியல்‌ விடப்பட்டுள்ளது. புதிதாக மனுஷகுமாரன்‌ மனுஷருடைய 
கையில்‌ ஒப்புக்கொடுக்கப்படுவார்‌ என்றெ புதிய ஒரு வாக்கியத்தை சேர்த்துப்‌ 
போடுகிறார்‌. கர்த்தர்‌ தாம்‌ யூதாஸினால்‌ காட்டிக்‌ கொடுக்கப்படுவார்‌ 
என்பதை அநேகமாக பேசியிருக்கலாம்‌, ஆகிலும்‌ அந்த அப்போஸ்தலனுடைய 
பெயரை அவர்‌ குறிப்பிட வில்லை.” அவர்‌ முதலில்‌ யூதமத தலைவர்கள்‌ 
கையில்‌ தான்‌ ஒப்புக்கொடுக்கப்படுவார்‌. அவர்கள்‌ தான்‌ யூதாஸோடு இரகசிய 
உடன்படிக்கை ஏற்படுத்தி காட்டிக்‌ கொடுக்கச்‌ செய்திருந்தனர்‌ (26:47, 48). 
சனகெரிப்‌ சங்கத்தின்‌ கட்டுப்பாட்டில்‌ இருந்த தேவாலயத்து காவற்சேவகர்‌ 
(“பிரதான ஆசாரியர்களின்‌ ஊழியர்கள்‌”; யோவான்‌ 18:3) இயேசுவை 
(கெத்செமனே) தோட்டத்தில்‌ பிடிக்கிற பொறுப்பில்‌ வந்தார்கள்‌.” யூதர்கள்‌ 
அவர்‌ மீது பொய்யும்‌ அவதூறுமான வழக்குகளை அடிக்கடி தொடுத்து, 
அவரை நிந்தித்து, அடக்குமுறையில்‌ அவரை அவமானப்படுத்தினர்‌ (26:57-68; 
யோவான்‌ 18:12-14), பிறகு பிலாத்துவினிடத்தில்‌ ஒப்புக்‌ கொடுத்து அவரைச்‌ 
சிலுவையில்‌ அறையும்படி வற்புறுத்தினர்‌ (27:1, 2, 19-23). 

இயேசு தாம்‌ மூன்றாம்‌ நாளில்‌ உயிர்த்தெழுந்திருப்பார்‌ என்று 
தர்க்ககரிசனமாகச்‌ சொன்னார்‌ (காண்க 16:21 ற்கான விளக்கவுரை). அவர்‌ 
சிலுவையில்‌ அறையப்பட்டு பிறகு மூன்றாம்‌ நாளில்‌ உயிர்த்தெழுந்ததன்‌ மூலம்‌ 
இது நிறைவேறியது. இயேசு வெள்ளிக்கிழமை சிலுவையில்‌ அறையப்பட்டு 
மாலை 6.00 மணிக்குள்‌ அவர்‌ சரீரம்‌ அங்கிருந்து அகற்றப்பட்டு இப்படியாக 
ஓய்வு நாளுக்கு முன்‌ விரைவாக கல்லறையில்‌ வைக்க ஏதுவாக்கினர்‌ (27:57-61; 
மாற்கு 15:42-47; லூக்கா 23:50-55; யோவான்‌ 19:31-42). ஓய்வு நாள்‌ முழுவதும்‌ 


191 


அவருடைய சரீரம்‌ கல்லறையில்‌ இருந்தது (27:62-66; லூக்கா 23:56). பின்பு 
வாரத்தின்‌ முதல்‌ நாளிலே அதிகாலை வேளையில்‌ எழுந்து வந்தார்‌ (28:1-7; 
மாற்கு 16:1-8; லூக்கா 24:1-7; யோவான்‌ 20:1-9). 

அப்போஸ்தலர்கள்‌ இயேசு முன்னுரைத்தவைகளை, குறிப்பாக அவர்‌ 





உயிர்த்தெழுந்து வருவார்‌ என்று முன்னுரைத்த காரியத்தை, விசுவாசிக்க 
வில்லை (மாற்கு 9:32). மனுஷர்கள்‌ அவரைக்‌ கொலை செய்வார்களென்பதில்‌ 
கவனம்‌ செலுத்தினர்‌, மற்றும்‌ அது அவர்களை ஆழமான வியாகுலத்தில்‌ 
ஆழ்த்தியது. 


வரிசெலுத்துதல்‌ (17:24-27) 


24 அவர்கள்‌ கப்பர்நகூமில்‌ வந்தபோது, வரிப்பணம்‌ வாங்குறெவர்கள்‌ 
பேதுருவினிடத்தில்‌ வந்து; உங்கள்‌ போதகர்‌ வரிப்பணம்‌ 
செலுத்துறெதில்லையா என்று கேட்டார்கள்‌. செலுத்துறொர்‌ என்றான்‌. 

2 அவன்‌ வீட்டிற்குள்‌ வந்தபோது, அவன்‌ பேசுகிறதற்கு முன்னமே இயேசு 
அவனை நோக்கி: சீமோனே, உனக்கு எப்படித்‌ தோன்றுகிறது? பூமியின்‌ 
ராஜாக்கள்‌ தீர்வையையும்‌ வரியையும்‌ தங்கள்‌ பிள்ளைகளிடத்திலோ, 
அந்நியரிடத்திலோ, யாரிடத்தில்‌ வாங்குகிறார்கள்‌ என்று கேட்டார்‌. 

அதற்குப்‌ பேதுரு; அந்நியரிடத்தில்‌ வாங்குகிறார்கள்‌ என்றான்‌. 
இயேசு அவனை நோக்கி, அப்படியானால்‌ பிள்ளைகள்‌ அதைச்‌ செலுத்த 
வேண்டுவதில்லையே. 

“ஆகிலும்‌ நாம்‌ அவர்களுக்கு இடறலாயிராதபடிக்கு, நீ கடலுக்குப்‌ 
போய்‌ தூண்டில்‌ போட்டு, முதலாவது அகப்படுகிற மீனைப்‌ பிடித்து, அதின்‌ 
வாயைத்‌ திறந்துபார்‌; ஒரு வெள்ளிப்‌ பணத்தைக்‌ காண்பாய்‌; அதை எடுத்து 
எனக்காகவும்‌ உனக்காகவும்‌ அவர்களிடத்தில்‌ கொடு என்றார்‌. 


வசனம்‌ 24. செசரியா பிலிப்பைக்குப்‌ பயணம்‌ செய்த பிறகு (16:13), 
மறுரூப மலையில்‌ இருந்த பிறகு (17:1), இயேசுவும்‌ அப்போஸ்தலர்களும்‌ 
கலிலேயாவுக்குத்‌ திரும்பினார்கள்‌ (17:22). அங்கிருந்து கப்பர்நகூமுக்குப்‌ 
போனார்கள்‌. இந்தப்‌ பட்டணத்துக்குப்‌ போவது இதுவே கடைசிப்‌ 
பயணமாக இருக்கும்‌ - இது அவர்‌ மரிப்பதற்காக எருசலேமுக்குப்‌ போவதற்கு 
முன்‌ அவருடைய ஊழியத்தின்‌ செயல்பாடுகளுக்கு அடித்தளமாக - இருந்தது 
(காண்க 19:1; 21:1). 

இரண்டு அரை வெள்ளிக்காசு - வரி£ என்பது தேவாலயத்து வரியாக 
வசூலிக்கப்பட்டது. அதன்‌ துவக்கத்தில்‌, ஆசரிப்புக்‌ கூடாரத்தை பராமரித்து, 
அதன்‌ பணிகளை நடப்பிப்பதற்காக, நியாயப்‌ பிரமாணத்தில்‌ (half-shekel) 
வரி கேட்கப்‌ பட்டதும்‌ ஒவ்வொருவரும்‌ அதற்கு கடமைப்பட்ட வர்களுமாய்‌ 
இருந்தனர்‌ (யாத்திராகமம்‌ 30:11-16). இந்த வரி வருடாந்திர வரியாக இருக்க 
நோக்கங்‌ கொண்டிருந்ததா இல்லையா என்பது விவாதிக்கப்பட்ட ஒரு 
கேள்வியாயிருந்தது. நடைமுறையில்‌, வரிசெலுத்துவது ஒரு தற்காலிகமானதாகத்‌ 
தோன்றுகிறது. ஆகிலும்‌, தேவைப்படும்‌ சூழ்நிலை உருவாகும்‌ போதெல்லாம்‌ 
வரிசெலுத்துவது புதுப்பிக்கப்பட்டது (2 நாளாகமம்‌ 24:6, 9; நெகேமியா 
10:32). இயேசு பூமியிலிருந்த நாட்களில்‌, இருபது வயதும்‌ அதற்கு மேற்‌ 





192 





பட்டவர்களுமாயெ ஆண்களிடம்‌ வருடந்தோரும்‌ வரி வசூலிக்கப்பட்டது. 

வரிவசூலித்தவர்கள்‌ எருசலேமிலிருந்த தேவாலயத்து காவற்சேவகர்கள்‌. 
ஆதார்‌ மாதம்‌, பஸ்காவுக்கு முன்‌ (நிசான்‌ மாதத்தில்‌), அவர்கள்‌ வரி 
வசூலித்து வரும்படி இஸ்ரவேல்‌ நாடு முழுவதும்‌ அனுப்பப்படுவார்கள்‌. 
பாபிலோனியா அடிமைத்தனத்துக்குப்‌ பின்‌ உலகெங்கும்‌ சிதறிப்போன 
யூதார்களிடமும்‌ வரிவசூல்‌ செய்யப்பட்டது.” ரோமர்கள்‌ யூதமதத்‌ தலைவர்கள்‌ 
இந்த வரியைத்‌ தொடர்ந்து வசூலித்துக்‌ கொள்ள அனுமதித்தனர்‌. இ.பி. 
70ல்‌, எருசலேமிருந்த தேவாலயம்‌ அழிக்கப்பட்ட பின்பு, வெஸ்பாசியன்‌ 
இந்த இரண்டு அரைச்சேக்கல்‌ வரி ரோமாபுரியிலிருந்த ஐூபிட்டர்‌ 
கேபிட்டோலினஸ்‌ கோவிலுக்கு பயன்படுத்தச்‌ செய்தான்‌.” நாட்டுப்‌ பற்றுக்கு 
அடையாளமாயிருக்க வேண்டிய வரி, ரோமர்களுக்கு யூதர்கள்‌ அடிமை 
களாயிருந்ததை நினைவுகூருவதாக மாறிப்போனது. 

இந்தக்‌ காட்சியில்‌ மற்றுமொரு முறை பேதுரு முக்கிய பங்காற்றுகிறார்‌ 
(காண்க 14:28-32; 15:15; 16:16-19, 22, 23; 17:4). வரிவசூலிப்பவர்கள்‌ அவனைக்‌ 
கேட்டார்கள்‌, உங்கள்‌ போதகர்‌ வரிப்பணம்‌ செலுத்துவதில்லையா? 
இந்தக்‌ கேள்வி கிரேக்க மொழி அமைப்பும்படி. ௦௦, எனும்‌ எதிர்மறையில்‌ 
ஒரு வார்த்தையின்‌ சிறுபகுதியாகப்‌ பயன்படுத்தப்பட்டது, உறுதிப்படுத்திக்‌ 
கொள்ள எதிர்பார்ப்புடன்‌ கேட்கப்பட்ட கேள்வி என்பதை சுட்டிக்‌ 
காட்டுகிறது. லியோன்‌ மோரீஸ்‌ என்பவர்‌ குறிப்பிடுகையில்‌, அந்த வரி 
வசூலிப்போர்‌ பேதுருவிடம்‌ ஒரு நயமான நினைவுபடுத்துதலை கையாண்டு 
வரிடாக்கியிருப்பதை குறிப்பிட்டனர்‌.!? இதற்கு நேர்மாறாக, Michael J. 





Wilkins அவர்களின்‌ கேள்வி (இயேசுவையும்‌) பேதுருவையும்‌ சிக்க வைக்கக்‌ 
கேட்ட ஒரு மறைமுக முயற்சி என்று சொன்னார்‌. யாரெல்லாம்‌ வரி செலுத்த 
வேண்டும்‌ என்று யூதர்கள்‌ விவாதித்து, வைத்திருந்த காரியம்‌ தான்‌ அது. 
இயேசு தேவாலய வரி செலுத்துவதில்‌ கடமைதவறினார்‌ என்னும்‌ குற்றத்தை 
நிரூபிக்க அந்த சேவகர்கள்‌ முயற்சித்திருக்கலாம்‌. '2 

வசனம்‌ 25. தேவாலயத்து வரியை இயேசு செலுத்துகிறாரா என்று 
கேட்டதற்கு, பேதுரு, செலுத்துகிறார்‌ என்றார்‌. பேதுரு இயேசுவோடு கூட 
மூன்றாண்டு காலம்‌ இருந்திருக்கிறபடியால்‌ அவர்‌ வருடாந்தர வரி கட்டுவதை 
இதற்கு முன்‌ பார்த்திருக்கக்கூடும்‌. 

பேதுரு வீட்டிற்குள்‌ வந்தபோது, இயேசு அவரிடம்‌ முதலில்‌ பேசினார்‌; 
பேதுரு பேச சந்தர்ப்பத்தை எடுத்துக்‌ கொள்வதற்கு முன்பாகவே இயேசு 





பேச ஆரம்பித்தார்‌. வெளியிலே அவர்கள்‌ பேசிக்‌ கொண்டிருந்ததை 
கர்த்தர்‌ கேட்டிருக்கலாம்‌ அல்லது அதைக்‌ குறித்த அற்புத அறிவைப்‌ 
பெற்றிருக்கலாம்‌ (காண்க 9:4; 12:25). இயேசு ஒரு கேள்வியுடன்‌ துவங்கினார்‌, 
சீமோனே, உனக்கு எப்படித்‌ தோன்றுகிறது? ஒரு காரியத்தைக்‌ குறித்த 
சந்தனையோடே பொதுவாக இயேசு இப்படிப்பட்ட கேள்விகளைக்‌ 
கேட்டு கேட்பவர்களின்‌ கவனத்தை ெறிவிடுவதுண்டு (18:12; 21:28; 22:42). 
தொடர்ந்து அவர்‌, பூமியின்‌ ராஜாக்கள்‌ தீர்வையையும்‌ வரியையும்‌ தங்கள்‌ 





பிள்ளைகளிடத்திலோ, அந்நியரிடத்திலோ யாரிடத்தில்‌ வாங்குகிறார்கள்‌? 





என்று கேட்டார்‌. அவருடைய ஒப்புமை “பூமியின்‌ ராஜாக்களின்‌ செயல்பாடு,” 
அல்லது அஞ்ஞான ஆட்சியாளர்களின்‌ செயல்பாடுகளை அடிப்படையாகக்‌ 
கொண்டிருந்தது (1 ராஜாக்கள்‌ 4:34; சங்கதம்‌ 2:2). வித்தியாசப்பட்ட 


193 


வரிமுறைகள்‌ குறிப்பிடப்படுகிறது. “சுங்கவரி” (12/௦6) பொருட்களின்‌ மீது 
விதிக்கப்படும்‌ தீர்வை (9:9), தலைவரி என்பது (421-089) ஜனத்தொகையை 
அடிப்படையாகக்‌ கொண்டு செலுத்தப்படும்‌ வரி (22:17)யைக்‌ குறிப்பிடுகிறது. 
இது லத்தன வார்த்தையான ௦81502 என்பதிலிருந்து வந்த வார்த்தை. 

வசனம்‌ 26. பேதுரு பிரதியுத்தரமாக, அந்நியர்களிடம்‌, என்றார்‌. அதற்கு 
இயேசு, அப்படியானால்‌ பிள்ளைகள்‌ அதைச்‌ செலுத்த வேண்டுவதில்லையே, 








என்றார்‌. ஆட்சி செய்யும்‌ ஒருவனுடைய சொந்த மக்கள்‌ அவனுடைய 
இராஜ்யத்தில்‌ வரிசெலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகின்றனர்‌. இயேசு 
தேவனுடைய குமாரனானதாலும்‌ (16:16; 17:5) தேவாலயம்‌ அவருடைய 
“பிதாவின்‌ வீடாயிருப்பதாலும்‌” லூக்கா 2:49; யோவான்‌ 2:16; காண்க 12:6), 
தேவாலயத்து வரிகட்டுவதிலிருந்து அவருக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்க 
வேண்டும்‌. தேவனே, தமது குமாரனுக்கு வரி விதிக்க மாட்டார்‌. அவருடைய 
குடும்பத்தில்‌ புத்திர சுவீகாரமாக்கப்பட்டவர்களாயெ இயேசுவின்‌ 
சீஷர்களுக்கும்‌ வரிவிதிக்கமாட்டார்‌. 





வசனம்‌ 27. தேவாலயத்து காவற்சேவகர்களை வருத்தப்படுத்தாதபடிக்கு 
வரியை அவர்கள்‌ செலுத்தும்படி யோசனை சொன்னார்‌. அவசியமில்லாமல்‌ 
ஜனங்களை இடறலடையச்‌ செய்ய வேண்டாம்‌ என்று இயேசு தம்முடைய 
சீஷார்களுக்குப்‌ போதித்தார்‌ (18:5-7), சிலவேளைகளில்‌ - விசுவாச விஷயத்தில்‌ 
- மற்றவர்களை வருத்தப்படுத்த வேண்டியது அவசியமே என்று இயேசு 
ஆலோசித்தார்‌ (13:57; 15:12-14). 

வரிசெலுத்தத்‌ தேவையான பணம்‌ மிகவும்‌ வழக்கத்துக்கு மாறான வழியில்‌ 
பெறப்பட்டது. கர்த்தர்‌ பேதுருவினிடத்தில்‌ கடலுக்குப்போய்‌ தூண்டில்‌ 
போடும்படி சொன்னார்‌. கலிலேயாக்‌ கடலில்‌ பலதரப்பட்ட வலைகளை 
வீசி மீன்‌ பிடித்ததாக சுவிசேஷங்களில்‌ அநேக வசனங்கள்‌ உள்ளன, ஆனால்‌ 
தூண்டில்‌ போட்டு மீன்பிடிக்கச்‌ சொன்ன ஒரே வசனம்‌ இதுதான்‌. பேதுரு 
தான்‌ பிடிக்கும்‌ முதல்‌ மீனின்‌ வாயைத்‌ திறக்கும்படியும்‌, அதிலே தனக்கும்‌ 
ஆண்ட வருக்குமாக வரிசெலுத்த ஒரு சேக்கல்‌ பணத்தைக்‌ காண்பார்‌ என்றும்‌ 
சொல்லப்பட்டார்‌.” 

ஒரு “சேக்கல்‌” என்பது உண்மையில்‌ ஒரு “கக (918787), நான்கு 
அரை வெள்ளிக்காசுக்கு சமமானது.!* இரண்டு பேருக்கும்‌ சேர்த்து 
இரண்டு அரை வெள்ளிக்‌ காசு (அரை சேக்கல்‌) வரி மட்டுமே கட்ட அது 
போதுமானதாக இருந்தது. இயேசுவின்‌ நாட்களில்‌ அரைவெள்ளிக்‌ காசு 
என்பது மிக அபூர்வமாக நாணயமாக்கப்பட்டதால்‌, இரண்டு நபர்களுக்கு 





ஒன்றாக காற்பங்காக கணக்கிட்டு அல்லது ஒரு ஸ்டேட்டர்‌ எனக்‌ கணக்கிட்டு 
ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டது.” 

கர்த்தருடைய அற்புதம்‌ அநேக ஒப்பிட இயலாத அமைப்புகளை 
கொண்டிருந்தன. அது மட்டுமே ஒன்று அதில்‌ (1) பணம்‌ இடம்‌ பெற்றிருந்தது, 
(2) தமக்கென்று பயன்படுத்தின காரியம்‌ இடம்‌ பெற்றிருந்தது, (3) ஒரே ஒரு 
மீன்‌ உட்படுத்தப்பட்டது, (4) மற்றும்‌ மீன்‌ பிடிக்கப்பட்டதா என்பதற்கான 
முடிவு பதிவு செய்யப்படாதது. முடிவு பதிவு செய்யப்படாவிட்டாலும்‌, இயேசு 
அப்படிச்‌ செய்ய வேண்டும்‌ என்று சொல்லிவிட்டதால்‌ அற்புதம்‌ நிச்சயமாக 
நிகழ்ந்தது. 

இந்த அற்புதம்‌ தேவன்‌ தம்‌ பிள்ளைகளுக்கு அளிப்பை முன்‌ ஏற்பாடு 





194 


செய்து வைத்திருந்ததை முக்யெத்துவப்‌ படுத்துகிறது. பட்டுப்போன 
அத்திமரத்தைப்‌ போல (21:19), இந்த அற்புதம்‌ அடிப்படைச்‌ சத்தியத்திற்கு ஒரு 
“அடையாளத்தை” அளிக்கிறது. அந்தச்‌ சத்தியம்‌ இதுதான்‌: தேவன்‌ தமக்கு 
சொந்தமானவர்களுக்கு முன்‌ ஏற்பாடுகளைச்‌ செய்கிறார்‌, Craig S. Keener 
இப்படியாகச்‌ சொல்லுகிறார்‌: “ராஜாவின்‌ பிள்ளைகளுக்கு ராஜா பணம்‌ 
கொடுத்து வரி செலுத்தச்‌ சொல்லுவதால்‌ அவர்கள்‌ வரி செலுத்த முடியும்‌.” 











௮ பாடங்கள்‌ “5444 


கடுகு விதை குறித்த கோட்பாடுகள்‌ (17:20) 

வல்லமையான காரியங்களை நாம்‌ நினைக்கிற போதெல்லாம்‌, 
பெரும்பாலும்‌ பெரிய காரியங்களை நினைத்துப்‌ பார்க்கிறோம்‌. இயேசு, 
எப்படியிருப்பினும்‌, தமது அப்போஸ்தலர்களிடம்‌ அற்பமான (சிறிய) 
காரியங்களில்‌ உள்ள வல்லமையைக்‌ குறித்து பேசுகிறார்‌. இயேசுவின்‌ 
வார்த்தையில்‌, அது அற்பமான விதையாக இருந்தபோதிலும்‌, கடுகு விதைக்கு 
வல்லமையும்‌ திறமையும்‌ இருக்கிறது என்பது தான்‌ (13:31, 32; லூக்கா 17:0. 
இந்த சிறிய விதை தனது நிர்ணயிக்கப்பட்ட விதியை நிறைவேற்ற, முதலாவது 
அது நாட்டப்பட வேண்டும்‌. 

17:20ல்‌ நமது கர்த்தருடைய சுருக்கமான வாக்கியத்திலிருந்து அநேக 
கடுகு விதை கருத்துக்களைக்‌ கண்டறிகிறோம்‌. இந்த கருத்துக்களை 
செயல்விளக்கப்படுத்த விசுவாசம்‌ தேவைப்படுகிறது (17:14-21). சிலவற்றை 
நாம்‌ சோதித்தறிவோம்‌. 

1. நிறைய காரியங்களை செயல்படுத்த நமக்கு குறைவான முயற்சி 
மட்டுமே தேவைப்படுகிது. 

2. நல்ல ஒரு அறுவடையை அடைய ஆயத்தப்படுத்துவதில்‌ விடா 
முயற்சியும்‌ நாட்டப்படுவதில்‌ நமது செயலாக்கமும்‌ தேவை. 





3. நாம்‌ தேவனுடைய போதனையைக்‌ கற்றுக்‌ கொள்வதாலும்‌ 
போதிப்பதாலும்‌,  ஜெபிப்பதூலும்‌, மற்றவர்களோடு சுவிசேஷத்தை 
பகிர்ந்துகொள்வதாலும்‌, நம்மையே முழுமையாய்‌ அர்ப்பணிப்பதாலும்‌, 
தேவையுடையோருக்கு உதவிசெய்வதாலும்‌, நமக்குக்‌ கிடைத்த 
ஆசீர்வாதங்களுக்காக நன்றியுடையவர்களாயிருப்பதாலும்‌ நாம்‌ “கடுகு 
விதையை நடுகிறோம்‌. ” 

4. நாம்‌ கடுகு விதையை நடுவதில்‌ சிந்தித்துப்‌ பார்ப்பது மட்டுமல்லாது 
பேசுவதும்‌ உட்படுத்தப்படுகிறது. பேசுவதோடு மட்டுமல்லாது செய்வதையும்‌ 
உட்படுத்துகிறது. நிலைமைகள்‌ சாதகமாக இருக்கும்‌ போதே நட வேண்டியது 
அவசியமாகிறது. 





குறிப்புகள்‌ 

1“சந்திரரோகம்‌” எனும்‌ பதம்‌ இலத்தீன்‌ வார்த்தையாகிய லூனாடிக்கஸிலிருந்து 
வந்தது, இவ்வார்த்தை “சந்திரனுக்கும்‌” தொடர்புடைய (லூனா) ஒன்று. “19/1/1/வா Bar- 
clay, The Gospel of Matthew, vol. 2, 2d ed., The Daily Study Bible (Philadelphia: Westminster 
Press, 1958), 184-85. காண்க Talmud Sanhedrin 24a; Baba Bathra 3b; Berakoth 64a. °Bruce M. 


195 


Metzger, A Textual Commentary on the Greek New Testament, 2d ed. (Stuttgart: German Bible 
Society, 1994), 35, 85. *“ஓப்புக்‌ கொடுத்தல்‌” எனும்‌ கிரேக்கப்‌ பதம்‌ மயம்‌) யூதாஸின்‌ 
காட்டிக்‌ கொடுத்தலுக்கு அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. எப்படியிருப்பினும்‌, 
மகத்துவமுள்ள தேவனுடைய தெரிவின்படி தமது குமாரன்‌ பாடுபட்டு மரிக்கும்படி 
ஒப்புக்‌ கொடுத்த காட்சி மற்ற வசனப்பகுதிகளில்‌ காணப்படுகிறது (ஏசாயா 53:6, 
12 [LXX]; ரோமர்‌ 4:25; 8:32). ”இந்த யூத சேவகர்கள்‌ ரோம போர்சேவகர்களுடன்‌ 
இயேசுவை பிடிக்கும்படி சென்றனர்‌ (யோவான்‌ 18:3, 12). “இ.பி. முதல்‌ நூற்றாண்டில்‌, 
இரண்டு அரை வெள்ளிக்காசுகள்‌ (அரை வெள்ளிக்காசுகள்‌) அரைச்சேக்கலுக்கு 
சமமானது. (J௦sephus Antiquities 3.8.2.) ”Mishnah Shekalim 2.4. #ldid., 1:1, 3; Josephus 
Antiquities 16.2.3; 16.6.2-5; 18.9.1. Josephus Wars 7.6.6; Dio Cassius Roman History 65.7.2; 
Suetonius Lives of the Caesars: Domitian 12.12. ‘Leon Morris, The Gospel according 
to Matthew, Pillar Commentary (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1992), 
452. 

!!நிஷ்னாவின்‌ கூற்றுப்படி, லேவியர்கள்‌, இஸ்ரவேலர்கள்‌, 
யூதமார்க்கத்தமைந்தவர்கள்‌ மற்றும்‌ விடுதலைபெற்ற அடிமைகள்‌ அனைவரும்‌ 
வரிசெலுத்த கடமைப்பட்டவர்கள்‌. ஸ்திரீகள்‌, அடிமைகள்‌, மைனர்கள்‌, ஆகியோர்‌ 
வரிசெலுத்த கடமைப்பட்டவர்களல்ல, ஆகிலும்‌ அவர்களுடைய பணம்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்டது, ஆசாரியர்கள்‌ வரிசெலுத்த வேண்டுமா வேண்டியதில்லையா என்று 
ஒரு கேள்வி நிலைத்திருக்றெது, புறஜாதிகளிடமிருந்தும்‌ சமாரியார்களிடமிருந்தும்‌ பணம்‌ 
ஏற்றுக்‌ கொள்ளப்படவில்லை. (Mishnah Shekalim 1.3-5.) சவக்கடலில்‌ கிடைக்கப்பெற்ற 
தோல்‌ சுருள்படி, கும்ரான்‌ பகுதியில்‌ வாழ்ந்தவர்கள்‌ தேவாலய வரியை வாழ்நாள்‌ 
காலத்துக்கும்‌ ஒருமுறை மட்டும்‌ செலுத்துவார்கள்‌, வருடந்தோறும்‌ செலுத்துவதற்குப்‌ 
பதிலாக அப்படிச்‌ செய்தார்கள்‌. (வேதாகமப்‌ பிரமாணங்களின்‌ கட்டளைகள்‌.) 
Michael J. Wilkins, “Matthew,” in Zondervan Illustrated Bible Backgrounds Commentary, 
vol. 1, Matthew, Mark, Luke, ed. Clinton E. Arnold (Grand Rapids, Mich.: Zondervan, 2002), 
110. வேறே உதாரணங்கள்‌ மீனுக்குள்ளிருந்து கண்டுபிடிக்கப்படும்‌ விலைமதிப்புள்ள 
- கடல்‌ நாயிலிருந்து கடைந்தெடுக்கப்படும்‌ மோதிரம்‌ மற்றும்‌ விலையுயர்ந்த கல்‌ - 
ஆகியவை புராதன இலக்கியங்களில்‌ கூறப்பட்டுள்ளன. (Herodotus 3.41, 42; Talmud Shab- 
bath 119a.) “Josephus Antiquities 3.8.2. \SDavid Hill, The Gospel of Matthew, The New Century 
Bible Commentary (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1972), 271-72. 
காண்க Donald A. Hagner, Matthew 14—28, Word Biblical Commentary, vol. 33B (Dallas: 
Word Books, 1995), 512. "போந்த 5. Keener, 4 Commentary on the Gospel of Matthew (Grand 
Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1999), 446. 


196 


45 
இராக்யத்தீல்‌ உறவுமுறைகள்‌ 


[18:1-55] 


மத்தேயுவில்‌ காணும்‌ ஐந்து போதனைப்‌ பகுதிகளில்‌ மத்தேயு 18ம்‌ 
அதிகாரம்‌ நான்காவது பகுதியை உள்ளடக்யெது. ஒவ்வொரு பகுதியின்‌ 
நிறைவிலும்‌ “இயேசு [இந்த வார்த்தைகளை] சொல்லி முடித்த போது” என்று 
குறிப்பிடப்படுறெது (7:28; 11:1; 13:55; 19:1; 26:1). இந்த நான்காவது பகுதி 
இயேசு இன்னும்‌ கப்பர்நகூமில்‌ இருக்கையில்‌, யூதேயா எருசலேம்‌ பகுதிகளுக்கு 
போவதற்கு முன்‌, அவர்‌ போதித்தவைகளை உள்ளடக்கியது (19:1; 21:1). 

இந்த வேளையில்‌, தாம்‌ ஸ்தாபிக்கப்போறெ சபையுடன்‌ இயேசு கவனம்‌ 
செலுத்தி விசுவாசத்தின்‌ புதிய சமுதாயத்துடனான உறவு முறைகள்‌ பற்றி 
போதித்தார்‌ (16:18). இந்த அதிகாரம்‌ ஒரு தலைப்பிலிருந்து மற்றொரு 
தலைப்புக்கு நகர்ந்து ஐந்து பாகமாக பகுத்து போதிக்றெது: (1) இராஜ்யத்தில்‌ 
பெரியவனாயிருத்தல்‌ (18:1-4), (2) இடறுதல்‌ உண்டாக்குவதற்கு எதிரான 
எச்சரிக்கை (18:5-9), (3) காணமல்‌ போன ஆட்டைக்‌ குறித்த உவமை (18:10-14), 
(4) கருத்துவேறு பாடுகளைக்‌ களைய விதிமுறைக்‌ தீர்மானம்‌ (18:15-20), மற்றும்‌ 
(5) மன்னிக்காத ஊழியக்காரனின்‌ உவமை (18:21-35). 





இராஜ்யத்தில்‌ பெரியவனாயிருத்தல்‌: 
தாழ்மை! (18:1-4) 


அவ்வேளையில்‌ சீஷர்கள்‌ இயேசுவினிடத்தில்‌ வந்து: பரலோக 
இராஜ்யத்தில்‌ எவன்‌ பெரியவனாயிருப்பான்‌ என்று கேட்டார்கள்‌. 

2இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில்‌ அழைத்து அதை அவர்கள்‌ நடுவே 
நிறுத்தி: 

நீங்கள்‌ மனந்திரும்பிப்‌ பிள்ளைகளைப்‌ போல்‌ ஆகாவிட்டால்‌, 
பரலோகராஜ்யத்தில்‌ பிரவேசிக்கமாட்டீர்கள்‌ என்று மெய்யாகவே 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 

“ஆகையால்‌ இந்தப்‌ பிள்ளையைப்‌ போலத்‌ தன்னைத்‌ தாழ்த்துகிறவன்‌ 
எவனோ, அவனே பரலோக ராஜ்யத்தில்‌ பெரியவனாயிருப்பான்‌. 


வசனம்‌ 1. அவ்வேளையில்‌ என்று துவங்கும்‌ இச்சொற்றொடர்‌, 
கப்பாநகூமில்‌ இதற்கு முன்பு நடந்த நிகழ்ச்சியோடு நெருங்கிய 
தொடர்புடையதாயிருக்கிறது என்று சுட்டிக்‌ காட்டுகிறது (17:24-27). இந்த 
கலந்துரையாடல்‌ அங்கே நிகழ்ந்ததாக மாற்கு சுவிசேஷம்‌ உறுதிப்படுத்துறெது 
(9:33). அடிக்கடி செய்தது போலவே, சீஷர்கள்‌ இயேசுவிடம்‌ ஒரு கேள்வியுடன்‌ 


ப்‌ ட 212 
வந்தார்கள்‌. 


197 


மாற்கின்‌ சுவிசேஷப்‌ பகுதியில்‌ எழுதப்பட்டுள்ளதை ஒப்பிட்டால்‌ 
மத்தேயு சுருக்கி எழுதியிருக்கிறார்‌ என்று அறியலாம்‌. “கலிலேயாவைக்‌ கடந்து 
இயேசுவுடன்‌ போகையில்‌” பரலோக ராஜ்யத்தில்‌ யார்‌ பெரியவனாயிருப்பான்‌ 
என்ற தர்க்கம்‌ வழி நெடுக ஷர்களிடம்‌ தொடர்ந்ததாகக்‌ கூறப்படுகிறது 
(மாற்கு 9:30) கப்பர்நகூமுக்குப்‌ போய்ச்‌ சேர்ந்த பொழுது, அவர்கள்‌ 
தங்கியிருக்க வீட்டிற்குள்‌ பிரவேசித்தார்கள்‌. அது பேதுருவின்‌ வீடு என்று 
யூகிக்கப்படுறெது. பிறகு வழியிலே சீஷர்கள்‌ விவாதித்துக்‌ கொண்டு 
வந்த சாராம்ஸத்தை இயேசு அவர்களிடம்‌ கேட்டார்‌ (மாற்கு 9:33). 
எவ்வித சந்தேகத்துக்கும்‌ இடமின்றி அவர்கள்‌ வழியிலே பேசிக்கொண்டு 
வந்தவைகளை அவர்‌ அறிவார்‌, ஆதிலும்‌ அவர்களின்‌ உரையாடலைக்‌ குறித்து 
அவர்‌ கேட்டார்‌. சொல்லப்பட்டவைகளை கவனமுடன்‌ சிந்திக்கச்‌ செய்யும்‌ 





பொருட்டு அவர்‌ அப்படிக்‌ கேட்டிருக்கலாம்‌. அவர்களின்‌ இந்த உரையாடலில்‌ 
அவர்கள்‌, பரலோக இராஜ்யத்தில்‌ எவன்‌ பெரியவனாயிருப்பான்‌? என்று 
கேட்டார்கள்‌. சீஷர்கள்‌ இன்னமும்‌ தேவனுடைய ராஜ்யத்தைக்‌ குறித்து 
தவறான எண்ணத்திலேயே இருந்ததாக, தெளிவாகிறது. 

இந்த விவாதம்‌ நடைபெற்றதற்கு சற்று முன்புதான்‌, இயேசு தமது 
பாடுகளைக்‌ குறித்து விரிவாக இரண்டாம்‌ முறை கூறியிருந்தார்‌ (17:22, 23). அவர்‌ 
கும்மைத்‌ தாமே பாடுபடும்‌ தாசனாக விவரித்துப்‌ பேசியிருந்தும்‌, அவருடைய 
சீஷார்கள்‌ உலக ஆசைகளால்‌ பதவிகளையும்‌ பெரிய ஸ்தானத்தையும்‌ பெறுகிற 
எண்ணத்தால்‌ நிரப்பப்‌ பட்டிருந்தனர்‌, மாற்கு 9:35ல்‌ இயேசு தம்முடைய 
சீஷார்களிடத்தில்‌, “எவனாகிலும்‌ முதல்வனாயிருக்க விரும்பினால்‌ அவன்‌ 
எல்லாருக்கும்‌ கடையானவனும்‌, எல்லாருக்கும்‌ ஊழியக்காரனுமாயிருக்கக்‌ 
கடவன்‌” என்று சொன்னார்‌. 

வசனம்‌ 2. இயேசு பெரும்பாலும்‌ தம்முடைய சீஷர்களுடைய 
கேள்விகளை புதிய உபதேசத்தைக்‌ கொடுப்பதற்கான சந்தர்ப்பமாக்கிக்‌ 
கொண்டார்‌ (13:10, 36; 18:21; 24:3). இந்த நிகழ்வின்போது, இயேசு ஒரு 
பிள்ளையை தமது கரங்களில்‌ எடுத்து அவர்களோடு சம்பந்தப்படுத்திக்‌ 
காட்டும்‌ பொருட்டு விளக்கமளித்து சத்தியத்தைச்‌ சொன்னார்‌. கிரேக்க 
மொழியில்‌ இங்கே குறிப்பிடப்படும்‌ (ஓஎiப0॥) “பிள்ளை” எனும்‌ வார்த்தை 
ஒரு குழந்தையை, ஒரு சிறு குழந்தையை குறிப்பிடுவது போன்றதாயிருந்தது. 
இந்த குழந்தை அநேகமாக தளர்‌ நடையில்‌ நடக்கும்‌ பருவத்தில்‌ 
இருந்திருக்க வேண்டும்‌, ஏனெனில்‌ பிள்ளையை இயேசு அழைத்து 
தம்மிடத்தில்‌ நிறுத்தினார்‌ என்று சொல்லப்படுகிறது. பெற்றோர்களின்‌ உதவி 
இருந்ததாக எதுவும்‌ குறிப்பிடப்படவில்லை. அவர்கள்‌ பேதுருவின்‌ வீட்டில்‌ 
இருந்திருப்பார்களேயாகில்‌ அநேகமாக அந்தக்‌ குழந்தை பேதுருவின்‌ குடும்ப 
அங்கத்தினர்களில்‌ ஒன்றாக இருந்திருக்கக்‌ கூடும்‌. 

பிள்ளை இயேசுவினிடத்தில்‌ வந்தபோது, அதை சீஷர்களுக்கு 








முன்பாக நிறுத்தினார்‌. வளர்ந்த பெரிய மனிதர்களுடன்‌ ஒப்பிடும்போது 
ஒரு சிறிய குழந்தை நின்று கொண்டிருப்பது கவனிக்கப்படக்‌ கூடாததாக 
இருந்திருக்கும்‌. பழங்காலங்களில்‌ பிள்ளைகள்‌ பெரியவர்களைப்‌ போல 
மதிக்கப்படுவதில்லை. குமாரர்கள்‌ குமாரத்திகளிலும்‌ அதிக முக்கியத்துவம்‌ 
கொடுக்கப்பட்டனர்‌. ஏனெனில்‌ அவர்கள்‌ உழைப்பாளிகளாகவும்‌ போர்ச்‌ 
சேவகா்களாகவும்‌ வளருவார்கள்‌. கிரேக்க - ரோம சமுதாயத்தில்‌, சில 


198 


நேரங்களில்‌ பெண்‌ குழந்தைகள்‌ கைவிடப்பட்டார்கள்‌, ஆரோக்கியமற்ற 
ஆண்‌ பிள்ளைகளுடன்‌ விடப்பட்டனர்‌. சிசுக்கள்‌ கருசிதைக்கப்‌ பட்டனர்‌. 
யூதர்கள்‌ மத்தியில்‌ சிறுபிள்ளைகள்‌ உயர்வான பார்வையை (கவனத்தைப்‌) 
பெற்றிருந்தனர்‌, அவர்களை தேவனுடைய அற்புதமான சிருஷ்டிகளில்‌ 
ஒன்றாகப்‌ பார்த்தனர்‌, இருந்தும்‌ அப்படிப்‌ பட்ட சிறுபிள்ளைகள்‌ 
பெரியவர்களை விட தாழ்ச்சியானவர்களாகவே பார்க்கப்பட்டனா்‌ 
(19:13, 14). இந்தப்‌ பின்னணிகளையெல்லாம்‌ ஆராய்ந்து பார்க்கையில்‌ 
கர்த்தருடைய செய்கைகள்‌ எவ்வளவு தீவிரமாற்றங்களையுடையகாயிருந்தது 
என்பது வெளிப்படுத்தப்படுகிறது. போதகர்கள்‌ பொதுவாகவே 
ஒழுக்கரீதியாக மாணவர்களுக்கு முன்‌ நாயகர்களைப்‌ போன்ற வாழ்வையுமே 
முன்‌ நிறுத்துவார்கள்‌. இயேசு அவைகளுக்கு மாறாக ஒரு பிள்ளையை 
அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினார்‌.” 

வசனம்‌ 3. பரலோகராஜ்யத்தில்‌ எவன்‌ பெரியவனாயிருப்பான்‌ என்று 
கேட்ட கேள்விக்கு ஒரு குழந்தையை பாடப்பொருளாக முன்‌ நிறுத்தி 
இயேசு பதிலளித்தார்‌. அவர்‌, நீங்கள்‌ மனந்திரும்பி பிள்ளைகளைப்‌ 
போல்‌ ஆகாவிட்டால்‌, பரலோக ராஜ்யத்தில்‌ பிரவேசிக்க மாட்டீர்கள்‌ 
என்று மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ என்று விளக்கினார்‌. 
சீஷார்கள்‌ தங்களுக்கு பதவி வேண்டும்‌ என்று கேட்டு தங்களுக்குள்‌ சச்சரவு 
செய்துகொண்டிருக்கையில்‌, அவர்களின்‌ உணர்வுகளெல்லாம்‌ தங்களுக்கு 
அதிலே ஒரு தலைமைத்துவப்‌ பதவிடைக்கும்‌ என்று உறுதியாக நம்பச்‌ 
செய்தது. இயேசு அவர்களை எச்சரித்து தங்களுடைய இறுமாப்பிலே உறுதி 
யாயிருந்து சுயநலமாயிருப்பார்களானால்‌, அவர்கள்‌ அதிலே பிரவேசிப்பது 
கூட இல்லை என்றார்‌. பிரவேசிப்பது “இல்லை” என்பது ஒரு இருமடங்கு 
வலியுறுத்தலாக எதிர்மறையில்‌ (௦1 ௪). மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அது 
“நிச்சயமாக” (பிரவேசிப்பது) “இல்லை” அல்லது “ஒரு போதும்‌ இல்லை” என்று 
குறிப்பிடக்கூடும்‌ (NIV; NRSV). 

இந்த சீஷர்கள்‌ “மனந்திரும்ப” வேண்டியதிருந்தது (78/0) அவர்கள்‌ ஒரு 
“இரும்புதலுக்குள்‌” செல்ல வேண்டும்‌. லூக்கா அதே போன்ற வாதத்தையை 
கொண்டிருக்கிறார்‌ (ஐர5ழh௦), இது மொழிபெயர்க்கும்‌ போது “திரும்புதல்‌” 
“மனந்திரும்புதல்‌” என்று பேதுரு தம்முடைய இரண்டாவது பிரசங்கத்தில்‌ 
குறிப்பிட்ட வார்த்தைகள்‌ (நடபடிகள்‌ 3:19, 26). சீஷர்கள்‌ தங்களிலுள்ள 
இறுமாப்புடன்‌ கூடிய அகந்தையை விட்டுத்‌ திரும்பி சிறுபிள்ளைகளைப்‌ போல்‌ 
தாழ்மைப்பட வேண்டும்‌. மனம்‌ மாற்றப்படுகிற எல்லாருமே குழந்தைகளைப்‌ 
போல மாற வேண்டியது அவசியமானது. சிறு பிள்ளைகளிடத்தில்‌ நிறைவான 
விசுவாசமும்‌, மேட்டிமையில்லாத தன்மையும்‌ இருக்கிறது, மிக எளிதாக 
மன்னிக்கிற சுபாவமுடையவர்களாயிருக்கின்றனர்‌.” பரலோகத்துக்குச்‌ செல்ல 
விரும்புகிற எவரிடத்திலும்‌ கேட்கப்படும்‌ தேவை இதுவே. 

மத்தேயு புத்தகத்தில்‌ மட்டும்‌ வேறெந்த வசனப்‌ பகுதியிலும்‌ இல்லாத 
வகையில்‌ “பரலோகராஜ்யம்‌” எனும்‌ வாக்கியம்‌ முப்பத்திரண்டு முறை 
பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது மாற்கு புத்தகத்தில்‌ 9:1ல்‌ பேசப்படுகிற 
ஒத்த (ஒரே) பொருள்தான்‌. இந்த இராஜ்யம்தான்‌ வாக்குத்தத்தமாகப்‌ 
பேசப்பட்ட ஒன்று (தானியேல்‌ 2:44). ஒலிவ மலையிலிருந்து இயேசு பரமேறிச்‌ 
செல்லுவதற்கு மூன்‌, அப்போஸ்தலர்கள்‌ அவரிடத்தில்‌ கேட்டார்கள்‌, 





199 


“ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்குத்‌ திரும்பக்‌ 
கொடுப்பீர்‌?” (நடபடிகள்‌ 1:6). அவர்கள்‌ இராஜ்யத்தின்‌ உண்மையான 
இயல்பை விளங்கிக்‌ கொள்ளாமல்‌ இன்னமும்‌ குழப்பிக்‌ கொண்டுதான்‌ 
இருந்தனர்‌. இயேசு அவர்களிடம்‌ சொன்னார்‌, 


பிதாவானவர்‌ தம்முடைய ஆதனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும்‌ 
வேளைகளையும்‌ அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல, பரிசுத்த ஆவி 
உங்களிடத்தில்‌ வரும்போது நீங்கள்‌ பெலனடைந்து, எருசலேமிலும்‌ 
யூதேயா முழுவதிலும்‌, சமாரியாவிலும்‌, பூமியின்‌ கடைசி பரியந்தமும்‌ 
எனக்குச்‌ சாட்சிகளாயிருப்பீர்கள்‌ என்றார்‌ (நடபடிகள்‌ 1:7, 8). 


இந்த தீர்க்கதரிசனம்‌ பெந்தெகோஸ்தே நாளில்‌ நிறைவேறியது 
(நடபடிகள்‌ 2). அந்த நாளிலே அப்போஸ்தலர்கள்‌ பரிசுத்த ஆவியையும்‌ 
பெலனையும்‌ பெற்றார்கள்‌, தேவனுடைய ராஜ்யம்‌ உலகில்‌ வந்தது 
(நடபடிகள்‌ 2:4, 32-36). ஜனங்கள்‌ விசுவாசித்து, மனந்திரும்பி, ஞானஸ்நானம்‌ 
பெற்று இராஜ்யத்துக்குள்‌ பிரவேசித்தார்கள்‌ (நடபடிகள்‌ 2:37, 38). இது 
“மறுபடியும்‌ பிறக்க வேண்டும்‌” என்று இயேசு குறிப்பிட்டுச்‌ சொன்னதை 
கைக்கொள்வது - அதாவது, “ஆவியினாலும்‌ ஜலத்தினாலும்‌ பிறப்பது” 
- “தேவனுடைய  ராஜ்யத்திற்குள்ளாவதற்கு” இது தேவையானது 
(யோவான்‌ 3:3, 5). 

வசனம்‌ 4. இந்த சுருக்கமான பாடம்‌ வசனம்‌ 1ல்‌ €ஷர்கள்‌ இயேசுவிடம்‌ 
கேட்ட கேள்விக்கு பதில்‌ கொடுப்பதுடன்‌ முடிவுறுறெது: ஆகையால்‌ இந்தப்‌ 
பிள்ளையைப்‌ போலத்‌ தன்னைத்‌ தாழ்த்துறறெவன்‌ எவனோ, அவனே 
பரலோக ராஜ்யத்தில்‌ பெரியவனாயிருப்பான்‌. தேவனுடைய பார்வையில்‌ 
பெரியவனாயிருக்க ஒருவன்‌ தன்னைத்தான்‌ தாழ்த்தி மற்றவர்களுக்கு 





ஊழியஞ்செய்ய வேண்டும்‌. இயேசு சொன்னார்‌; அவர்‌ கூட “ஊழியம்‌ 
கொள்ள வராமல்‌, ஊழியஞ்செய்யவும்‌, அநேகரை மீட்டும்‌ பொருளாகத்‌ 
தம்மை ஒப்புக்‌ கொடுக்கவும்‌ வந்ததாகக்‌” குறிப்பிட்டார்‌ (20:28). பஸ்கா 
பண்டிகையில்‌ புசிக்கும்‌ போது, அவர்களுடைய கால்களைக்‌ கழுவியகன்‌ மூலம்‌ 
ஊழியஞ்செய்வகைக்‌ குறித்த முன்‌ மாதிரியை இயேசு அப்போஸ்கலர்களுக்குக்‌ 
கொடுத்தார்‌ (யோவான்‌ 13:5-16). 1. W. Gey கூர்ந்து கவனித்தபடி, “மிகுந்த 
தாழ்மையுள்ளவர்களே பெரியவர்களாயிருப்பார்கள்‌ ஏனெனில்‌ அவர்களே 
மிகவும்‌ சுயநலமற்றவர்களாக மிகவும்‌ இயேசுவைப்‌ போல வாழ்வார்கள்‌.” 
“மேலே செல்ல ஆசைப்படுகிறவன்‌, முதலாவதாக கீழே போக வேண்டும்‌ - 
அவனுடைய முழங்காலில்‌” என்று யாரோ ஒருவர்‌ குறிப்பிட்டார்‌. 


இடறல்‌ உண்டாக்குகிறவனாக 
இருப்பதற்கு எதிரான எச்சரிக்கை: 
பொறுப்புணர்வு (18:5-9) 
இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என்‌ நாமத்தினிமித்தம்‌ ஏற்றுக்‌ 


கொள்ளுகிறவன்‌ என்னை ஏற்றுக்‌ கொள்ளுகிறான்‌. 
“என்னிடத்தில்‌ விசுவாசமாயிருக்கிற இந்தச்‌ சிறியரில்‌ ஒருவனுக்கு இடறல்‌ 


200 


உண்டாக்குகிறவன்‌ எவனோ, அவனுடைய கழுத்தில்‌ ஏந்திரக்கல்லைக்‌ கட்டி, 
சமுத்திரத்தின்‌ ஆழத்தில்‌ அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும்‌. 

*இடறல்களினிமித்தம்‌ உலகத்துக்கு ஐயோ, இடறல்கள்‌ வருவது 
அவசியம்‌, ஆனாலும்‌ எந்த மனுஷனால்‌ இடறல்‌ வருகிறதோ, அவனுக்கு 
ஐயோ! 

உன்‌ கையாவது உன்‌ காலாவது உனக்கு இடறல்‌ உண்டாக்கினால்‌, 
அதைத்‌ தரித்து எறிந்துபோடு; நீ இரண்டு கையுடையவனாய்‌, அல்லது இரண்டு 
காலுடையவனாய்‌ நித்திய அக்கினிலே கள்ளப்படுவதைப்‌ பார்க்கிலும்‌, 
சப்பாணியாய்‌ அல்லது ஊனனாய்‌, நித்திய ஜீவனுக்குள்‌ பிரவேசிப்பது, உனக்கு 
நலமாயிருக்கும்‌. 

2உன்‌ கண்‌ உனக்கு இடறல்‌ உண்டாக்கினால்‌, அதைப்‌ பிடுங்கி எறிந்து 
போடு; இரண்டு கண்ணுடையவனாய்‌ எரிநரகத்தில்‌ தள்ளப்படுவதைப்‌ 
பார்க்கிலும்‌, ஒன்றைக்‌ கண்ணனாய்‌, ஜீவனுக்குள்‌ பிரவேசிப்பது உனக்கு 
நலமாயிருக்கும்‌. 


அடுத்து இயேசு விசுவாசிகளை நடத்தும்படி திரும்புகிறார்‌. இந்த 
விசுவாசிகள்‌ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும்‌ (18:5) அவர்களை இடறலடையச்‌ 
செய்யக்கூடாது (18:6). மற்றவர்களை இடறலடையச்‌ செய்கிறவன்‌ கடுமையாக 
நியாயந்தர்க்கப்படுவான்‌ (18:7). கூடுதலாக, எல்லா முன்‌ எச்சரிக்கையையும்‌ 
ஒருவன்‌ எடுத்துக்கொண்டு இடறிவிடாமல்‌ பார்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌ 
(18:8, 9). 

வசனம்‌ 5. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என்பது இயேசு தமது 
கரங்களில்‌ எடுத்துக்‌ கொண்டுள்ள பிள்ளையைக்‌ குறிக்கிறது (மாற்கு 
9:36). ஒரு விசுவாசியை வரவேற்கும்‌ கொள்கைக்கு விளக்கமளிக்க அவர்‌ 
அந்தப்‌ பிள்ளையைப்‌ பயன்படுத்தினார்‌. பொதுவாகப்‌ பேசுவோமானால்‌ 
ஏற்றுக்கொள்ளுதல்‌ எனும்‌ வார்த்தை (எechoma1) “மனமுவந்து ஆயத்தத்துடன்‌ 
ஏதோ ஒன்றை அல்லது ஒருவரை தன்னிடமாய்‌ ஏற்றுக்‌ கொள்வது” என்று 
அர்த்தப்படுகறது. இதற்கு முன்பு மத்தேயு புத்தகத்தில்‌, அப்போஸ்தலரின்‌ 
ஊழியப்பணியின்‌ போது காட்டப்படும்‌ உபசரிப்பை குறிப்பாக பயன்படுத்தி 





பேசப்பட்டது (10:40-42ன்‌ வியாக்கியான உரையைக்‌ காண்க). இதற்கு 
ஒப்பான மாற்கு குறிப்பிட்டுள்ள வசனப்பகுதியில்‌ இந்த அர்த்தத்தை, 
மற்றவர்கள்‌ கொடுப்பதையும்‌ சேர்த்து அப்போஸ்கலர்களுக்கு அவர்கள்‌ 
“திறிஸ்துவினுடை யவர்களாயிருக்றெ நாமத்தினிமித்தம்‌ ஒரு கலசம்‌ தண்ணீர்‌ 
குடிக்கக்‌ கொடுத்தாலும்‌” என்று குறிப்பிடுகிறார்‌ (மாற்கு 9:41). Dechomai எனும்‌ 
வார்த்தை உபசரிப்பைக்‌ குறிக்கிறது, அது மற்ற வசனப்பகுதிகளில்‌ ஊழியஞ்‌ 
செய்பவர்களுக்குக்‌ கொடுக்கப்படுவதையும்‌ பேசும்‌ வசனப்பகுதிகளையும்‌ 
சேர்த்து பேசுகிறது (2 கொரிந்தியர்‌ 7:15; கலாத்தியர்‌ 4:14; கொலோசெயர்‌ 4:10; 
காண்க நடபடிகள்‌ 21:17). 

இயேசுவின்‌ கருத்து என்னவெனில்‌ ஒரு தேவனுடைய பிள்ளையை 
ஜனங்கள்‌ நடத்தும்‌ விதம்‌ - குறைவான சமுதாய நிலைமை இருந்தபோதிலும்‌ - 
எப்படி நடத்துறொர்களோ அதே விதத்தில்தான்‌ இயேசுவையும்‌ நடத்துவார்கள்‌ 
என்பதுதான்‌ (காண்க 25:40, 45). உலகம்‌ பெரிய ஆட்களுக்கும்‌ 
பிரசித்தமானவர்களுக்கும்‌ செய்கிற சேவை உலகத்தாருடைய செயல்‌ 


201 


என்பதை கஷ்டப்பட்டு பார்த்து ஒருவர்‌ புரிந்து கொள்ள வேண்டுவதில்லை. 
தமது சீஷர்களை பெலவீனமானவர்களுக்கும்‌ முன்பின்‌ அறியாதவர்களுக்கும்‌ 
ஊழியம்‌ செய்யும்‌ படி கேட்டார்‌.” 

வசனம்‌ 6. விசுவாசமாயிருக்றெ சிறியரில்‌ ஒருவனுக்கு இடறல்‌ 
உண்டாக்குவது குறித்தும்‌ இயேசு சிறு பிள்ளையை உதாரணமாக 
பயன்படுத்துகிறார்‌. மறுபடியும்‌ குறிப்பிடப்படுவது, தேவனுடைய ஆவிக்குரிய 
பிள்ளைகளில்‌ ஒருவரைத்தான்‌. இடறல்‌ உண்டாக்குவது குறித்து எனும்‌ 
வினைச்சொல்‌ (9/4148//20) என்பதிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது, 
புதிய ஏற்பாட்டின்‌ மற்ற எல்லா புத்தகங்களைக்‌ காட்டிலும்‌ மத்தேயுவில்‌ 
அநேகமுறை பயன்படுத்தப்பட்டுள்ளது.” இந்த அதிகாரத்தில்‌ வசனங்கள்‌ 6, 8, 
9 ஆகியவற்றில்‌, ஒருவன்‌ ஒரு நபரை தனது செல்வாக்கினால்‌ பாவஞ்செய்ய 
வைப்பகைக்‌ குறிப்பிடுகிறது. 

மற்றவர்களை இடறலடையச்‌ செய்கிறவன்‌ எவனோ அவனுடைய 
கழுத்தில்‌ ஏந்திரக்கல்லைக்‌ கட்டி சமுத்திரத்தின்‌ஆழத்திலே அவனை 
அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும்‌ என்று இயேசு சொன்னார்‌ 
விசுவாசிக்கு இடறல்‌ உண்டாக்குகிறவன்‌ தேவனுடைய நியாயத்தீர்ப்பை 
எதிர்கொள்வதைக்‌ காட்டிலும்‌ கோரமாக ஒருவன்‌ மரிப்பதே அவனுக்கு 
நல்லது என்பது அவருடையகருத்தாக இருந்தது. மற்றவர்களை பாவம்‌ 
செய்யப்‌ பண்ணுகிறவன்‌ பெற்றுக்‌ கொள்ளும்‌ நியாயத்‌ தீர்ப்பைக்‌ காட்டிலும்‌ 
சமுத்திரத்தில்‌ மூழ்கடிக்கப்படுவது நலம்‌ (லூக்கா 17:2).” 

புராதன உலகத்தில்‌ வதை செய்து கொல்வது ஒரு பொதுவான செயலாக 
அதிகப்பட்சம்‌ இருந்ததில்லை, வேண்டுமென்றே தண்ணீரில்‌ மூழ்கி மரிப்பது 
எப்பொழுதாவது நிகழ்ந்தது.” இயேசுவின்‌ உருவகப்‌ பேச்சில்‌, எந்திரக்கல்லை 
கழுத்தில்‌ கட்டி கடலிலே அமிழ்த்தப்படுறெ ஒருவனுக்கு அவன்‌ தாக்குப்‌ 
பிடிக்க ஒரு வழியுமில்லை. அவனுடைய சரீரம்‌ முழுவதும்‌ மூழ்கடிக்கப்பட்டு, 
கடலின்‌ அடிவரை அமிழ்ந்து போகும்‌. மறுபடியும்‌ முந்திய நிலைக்கு வருவது 
இயலாத காரியம்‌. அப்படியொரு செயல்‌ நடந்தால்‌, அந்தப்‌ பிரேதம்‌ சரியான 
முறையில்‌ அடக்கம்‌ பண்ணப்பட இயலாது. சீஷர்கள்‌ இன்னமும்‌ கப்பர்நகூமில்‌ 
இருந்தபடியால்‌ (மாற்கு 9:33), அவர்களுடைய மனதுக்கு உடனடியாக 
நினைவில்‌ வருவது கலிலேயாக்‌ கடல்தான்‌. 

NASB வேதாகமத்தில்‌, “ஒரு பெரிய  ஏந்திரக்கல்‌,” என்று 
குறிப்பிடப்பட்டுள்ளது, அதன்‌ திரேக்கப்பதம்‌ உண்மையில்‌ (74/09 onikos) 
“கழுதை [யின்‌] ஏந்திரக்கல்‌” என்று சொல்லப்படுகிறது. இவ்வகைக்‌ கல்‌ ஒரு 
கழுதையோ, ஒரு எருதோ சுற்றி இழுக்க ஏதுவாக, சமுதாய ஏந்திரக்‌ கல்லில்‌ 
மேல்‌ கல்லின்‌ பகுதியில்‌ மரத்தால்‌ இணைக்கப்பட்டு அதிலிருந்து அந்த 
மிருகத்தின்‌ கழுத்தில்‌ கட்ட ஏதுவாக அமைக்கப்பட்டிருக்கும்‌.! அந்த மிருகம்‌ 
ஏந்திரக்‌ கல்லை (மேல்பகுதியை) இழுத்துக்‌ கொண்டு சுற்றி வரும்‌, கீழிருக்கும்‌ 
கல்லில்‌ உராய்வதால்‌ தானியம்‌ அறைக்கப்படும்‌. இந்த பெரிய ஏந்திரக்கல்‌ 
வீடுகளில்‌ ஸ்திரீகள்‌ கைகளினால்‌ அரைக்கிற சிறிய வகை ஏந்திரக்‌ கல்லிருந்து 
வித்தியாசப்படுத்தி பார்க்கப்பட வேண்டும்‌ (24:41). இன்றைய நாட்களில்‌ 
பாறையிலிருந்து செதுக்கப்பட்ட ஏந்திரக்‌ கற்கள்‌ பல வடிவங்களில்‌ புராதன 
கப்பர்நகூமில்‌ காணப்படுகின்றன. 





வசனம்‌ 7. இயேசு தொடர்ந்து, இடறுதல்களினிமித்தம்‌ உலகத்துக்கு 


202 


ஐயோ! என்றார்‌. “ஐயோ” எனும்‌ சொல்‌ நீதியான கோபத்தை பிரதிபலிப்பதாக 
இருக்கையில்‌, கர்த்தர்‌ அதை ஆழ்ந்த வருத்தத்தோடும்‌ இரக்கத்தோடும்‌ 
கலந்து அந்த வார்த்தையைச்‌ சொன்னார்‌ (11:21ன்‌ விளக்கவுரையைக்‌ காண்க). 
இங்கு சொல்லப்படும்‌ வாக்கியம்‌ இயல்பில்‌ பொதுவானதாக காணுகிறது. 
அகிலும்‌ இந்த வார்த்தை இந்த உலகத்தின்‌ விழுந்துபோன நிலையையும்‌, 
பாவத்தால்‌ அழிவுண்டிருக்கும்‌ நிலையையும்‌ காட்டிக்‌ கொடுக்கிறது. 
இயேசுவைப்‌ பின்பற்றுவோர்‌ தவிர்க்க இயலாத அநேக இடறல்களைத்‌ 

















தாண்டவேண்டியதைக்‌ காண்பார்கள்‌. ஆகிலும்‌, அவர்கள்‌ மற்றவர்களுக்கு 
இடறுதலின்‌ கல்லைப்‌ போடுகிறவர்களாக இருந்துவிடக்‌ கூடாது (ரோமர்‌ 
14:13; 1 கொரிந்தியர்‌ 8:9-13; காண்க லேவியராகமம்‌ 19:14). 

பிறகு இயேசு சொன்னார்‌, எந்த மனுஷனால்‌ இடறல்‌ வருகிறதோ 
அவனுக்கு ஐயோ! இந்தச்‌ சொல்நடை அநேகமாக மற்றவர்களைப்‌ பாவம்‌ 
செய்ய தூண்டுகிற எல்லாரையும்‌ குறிப்பிடுகிற ஒரு பொதுவான குற்றமாகக்‌ 
காட்டப்படுகிறது. அது இயேசுவைக்‌ காட்டிக்‌ கொடுத்த யூதாசுக்கு 26:24ல்‌ 
சொல்லப்பட்டதற்கு ஒப்பான கர்த்தரின்‌ வார்த்தை என்பது ஒரு அதிரடியான 
செய்தி: “எந்த மனுஷனால்‌ மனுஷகுமாரன்‌ காட்டிக்‌ கொடுக்கப்படுகிறாரோ, 
அந்த மனுஷனுக்கு ஐயோ! அந்த மனுஷன்‌ பிரவாதிருந்தானானால்‌ அவனுக்கு 
நலமாயிருக்கும்‌” (26:24; NIV). 

வசனங்கள்‌ 8, 9. இயேசு வலியுறுத்தும்‌ பொருட்டு உயர்வு நவிழ்ச்சியாக 
- மிகைப்படுத்தி - முழுமையாக தீமையைக்‌ கைவிடும்‌ பொருட்டு ஒரு 
அறைகூவல்‌ விடுத்தார்‌. ஒருவருடைய கையோ, காலோ அல்லது கண்ணோ 
அவரைப்‌ பாவம்‌ செய்ய தூண்டுமானால்‌, அதை தறித்து எறிந்து விடு என்று 
அவர்‌ சொன்னார்‌. ஏற்கனவே மலையில்‌ அவர்‌ போதித்தவைகளை இந்த 
வசனங்கள்‌ மறுபடியும்‌ திருப்புதலாகப்‌ பேசப்படுகிறது, இங்கு “கால்களையும்‌” 
சேர்த்துப்‌ பேசப்‌ பட்டாலும்‌ இது பொதுவில்‌ மறுதிரும்புதல்தான்‌ (5:29, 30ன்‌ 
விளக்கவுரையைக்‌ காண்க). 

தனது (சரீர) உறுப்புக்களைச்‌ சிதைப்பது யூதர்களுக்கு அருவருப்பானதாக 
நினைக்கச்‌ செய்தாலும்‌, இயேசுவின்‌ உயர்நவிழ்ச்சி வாக்யெங்கள்‌ மிக 
அதிகமான வலியுறுத்தலாக அமைந்தது. குறிப்பிட்ட மார்க்கரீதியான 
தெய்வப்பற்றுடைய சிலர்‌ தங்கள்‌ சுய அங்கச்‌ சிதைவுகளை நம்பவும்‌ 
செயல்படுத்தவும்‌ செய்தனர்‌ (1 இராஜாக்கள்‌ 18:25-29). சில மதங்களில்‌ 
சமயத்‌ தண்டனை எனும்‌ பெயரில்‌ தங்களை வாரினால்‌ அடித்துக்‌ கொள்வதே 
இதற்கு சான்று. வேறு சிலர்‌ கத்திகளால்‌ வெட்டிக்‌ கொள்வதும்‌, தங்கள்‌ 
சரீரங்களை பாவத்துக்குட்படுத்தாமல்‌ பாதுகாக்கும்‌ பொருட்டாகத்தான்‌. 
சுயத்தை வெறுத்தும்‌ ஒறுத்தும்‌ இறையருளை அடையும்‌ நிலைக்‌ 
கோட்பாட்டைக்‌ கொண்டிருந்த சில ஆதிக்கிறிஸ்தவர்கள்‌ இதே போன்றே 
செயல்களை அனுஷ்டித்தனர்‌ (காண்க கொலோசெயர்‌ 2:23), இருந்தபோதி 
லும்‌, வேறிடங்களில்‌ இயேசு ஆவிக்குரிய உண்மையான தூய்மை உள்ளான 
மனுஷனில்‌ தான்‌ இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தினார்‌ (15:18, 19; காண்க 
2 கொரிந்தியர்‌ 10:5). 

நித்திய அக்கினியில்‌ ஒருவன்‌ தனது எல்லாசரீர உறுப்புக்களோடும்‌ 
பிரவேசிப்பகைக்‌ காட்டிலும்‌ ஊனமுள்ளவனாய்‌ பரலோகத்தில்‌ பிரவேசிப்பது 





அவனுக்கு நலமாயிருக்கும்‌ என்பதை கர்த்தர்‌ வலியுறுத்தினார்‌. கிரேக்க 


203 


வார்த்தையான “நித்தியம்‌” (௭1௦74௦) என்பது துன்மார்க்கருக்குக்‌ கிடைக்கப்‌ 
போகும்‌ தண்டனையின்‌ மற்றும்‌ நீதிமான்களுக்குக்‌ டைக்கப்‌ போகும்‌ 
பிரதிபலனின்‌ கால அளவையும்‌ குறிப்பிடுவதாகும்‌ (25:46). இருதரப்பு 
முடிவுக்கும்‌ இந்தப்‌ பதம்‌ ஒரேவிதமான விளக்கத்தைக்‌ கொண்டது. 

வசனம்‌ 8ல்‌ குறிப்பிடப்படும்‌ நித்திய அக்கினி என்பது வசனம்‌ 9ல்‌ 
குறிப்பிடப்படும்‌ எரிநரகத்திற்கு ஓத்த வார்த்தை தான்‌. “நரகத்துக்குக்‌” 
கிரேக்க வார்த்தை (22/21), எருசலேமுக்குத்‌ தெற்கே இருந்த இன்னோம்‌ 
பள்ளத்தாக்கு என்பதிலிருந்து வந்த வார்த்தை. பழைய ஏற்பாட்டில்‌, இந்தப்‌ 
பகுதி உச்சக்கட்ட வெறுப்பைத்‌ தருகிற அசுத்தங்கள்‌ நடப்பிக்கப்பட்டன, 
பின்னதாக அது கழிவுகளைக்‌ கொட்டுகிற இடமாகி தொடர்ந்து அக்கினி 
எரிகிற இடமாயிற்று (5:22 ன்விளக்கவுரையைக்‌ காண்க). “நகரம்‌” “அவியாத 








அக்கினியுள்ள” இடம்‌ என்று இயேசு விவரித்து, “அங்கே அவர்களுடைய புழு 
சாகாது, அக்கினி அவியாது” என்று குறிப்பிட்டார்‌ (மாற்கு 9:43, 48). 


காணமல்‌ போன ஆட்டைப்‌ பற்றிய உவமை: 
தனிப்பட்டோர்‌ மீது கவனம்‌ (18:10-14) 


இந்த  சிறியரில்‌ ஒருவனையும்‌ அற்பமாய்‌ எண்ணாதபடிக்கு 
எச்சரிக்கையாயிருங்கள்‌; அவர்களுக்குரிய தேவதூதர்கள்‌ பரலோகத்திலே என்‌ 
பரமபிதாவின்‌ சமூகத்தை எப்போதும்‌ தரிசிக்கிறார்கள்‌ என்று உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌. 

மனுஷகுமாரன்‌ கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார்‌. 

“உங்களுக்கு எப்படித்‌ தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு நூறு 
ஆடுகளிருக்க, அவைகளில்‌ ஒன்று சிதறிப்போனால்‌, அவன்‌ மற்றத்‌ 
தொண்ணூற்றொன்பது ஆடுகளையும்‌ மலைகளில்‌ விட்டுப்‌ போய்ச்‌ சிதறிப்‌ 
போனதை தேடாமலிருப்பானோ? 

2 அவன்‌ அதைக்‌ கண்டுபிடித்தால்‌, சிதறிப்போகாத தொண்ணூற்‌ 
றொன்பது ஆடுகளைக்‌ குறித்துச்‌ சந்தோஷப்படுகிறதைப்பார்க்கிலும்‌, அதைக்‌ 
குறித்து அதிகமாய்ச்‌ சந்தோஷப்படுவான்‌ என்று, மெய்யாகவே உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌. 

“இவ்விதமாக, இந்தச்‌ சிறியரில்‌ ஒருவனாகிலும்‌ கெட்டுப்போவது 
பரலோகத்திலிருக்கிற உங்கள்‌ பிதாவின்‌ சித்தமல்ல. 


தாழ்மையின்‌ முக்யெத்துவத்தை வலியுறுத்திய பின்‌  (18:1-4), 
மற்றவர்களுக்கு இடறுகிற கல்லாக இருக்கக்கூடாது என்று சொல்லி (18:5-9), 
ஒவ்வொரு விசுவாசியும்‌ தேவனுடைய கண்களில்‌ மதிப்புடையவர்களே என்று 
தமது சீஷர்களுக்கு இயேசு போதித்தார்‌, ஆட்டை உட்படுத்தி ஒரு சுருக்கமான 
உவமையை உதாரணமாக பாடமாக விளக்கப்படுத்தினார்‌ (18:10-14). 

வசனம்‌ 10. முன்‌ நிறுத்தப்பட்டிருந்த ஒரு குழந்தையை மையமாக 
பாடத்தைக்‌ கொடுத்தாரே (18:2, 4, 5) அந்தப்‌ பிள்ளை இயேசு தொடர்ந்து 
போதித்துக்‌ கொண்டிருந்தபோது அவர்கள்‌ மத்தியில்‌ இன்னமும்‌ நின்று 
கொண்டுதான்‌ இருந்தது. வசனம்‌ 6ல்‌ குறிப்பிடப்படுறெ சிறியரில்‌ ஒருவன்‌ 
எனும்‌ பதம்‌ அவருடைய அனைத்து சீஷர்களையும்‌ குறிப்பதாயிருந்தது. 


204 


இயேசுவின்‌ எந்த சீஷனையும்‌ ஒருபோதும்‌ அற்பமாய்‌ எண்ணக்கூடாது (ரோமர்‌ 
12:16; பிலிப்பியர்‌ 2:3, 4). அற்பமாய்‌ எண்ணப்படுகிற எனும்‌ கிரேக்க வார்த்தை 
(kataphroneo) “மட்டமாகப்பார்ப்பது” அல்லது “மிக லேசானவர்களாக 
நினைத்துக்‌ கொள்வது” என்றெல்லாம்‌ மொழிபெயர்க்கப்படலாம்‌. ஒருவர்‌ 
மற்றொரு நபரைத்‌ தன்னைக்‌ காட்டிலும்‌ கீமானவராக நினைத்துக்‌ கொண்டு 
அவரை அவமதிப்பது என்று பொருள்‌. 

இயேசு தொடர்ந்து, அவர்களுக்குரிய தேவதூதர்கள்‌ பரலோகத்திலே 
என்‌ பரம பிதாவின்‌ சமூகத்தை எப்போதும்‌ தரிசிக்கிறார்கள்‌ என்றார்‌. 
கிறிஸ்தவர்களை பாதுகாக்கிற தூகர்கள்‌ இருக்கிறார்கள்‌ எனும்‌ அர்த்தங்கொள்ள 
இது வழிகாட்டியது (காண்க NEB). ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும்‌ ஒரு தாதனோ 
அல்லது ஒரு தூதன்‌ அநேக கிறிஸ்தவர்களைக்‌ கவனித்துக்‌ கொண்டிருப்பதாகக்‌ 
கருதுகின்றனர்‌. எபிரெயருக்கு எழுதின எழுத்தாளர்‌ தேவ தூதர்களை 
“இரட்சிப்பைச்‌ சுதந்தரிக்கப்‌ போகிறவர்களினிமித்தமாக ஊழியம்‌ 
செய்யும்படிக்கு அவர்களெல்லாரும்‌ அனுப்பப்படும்‌ பணிவிடை 
ஆவிகளாயிருக்கிறார்கள்‌” என்று சொன்னார்‌ (எபிரெயர்‌ 1:14). ஆயினும்‌, 
இதற்கான சான்றாக புதிய ஏற்பாட்டில்‌ ஒவ்வொருவருக்கும்‌ ஒரு தேவதூதன்‌ 
பாதுகாப்பாக இருக்கின்றான்‌ என்ற கருத்துக்கு ஆதாரமளிப்பதில்லை. 

இங்கு குறிப்பிடப்படுகிற தேவதூதர்கள்‌ தேவனுடைய சிங்காசனத்தினருகே 
நிற்கிற வாய்ப்புப்பெற்றவர்கள்‌ (காண்க லூக்கா 1:19). “சமூகத்தை எப்போதும்‌ 
தரிசிக்றெ” என்று கூறப்படுவது புராதன காலத்தில்‌ விசாரணைக்‌ கூடத்தில்‌ 
ராஜாவின்‌ பிரசன்னத்தில்‌ எப்போதும்‌ இருக்கத்தக்க சிலாக்கியம்‌ பெற்றிருந்ததை 
அப்படிக்‌ குறிப்பிடப்பட்டது (1 இராஜாக்கள்‌ 10:8; 2 இராஜாக்கள்‌ 25:19; 
எஸ்தர்‌ 1:14; எரேமியா 52:25).11! தேவனுடைய பிரசன்னத்தில்‌ எப்போதும்‌ தேவ 
தூதர்கள்‌ இருப்பதுபோல, அவர்‌ எப்போதும்‌ பூமியின்மேல்‌ இருக்கிற தமது 
பிள்ளைகள்‌ மேல்‌ கவனஞ்‌ செலுத்திக்‌ கொண்டிருக்கிறார்‌. “பரலோகத்தின்‌ 








தேவன்‌ பூமியிலிருக்கிற மிகவும்‌ தாழ்மையான தமது மக்களின்‌ சூழ்நிலைகளைக்‌ 
குறித்துக்‌ கூட அறிந்திருக்கிறார்‌” என்பதை இயேசு தெளிவான வார்த்தைகளால்‌ 
ஆணித்தரமாக எடுத்துரைக்கிறார்‌.!” “தேவனுடைய சிறியரில்‌ சிலர்‌ தவறாக 
நடத்தப்பட்டாலும்‌ அது அவருடைய பார்வைக்குத்‌ தப்பாது. 

வசனம்‌ 11. மனுஷகுமாரன்‌ கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார்‌. ஆதி 
கால மூலப்‌ பிரதிகளில்‌ கிரேக்க மொழியில்‌ இந்த வசனம்‌ இல்லை. NASB யில்‌ 
இந்த வசனம்‌ அடைப்புக்‌ குறிகளில்‌ போடப்பட்டுள்ளது, அதே வேளையில்‌ 
இன்றைய மொழிபெயர்ப்புகளில்‌ அடிக்குறிப்பாக பயன்படுத்தியுள்ளது 
(NEB; TEV; NIV; NRSV; NJB; NCV; CEV; NLT). Bruce M. Metzger என்பவர்‌ 
ஆலோசனையாகக்‌ குறிப்பிட்டு இந்த வசனம்‌ லூக்காவிட மிருந்து ஒரு சமூகமான 
பெயர்ப்புக்காக வசனம்‌ 10 லிருந்து 12 வரை நகல்‌ எடுக்கப்பட்டது என்று 
குறிப்பிடுகிறார்‌. !£ கூடுதலாக “தேடவும்‌” எனும்‌ வார்த்தை அதே வாக்கெத்தில்‌ 
லூக்கா 19:10ல்‌ கொண்டுள்ளது: “இழந்துபோனதை தேடவும்‌ இரட்சிக்கவுமே 
மனுஷகுமாரன்‌ வந்திருக்கிறார்‌. ” மத்தேயுவில்‌ சேர்க்கப்பட்டதாய்‌ 
குறிப்பிடப்படும்‌ வசனம்‌ நிச்சயமாக சத்தியத்தைப்‌ போதிக்கெது. இயேசு 
இழந்து போனதை ரட்சிக்கவே வந்தார்‌, தொடர்ந்து வரும்‌ உவமையில்‌ வசனம்‌ 
12 லிருந்து 14 இந்த உண்மையையே விளக்கப்படுத்துகிறது. 

வசனம்‌ 12. இயேசு தமது உவமையை உங்களுக்கு எப்படித்‌ தோன்றுகிறது? 








205 


என்று கேட்டு ஆரம்பிக்கிறார்‌. அவர்‌ தம்முடைய சீஷர்களின்‌ கவனத்தைக்‌ 
திருப்பவும்‌ அவர்களுடைய சிந்தனைகளைக்‌ தூண்டவும்‌ இப்படிச்‌ செய்தார்‌ 
(காண்க 17:25; 21:28; 22:42). 

மத்தேயு புத்தகத்தில்‌ இந்த உவமை தனித்துப்‌ பேசப்படுகிறது, 
அனால்‌ லூக்காவில்‌ இழந்துபோன (காணமல்‌ போன) மூன்று காரியங்கள்‌ 
பற்றிய மூன்று உவமைகள்‌ சொல்லப்படுகிறது லூக்கா 15). மற்ற இரண்டு 
உவமைகளும்‌ காணமல்‌ போன காசு மற்றும்‌ காணமல்‌ போன குமாரன்‌; இதில்‌ 
இரண்டாவது உவமை பெரும்பாலும்‌ “கெட்ட குமரானைக்‌ குறித்த உவமை” 
என்றழைக்கப்பட்டது. இழந்து (காணமல்‌) போன ஆட்டைக்குறித்த உவமை 
இரண்டு வேறுபட்ட நிகழ்ச்சிகளில்‌ ஒரேமாதிரியாக பேசப்பட்டதாகத்‌ 
தோன்றுகிறது. மத்தேயு புத்தகத்தில்‌ உவமையானது இயேசுவின்‌ சீஷர்கள்‌ 
பக்கம்‌ கவனம்‌ செலுத்தி பேசப்பட்டது (18:1), லூக்காவிலோ பரிசேயரையும்‌ 
வேதபாரகரையும்‌ கவனம்‌ வைத்து பேசப்பட்டது லூக்கா 15:2, 3). இரண்டு 
கதைகளிலும்‌ விளக்கமளிப்பதில்‌ சிறிய வித்தியாசங்களை கொண்டுள்ளதை 
இது விவரிக்றெது. 

தேவனுடைய மக்களைக்‌ குறிப்பிடுகிற உருவகச்‌ சொல்லாகிய 
அடுகள்‌ என்பது பழைய ஏற்பாட்டிலும்‌ புதிய ஏற்பாட்டிலும்‌ பொதுவாகக்‌ 
குறிப்பிடப்பட்ட சொல்‌ (காண்க 9:36; 10:5, 6 ஆகியவற்றின்‌ வியாக்க்யானவுறை). 
தொண்ணூற்றொன்பது மற்றும்‌ ஒன்று என்று குறிப்பிடப்படும்‌ எண்களும்‌ கூட 
உதாரணத்துக்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ யூத மதத்தில்‌ பொதுவாகக்‌ காணப்பட்ட 
ஒன்று.!* தனருடைய கூற்றுப்படி, நூறு ஆடுகள்‌ என்பது ஒரு மந்தையின்‌ 
சராசரி அளவு; ஒரு மேய்ப்பனால்‌ சுலபமாக கையாளப்படக்‌ கூடும்‌.! இந்த 








எண்ணிக்கையுள்ள ஆட்டை பராமரித்துக்‌ கொண்டிருக்கும்போது, உவமையில்‌ 
வருகிற இந்த மேய்ப்பன்‌ அதில்‌ ஒரு ஆடு குறைவுபடுவகைக்‌ கண்டுபிடிக்க 
முடிந்தது. ஒரு நல்ல மேய்ப்பன்‌ தன்‌ ஆடுகளை நன்கு அறிந்திருக்றொன்‌, 
அவைகள்‌ ஒவ்வொன்றையும்‌ அவன்‌ பெயர்‌ சொல்லி அழைக்கிறான்‌ 
என்று இயேசு சொன்னார்‌ (யோவான்‌ 10:1-18). சிதறிப்போகாத அந்த 
தொண்ணூற்றொன்பது ஆடுகள்‌ முக்கியமில்லாதவைகளல்ல, சிதறிப்போன 
அந்த ஒரு ஆடு மேய்ப்பன்‌ அந்த ஆட்டைக்‌ கண்டு பிடிப்பது மிகவும்‌ 
அவசரமானது. அவன்‌ மற்ற தொண்ணூற்றொன்பது ஆடுகளையும்‌ விட்டு 
.. தேடாமாலிருப்பானோ என்ற எதிர்மறைக்‌ கேள்வி (010/0) ஒரு சாத்தியக்‌ 
கூறான பதிலை எதிர்பார்க்கிறது; நிச்சயமாக, மேய்ப்பன்‌ காணாமற்போன 
அந்த ஆட்டுக்காகத்‌ தேடிப்போவான்‌. 

வசனம்‌ 18. இயேசு தொடர்ந்து, அவன்‌ அதைக்‌ கண்டு பிடித்தால்‌, 
சிதறிப்போகாத தொண்ணூற்றொன்பது ஆடுகளைக்குறித்து 
சந்தோஷப்படுகிறதைப்‌ பார்க்கிலும்‌, அதைக்குறித்து அதிகமாய்ச்‌ 
சந்தோஷப்படுவான்‌ என்று, மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ 
என்றார்‌. “ஆல்‌” (கண்டுபிடித்‌“தால்‌”) எனும்‌ பதம்‌ சில நேரங்களில்‌ 
கண்டுபிடிக்கப்படாமலும்‌ போகலாம்‌ என்பதைக்‌ குறிப்பிடுறெது; அது மிக 
அதிக தொலைவுக்குப்‌ போய்விடக்‌ கூடும்‌ அல்லது துஷ்ட மிருகங்களால்‌ 
கொன்றுபோடப்படக்‌ கூடும்‌. எப்படியிருப்பினும்‌, காணமற்போன ஆடு 
கண்டுபிடிக்கப்படுமாகில்‌, அங்கே மிக அதிகமான சந்தோஷம்‌ உண்டாயிருக்கும்‌. 
உவமையைக்‌ குறித்த லூக்காவின்‌ வார்த்தைகளின்படி, “கண்டுபிடித்தபின்பு, 


206 


அவன்‌ சந்தோஷத்தோடே, அதைத்‌ தன்‌ தோள்களின்மேல்‌ போட்டுக்‌ 
கொண்டு வருவான்‌” என்று இயேசு கூடுதலாகச்‌ சொன்னார்‌ லூக்கா 
15:5). மேய்ப்பன்‌ அந்த ஆட்டைப்போஷித்து அதன்‌ தேவைகளைச்‌ 
சந்தித்து மந்தையிலே அதைச்‌ சேர்ப்பான்‌, பிறகு தன்‌ சிநேடகுிதர்களோடும்‌ 
அயலார்களோடும்‌ சந்தோஷத்தோடே கொண்டாடுவான்‌, ஏனெனில்‌ ஆடு 
கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டது (லூக்கா 15:6). இந்த உவமையிலிருந்து நமக்கு 
செயலூக்கம்‌ கொடுக்கப்படுவதென்னவெனில்‌, “மனந்திரும்ப அவசியமில்லாத 
தொண்ணூற்றொன்பது நீதிமான்களைக்‌ குறித்துச்‌ சந்சோஷம்‌ உண்டாறெதைப்‌ 
பார்க்கிலும்‌, மனந்திரும்புறெ ஒரே பாவியினிமித்தம்‌ பரலோகத்தில்‌ மிகுந்த 
சந்தோஷம்‌ உண்டாயிருக்கும்‌ என்று உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌” என்று 
இயேசு சொன்னார்‌ லூக்கா 15:7). 

வசனம்‌ 14. உவமையின்‌ கருத்து சிறியராயெ இவர்களில்‌ ஒருவனாகிலும்‌ 





கெட்டுப்போவது பரலோகத்திலிருக்கிற உங்கள்‌ பிதாவின்‌ சித்தமல்ல 
என்பதைக்‌ காட்டுவதே. ஒருவனும்‌ தம்மிடத்திலிருந்து நித்தியத்துக்கும்‌ 
பிரிக்கப்பட்டி ருக்க வேண்டும்‌ என்பது அவருடைய சித்தமல்ல (யோவான்‌ 





3:16; 2 பேதுரு 3:9; காண்க 2 தெசலோனிக்கேயர்‌ 1:6-10). அவர்‌ தம்முடைய 
குமாரனை, நல்ல மேய்ப்பனை, இழந்துபோன ஆடுகளைத்கேடும்படிக்கு 
உலகத்தில்‌ அனுப்பினார்‌. இந்த உவமை ஓவ்வொரு நபரும்‌ முக்கியம்‌ 
என்பதையும்‌, ஜனங்கள்‌ இயேசுவுக்கு பிரியமானவர்களும்‌ அவருக்கு 
தனிப்பட்ட சிறப்புடையவர்களும்‌ என்பதை நினைவுபடுத்துவதுதான்‌. '* 


கருத்து வேறுபாடுகளை சரிசெய்தல்‌: 


ஒழுங்கு நடவடிக்கை மற்றும்‌ ஐக்கியம்‌ 
கொள்ளல்‌ (18:15-20) 


உன்‌ சகோதரன்‌ உனக்கு விரோதமாகக்‌ குற்றஞ்செய்தால்‌, 
அவனிடத்தில்‌ போய்‌, நீயும்‌ அவனும்‌ தனித்திருக்கையில்‌, அவன்‌ குற்றத்தை 
அவனுக்கு உணர்த்து; அவன்‌ உனக்கு செவிகொடுத்தால்‌, உன்‌ சகோதரனை 
ஆதாயப்படுத்திக்‌ கொண்டாய்‌. 

அவன்‌ செவிகொடாமற்‌ போனால்‌, இரண்டு மூன்று சாட்சிகளுடைய 
வாக்கினாலே சங்கதிகளெல்லாம்‌ நிலைவரப்படும்படி, இரண்டொருவரை 
உன்னுடனே கூட்டிக்கொண்டு போ. 

1”அவார்களுக்கும்‌ அவன்‌ செவிகொடாமற்‌ போனால்‌, அதை சபைக்குத்‌ 
தெரியப்படுத்து; சபைக்கும்‌ செவிகொடாதிருப்பானானால்‌, அவன்‌ உனக்கு 
அஞ்ஞானியைப்‌ போலவும்‌ ஆயக்காரனைப்‌ போலவும்‌ இருப்பானாக. 

18 லோகத்திலே நீங்கள்‌ எவைகளைக்‌ கட்டுவீர்களோ அவைகள்‌ 
பரலோகத்திலும்‌ கட்டப்பட்டிருக்கும்‌; பூலோகத்திலே நீங்கள்‌ எவைகளைக்‌ 
கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள்‌ பரலோகத்திலும்‌ கட்டவிழ்க்கப்பட்டி ருக்கும்‌. 
என்று, மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌.” 

அல்லாமலும்‌ உங்களில்‌ இரண்டு பேர்‌ தாங்கள்‌ 
வேண்டிக்கொள்ளப்போகிற எந்தக்‌ காரியத்தைக்‌ குறித்தாகிலும்‌ பூமியிலே 
ஒருமனப்பட்டிருந்தால்‌, பரலோகத்திலிருக்கிற என்‌ பிதாவினால்‌ அது 


207 


அவர்களுக்கு உண்டாகும்‌ என்று உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 
ஏனெனில்‌, இரண்டு பேராவது மூன்று பேராவது என்‌ நாமத்தினாலே 
எங்கே கூடியிருக்கிறார்களோ, அங்கே அவர்கள்‌ நடுவிலே இருக்கிறேன்‌ 


என்றார்‌. 


மன்னிப்பைக்‌ குறித்து அதிகமாக இயேசு போதித்திருக்கறொர்‌, ஆனால்‌ 
அவரைப்‌ பின்பற்றுவோர்‌ பாவங்களை மேலோட்டமாக எடுத்துக்‌ 
கொள்ளும்படி குறிப்பிடவில்லை. குற்றஞ்‌ செய்கிற சகோதரர்களிடம்‌ 
நடப்பிக்க வேண்டிய முறைகளை ஒரு புறக்குறிப்பாக அவர்‌ இந்த 
நேரத்தில்‌ வெளிப்படுத்துகிறார்‌ (18:15-17). கட்டுவதும்‌ கட்டவிழ்ப்பதுமான 
மற்றவர்களின்‌ தேவைகளைக்‌ குறித்து அவர்‌ பேசியபின்‌ தொடர்ந்து இந்த 
வெளிப்பாட்டை தமது சீஷர்களுக்கு உபதேசம்‌ பண்ணுறார்‌ (18:18-20). 

வசனம்‌ 15. இந்த வசனம்‌ ஒரு நிபந்தனையுடன்‌ கூடிய உன்‌ சகோதரன்‌ 
உனக்கு விரோதமாக என்று துவங்குகிறது. சில கிரேக்க புராதன பிரதி 
களில்‌ கூடுதலான முன்னிடைச்‌ சொல்லாக “உனக்கு எதிராக” என்று 
சேர்த்துப்‌ பேசுகிறது, இதினால்‌ மிகக்‌ குறிப்பாகவும்‌ தனித்துவ ரீதியிலும்‌ 
வாக்கியத்தை அர்த்தப்படுத்துறெது.'” இது வாடிக்கன்‌ வெளியீட்டிலோ 
சீனாய்‌ வெளியீட்டிலோ குறிக்கப்படா விட்டாலும்‌, “உனக்கு எதிராக” 
எனும்‌ பதம்‌ இன்றைய மொழிபெயர்ப்புகளில்‌ ஏராளமான பதிப்புக்களில்‌ 
சேர்க்கப்பட்டுள்ளது (TEV; NIV; NRSV; NKJV; CEV: NCV; NLT). William 
Hendriksen பின்வருமாறு நம்புகிறார்‌, இந்த வார்த்தைகள்‌ மூலப்‌ பிரதியில்‌ 
இருந்ததோ இல்லையோ, குற்றஞ்‌ செய்யும்‌ சகோதரனிடத்தில்‌ தனிமையில்‌ 
பேசவேண்டும்‌ என்ற கட்டளை அவன்‌ தனிப்பட்ட ரீதியில்‌ உண்டாக்கின 
இடறலைக்‌ குறிக்கிறது.” 11. ப. Mansel இந்த வசனப்பகுதிக்குக்‌ கவனத்தைத்‌ 
இருப்புகிறார்‌. இதற்கு முந்தைய விவாதம்‌ சிறியரில்‌ ஒருவருக்காகிலும்‌ இடறல்‌ 
உண்டாக்கக்‌ கூடாது என்பது இயேசுவில்‌ விசுவாசிக்கக்‌ கூடியவா்களைக்‌ 
குறிக்கிறது, இதில்‌ உட்படும்‌ பாவம்‌ தனிப்பட்ட ரீதியில்‌ உண்டாக்கும்‌ 
இடறலை குறிக்கிறது என்பதே தார்க்க ரீதியானது.” மேலும்‌ வசனம்‌ 21ல்‌ 
பேதுரு கேட்ட கேள்வி இயேசு தனிப்பட்ட முறையில்‌ அடுத்த கிறிஸ்தவனுக்கு 
எதிராக இடறலைக்‌ குறிக்கிறார்‌ எனும்‌ கருத்தை சுட்டிக்‌ காட்டுகிறது. 

“சகோதரன்‌” எனும்‌ பதம்‌ (4421/ற/௦2) இயேசுவின்‌ ஆவிக்குரிய குடும்பத்தில்‌ 
இருப்பவரைக்‌ குறிக்றெது (12:46-50; 25:40; 28:10), சபை (16:18; 18:17). 
இந்த சந்தர்ப்பப்‌ பொருளில்‌ அது ஆண்களையும்‌ பெண்களையும்‌ சேர்த்துக்‌ 
குறிப்படும்‌ பொதுச்சொல்‌. கிறிஸ்துவுக்குள்‌ இருக்கிற ஒரு சகோதரனுக்கோ 
சகோதரிக்கோ எதிராக ஒருவன்‌ அல்லது ஒருத்தி குற்றஞ்‌ செய்கிற 
எந்த தேவனுடைய பிள்ளையும்‌ எதிர்‌ பேசப்பட வேண்டும்‌. இது ஒரு 
தவறான புரிந்து கொள்ளுதலையோ, மேலோட்டமானவைகளையோ, 





வெளிப்படையாய்‌ காணும்‌ தவறையோ, குறிப்பிடப்படும்படியாய்‌ 
இல்லாத ஏதோ ஒரு விஷயத்தையோ, அல்லது கருத்து வேறுபாட்டையோ 
குறிப்பிடுவதில்லை. இயேசு ஒரு “பாவத்தைக்‌” குறித்தே பேசுகிறார்‌; மத்தேயு 
கிரேக்க மொழியில்‌ “பாவங்களைக்‌” குறிக்கும்‌ அடிப்படை வார்த்தையைக்‌ 
(மாளா) குறிப்பிடுகிறார்‌. 

குற்றமிழைக்கப்பட்டவருக்கு ஒரு கடமையுண்டு. அவனோ அவளோ 


208 


தனக்கு எதிராகக்‌ குற்றஞ்‌ செய்தவனை சாந்தமுள்ள ஆவியோடும்‌ தாழ்மை 
யோடும்‌ எதிர்கொள்ள வேண்டும்‌ (கலாத்தியர்‌ 6:1). இயேசு, அவனிடத்தில்‌ 
போய்‌, நீயும்‌ அவனும்‌ தனித்திருக்கையில்‌, அவன்‌ குற்றத்தை அவனுக்கு 
உணர்த்து, என்று சொன்னார்‌. “அவன்‌ குற்றத்தை அவனுக்கு உணர்த்து” 
என்பதன்‌ திரேக்கப்பதம்‌ (8/21040) “வெளிச்சமிட்டு காட்டு,” “குற்றத்தை 
நிரூபி,” அல்லது “கடிந்து கொள்‌.” ஒரு பொதுவான எண்ணப்போக்கு 
என்னவெனில்‌, “இது என்னுடைய குற்றமல்ல! அவன்‌ என்னிடத்தில்‌ வரட்டும்‌” 
என்பதே. இருப்பினும்‌, கர்த்தர்‌, “நீ அவனிடம்‌ போ” என்றார்‌.”? இடறல்‌ 
உண்டாக்கப்பட்ட சகோதரனோ சகோதரியோ மற்றவர்களிடத்திலல்ல, 
குற்றஞ்‌ செய்தவனிடத்தில்‌ (இடறல்‌ உண்டாக்கினவனிடத்தில்‌) அவனது 
பாவத்தை உணர்த்த வேண்டும்‌. விஷயம்‌ இயன்றவரை தனித்திருக்கையில்‌ 
செய்யப்படவேண்டும்‌. 








அவன்‌ உனக்கு செவிகொடுத்தால்‌, உன்‌ சகோதரனை நீ ஆதாயப்படுத்திக்‌ 
கொண்டாய்‌ என்று இயேசு சொன்னார்‌. இடறலடைந்த நபர்‌ மன்னிக்கிற 
மனமுடையவராயிருக்க வேண்டும்‌; இல்லாவிட்டால்‌ (குவறு செய்த) 
சகோதரனை “ஆதாயப்‌”படுத்த இயலாது. எல்லாவற்றிற்கும்‌ மேலாக, அவனோ 
அவளோ இடறல்‌ (குற்றஞ்‌) செய்த நபரிடத்தில்‌ போய்‌ அவனை மறுபடியும்‌ 
மீட்க வேண்டும்‌ என்ற எண்ணத்தோடு - தனது வாதத்தை வெற்றிபெறச்‌ செய்ய 
வேண்டும்‌ என்ற எண்ணத்தோடல்ல - அணுக வேண்டும்‌. “ஆதாயப்படுத்துதல்‌” 





எனும்‌ கிரேக்க வார்த்தை (௪4200) இழந்தபோனவர்களை ரட்சிக்கிறதைக்‌ 
குறிக்கிறது (1 கொரிந்தியர்‌ 9:19-24), ஆகிலும்‌ விழுந்துபோனவர்களை 
ஆதாயப்படுத்திமறுபடியும்‌ கொண்டு வருவதும்‌ அதற்குச்‌ சமமாக 
முக்கியத்துவ முடையதே. யாக்கோபு, “சகோதரரே, உங்களில்‌ ஒருவன்‌ 
சத்தியத்தை விட்டு விலகி மோசம்‌ போகும்போது, மற்றொருவன்‌ அவனைத்‌ 
திருப்பினால்‌, தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியைத்‌ திருப்புறெவன்‌ 
ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று இரட்சித்து, திரளான பாவங்களை 
மூடுவானென்று அறியக்கடவன்‌,” என்று எழுதினார்‌ (யாக்கோபு 5:19, 20; 
காண்க யூதா 22, 23). 

வசனம்‌ 16. முதலாவது அறிவுரைக்குப்பின்‌ மனந்திரும்பாவிட்டால்‌, 
இரண்டாம்‌ முறையும்‌ சந்திக்க வேண்டும்‌, என்று இயேசு சொன்னார்‌: 
அவன்‌ செவிகொடாமற்‌ போனால்‌ இரண்டொருவரை உன்னுடனே 
கூட்டிக்‌ கொண்டு போ. பாதிக்கப்பட்ட நபரோடு “இரண்டொருவரைக்‌” 
கூட்டிக்‌ கொண்டு போகுதல்‌ இரண்டு மூன்று சாட்சிகளுக்கு முன்பாக ஒரு 
உரையாடலை இடம்‌ பெறச்‌ செய்கிறீர்கள்‌. காலகாலமாக நிலைநிறுத்தப்பட்ட 
ஒரு கோட்பாடு கருத்து வேறுபாடுகளைக்‌ களைய அல்லது உண்மை நிலையைப்‌ 
புரிந்து கொள்ள மற்றவர்களையும்‌ உட்படுத்துதல்‌ வேண்டும்‌ (எண்ணாகமம்‌ 
35:30; உபாகமம்‌ 17:6; 19:15; 2 கொரிந்தியர்‌ 13:1). அப்படிப்பட்ட 





நேரடிச்‌ சந்திப்பு ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள்‌ விவாதத்தைக்‌ கேட்டு என்ன 
நடந்தது என்பதை அறிவார்கள்‌ என்பதை உறுதிப்படுத்துறெது - அதினால்‌ 
சங்கதிகளெல்லாம்‌ உறுதிபண்ணப்படுநறெது. அது மற்றொரு நோக்கத்துக்கும்‌ 
உதவிகரமாயிருக்றெது: பாதிக்கப்பட்டதாகக்‌ கருதப்படும்‌ நபர்‌ நினைப்பதைப்‌ 
போல ஒருவேளை விஷயம்‌ அப்படி இல்லாமலிருக்கலாம்‌, இவ்வேளையில்‌ 
மூன்றாவது நபர்‌ நடந்த உண்மையை விவரித்து அவனுக்கோ அவளுக்கோ 


209 


புரியும்படிச்‌ செய்யலாம்‌ அல்லது விஷயத்தை சீர்த்திருத்தி உதவலாம்‌. 

வசனம்‌ 17. இரண்டாம்‌ அறிவுரைக்குப்‌ பின்னும்‌ குற்றஞ்‌ செய்தவன்‌ 
மனந்திரும்பாமல்‌ போனால்‌, தனித்திருந்து பேசப்பட்டக்‌ காரியம்‌ இப்பொழுது 
பொதுப்படையான விஷயமாகிறது. அந்த செய்தி சபைக்குத்‌ தெரியப்‌ 








பண்ணப்பட வேண்டும்‌, அதாவது, உள்ளூர்‌ சபைக்குத்‌ தெரியப்படுத்தப்பட 
வேண்டும்‌ (16:18ன்‌ விளக்கவுரையைக்‌ காண்க). சூழ்நிலைமிகவும்‌ விபரீதமாகிய 
இவ்வேளையிலும்‌, பாவி மனந்திரும்பாமற்‌ போனால்‌, அவன்‌ தன்‌ ஆத்துமாவை 
இழந்து போவான்‌. அது உண்மையானால்‌, முழு சபையாரின்‌ ஜெபங்களும்‌ 
அறிவுரைகளும்‌ பாவியின்‌ பக்கமாய்த்‌ திருப்பப்பட்டு தேவையான 
மனந்திரும்புதலைக்‌ கொண்டுவர ஊக்கப்படுத்த வேண்டும்‌. மறுபடியும்‌, இதன்‌ 
கருத்து தவறிப்போகும்‌ கிறிஸ்தவனை மீட்டுக்‌ கொண்டு வருவதுதான்‌ (18:15). 

இந்த மூன்றாவது அறிவுரையும்‌ தவறும்போது, குற்றஞ்செய்து 
மனந்திரும்பாத நபர்‌ சபையாரால்‌ ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட 
வேண்டும்‌. இந்தச்‌ செயலிலும்‌, முரட்டாட்டம்‌ உள்ள அந்த சகோதரன்‌ 
ஐக்கியத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும்‌, அதன்‌ நோக்கம்‌ அவனது 
மனந்திரும்புகலுக்கும்‌ இரட்சிப்புக்கும்‌ வழிநடத்துவதே (1 கொரிந்தியர்‌ 5:5; 
2 தெசலோனிக்கேயர்‌ 3:14, 15; 1 தீமோத்தேயு 1:20; இத்து 3:10, 11). அவன்‌ 
உனக்கு அஞ்ஞானியைப்‌ போலவும்‌ ஆயக்காரனைப்‌ போலவும்‌ இருக்கக்‌ 
கடவன்‌ என்றார்‌ இயேசு. அஞ்ஞானிகளும்‌ (புறஜாதிகள்‌) ஆயக்காரர்களும்‌ 
தீமையானவர்கள்‌ என அறியப்பட்டவர்கள்‌ (5:46, 47ன்‌ விளக்கவுரையைக்‌ 
காண்க). பொதுவாக, யூதர்கள்‌ அவர்களுடைய வீடுகளில்‌ புசிக்க 








மாட்டார்கள்‌, அவர்களுடன்‌ பயணம்‌ செய்யமாட்டார்கள்‌, அவர்களுடைய 
பொருட்களை தங்களுடைய வீடுகளுக்குள்‌ கொண்டு போக மாட்டார்கள்‌. 
அவர்களோடு இவர்களுக்கு எவ்வித தொடர்பும்‌ இல்லை. இந்த எண்ணத்தை 
இயேசு நியாயப்படுத்தாவிட்டாலும்‌, அதை தமது உதாரணத்துக்காக நேரம்‌ 
வரும்போது பயன்படுத்தினார்‌ (காண்க உதாரணமாக, 8:5-13; 9:9-13; 18:17).2 

மத்தேயு 18:15-17ல்‌ இயேசு கொடுத்த முறையான புறக்குறிப்பு யூத 
மார்க்கத்தில்‌ கைக்கொள்ளப்பட்டு வந்தவை. கும்ரான்‌ எனுமிடத்திலிருந்த ஒரு 
பிரிவினருக்குள்‌, இடறலுக்குட்பட்ட ஒரு நபர்‌ இடறல்‌ உண்டாக்கப்பட்‌! 
அதே நாளில்‌ தன்னுடைய தோழனை கடிந்து கொள்ள வேண்டும்‌ (காண்க 
லேவியராகமம்‌ 19:17). குற்றஞ்‌ செய்த ஒருவனை கூட வரும்‌ சாட்சிகளோடு 
சபையாரிடத்தில்‌ பொது இடத்தில்‌ கொண்டு வரப்படுவதற்கு முன்‌ போய்‌ 
எதிர்‌ கொள்ள வேண்டும்‌.” 

கும்ரானில்‌ இருந்தவர்களில்‌ கலகக்காரர்களை தங்கள்‌ சமுதாயத்திலிருந்து 
ஒதுக்கிவைத்தார்கள்‌. யூதமார்க்கத்தின்‌ முக்கியமான பிரிவில்‌, ஜனங்கள்‌ ஜெப 
ஆலய ஐக்கியத்திலிருந்து விலக்கப்பட்டார்கள்‌ (யோவான்‌ 9:22; 12:42). ஜெப 
ஆலயத்தலைவர்களும்‌ ஜனங்கள்‌ மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வாரினால்‌ 
அடித்தார்கள்‌ (10:17)? - இறிஸ்தவத்தில்‌ இருக்கக்‌ கூடாத ஒரு செயல்‌ அது. 

வசனம்‌ 18. அடுத்ததாக இயேசு சொன்னது, பூலோகத்திலே நீங்கள்‌ 
எவைகளைக்‌ கட்டுவீர்களோ அது பரலோகத்தில்‌ கட்டப்பட்டிருக்கும்‌; 











பூமியிலே எவைகளைக்‌ கட்டவிழ்ப்பீர்களேோ அது பரலோகத்தில்‌ 
கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும்‌. இந்த வாக்கியத்தைச்‌ சொல்லும்‌ போது, 
கர்த்தர்‌ அப்போஸ்தலர்களிடம்‌ குறிப்பிட்டுச்‌ சொன்னார்‌ (காண்க 18:1). அது 


210 


சபைக்கும்‌ கூட செயல்படுத்தும்‌ நோக்கத்தில்‌ குறிப்பிடப்பட்டது (காண்க 
18:17). இதே வாக்கியம்தான்‌ பேதுருவுக்கும்‌ அளிக்கப்பட்டது (காண்க 16:19ன்‌ 
விளக்கவுரை), எனவே அவருக்கு மற்ற அப்போஸ்தலர்களைக்‌ காட்டிலும்‌ 
முதன்மைத்துவம்‌ கொடுக்கப்படவில்லை (காண்க யோவான்‌ 20:23). இந்த 
வசனப்‌ பகுதியில்‌ குறிப்பிடப்படும்‌ வாக்கியம்‌ நிச்சயமாக, ஒரு பாவி 
நியாயமாக சபையாரால்‌ பூமியிலே ஐக்கியத்திலிருந்து நீக்கப்பட்டால்‌, (காண்க 
1 கொரிந்தியர்‌ 5:11, 12), பரலோகத்தின்‌ விசாரணைக்‌ கூடத்தில்‌ ஏற்கெனவே, 
தீர்மானிக்கப்பட்டதையே சபையின்‌ தீர்மானமாக பிரதிபலிக்கிறது. 
மனந்திரும்பாத பாவியை சபையின்‌ ஐக்கியத்திலிருந்து நீக்குவதால்‌, சபையின்‌ 
அங்கத்தினர்கள்‌ வெறுமனே பரலோகத்தில்‌ நிச்சயிக்கப்பட்ட தீர்ப்புக்கே 
ஒப்புக்கொடுத்து உறுதிசெய்கிறொர்கள்‌.24 ஜோசிெபஸ்‌ கூட “கட்டுதல்‌” 
“கட்டவிழ்க்கப்படுதல்‌” ஆயெ இந்தப்பதங்களை ஐக்கியத்துக்கும்‌ ஐக்கியத்தி 
லிருந்து நீக்கப்படுதற்கும்‌ பயன்படுத்தினார்‌ என்பது குறிப்பிடத்தக்கது, மற்றும்‌ 
கட்டுப்படுத்தப்படுவதையும்‌ கட்டுப்படுத்தபடாதவையையும்‌ வெறுமனே 
அறிவிப்பதற்காக மட்டுமல்ல. 2 

வசனம்‌ 19. பிறகு இயேசு சொன்னார்‌, “அல்லாமலும்‌, உங்களில்‌ 
இரண்டுபேர்‌ தாங்கள்‌ வேண்டிக்‌ கொள்ளப்போறெ எந்தக்‌ காரியத்தைக்‌ 
குறித்தாகிலும்‌ பூமியில்‌ ஒருமனப்பட்டிருந்தால்‌, பரலோகத்திருக்கிற 
என்‌ பிதாவினால்‌ அது அவர்களுக்கு உண்டாகும்‌ என்று உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌. ” கிரேக்க வார்த்தையில்‌ “ஒருமனப்பட்டி ருத்தல்‌” (21/11/0720) 
ஆங்கிலத்தில்‌ சிம்போனி (இசைக்குழுவினருக்கான தொழில்‌ நுட்பதுடன்‌ 
கூடிய பல இசை மற்றும்‌ கருவி) என்ற வார்த்தையின்‌ பின்னணியில்‌ இருக்கும்‌ 
சொல்‌. இந்த வகையில்‌ (வசனம்‌ 16ல்‌ குறிப்பிடப்படுகிற) “இரண்டு” என்பது 
ஒன்றுக்கொன்று ஒத்துப்போகும்‌ தன்மையைக்‌ குறிக்கும்‌. விசுவாசமுள்ள 
இரண்டு சீஷர்கள்‌ ஒரு பாவி மனந்திரும்பினார்‌ அல்லது மனந்திரும்பவில்லை 
என்று, ஒருமனதாக உறுதியாக இருப்பின்‌ அவர்களுடைய முடிவை தேவன்‌ 
ஏற்றுக்‌ கொண்டார்‌ என்று உறுதி கொள்ளலாம்‌. இந்த வாக்கியத்தை எந்தக்‌ 
காரியத்திலும்‌ இரண்டு கிறிஸ்துவர்கள்‌ ஒத்துபோனால்‌ தேவன்‌ ஏற்றுக்கொள்வார்‌ 
என போதிக்கப்‌ பயன்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம்‌ 
அடிக்கடி மனதை மாற்றும்‌ மக்களுக்கு தேவன்‌ கீழ்ப்பட்டவர்‌ என்று 
பொருளாகிவிடும்‌. இதன்‌ ஒரே பொருள்‌ என்னவெனில்‌, எது தேவனுடைய 
சித்தத்தை கைக்கொள்வதற்கு சரியானதோ அந்த வசனப்பகுதியின்படி, 
சீஷார்கள்‌ எந்த விஷயத்திலாகிலும்‌ ஒருமனப்பட்டிருந்தால்‌, அவர்களுக்கு அது 
செய்யப்படும்‌ (காண்க 1 யோவான்‌ 5:14, 15). 

வசனம்‌ 20. இந்த வசனம்‌ அடிக்கடி தேவனைத்‌ தொழுது கொள்ளும்படி 
கூடிவருவதில்‌ இரண்டு அல்லது மூன்று கிறிஸ்தவர்கள்‌ பங்கேற்பதற்கு 
பயன்படுத்தப்படுறெது. நிச்சயமாக கூடிவரும்‌ கூட்டத்தை குறிப்பிடுகிறது. 
ஆகிலும்‌ அதை நாம்‌ இப்பொழுது படித்துக்‌ கொண்டுள்ள வசனப்பகுதிக்கு 
ஏற்ப புரிந்து கொள்ள வேண்டும்‌. இரண்டு அல்லது மூன்று பேர்‌ ஆராதிக்க 
கூடிவருவதல்ல. மனந்திரும்புதலை பரிசோதிக்க அல்லது குற்றம்‌ புரிந்துள்ள 
ஒரு சகோதரனோ அல்லது சகோதரியோ மனந்திரும்பாமல்‌ இருப்பதை 
உறுதிப்படுத்தும்படியாய்‌ அவர்கள்‌ கூடிவருவதையே குறிக்றெது. 
அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளின்‌ போது இயேசு தமது பிரசன்னத்தை வாக்களித்து: 








211 


அவர்கள்‌ நடுவில்‌ இருப்பேன்‌ என்றார்‌. 

இந்த வாக்கியம்‌ ரபீமார்களின்‌ போதனைக்குச்‌ சமமானது. இரண்டு 
அல்லது மூன்று மனுஷர்கள்‌ நியாயத்தீர்ப்பு செய்யும்படி உட்காரும்‌ பொழுது, 
சேக்கனா (தெய்வீகப்‌ பிரசன்னமாகுதல்‌) அவர்கள்‌ நடுவில்‌ இருக்கும்‌.” 
உண்மையில்‌ இயேசு என்பது “தேவன்‌ நம்மோடு இருக்கிறார்‌” (1:23); இன்னும்‌ 
பொதுப்‌ படையில்‌ பேசினால்‌, அவர்‌ தம்முடைய சபையில்‌ உலகத்தின்‌ முடிவு 
பரியந்தம்‌ இருப்பதாக வாக்களித்துள்ளார்‌ (28:20). 


இரக்கமற்ற ஊழியக்காரனைக்‌ குறித்த உவமை: 
மன்னித்தல்‌ (18:21-35) 


“அப்பொழுது, பேதுரு அவரிடத்தில்‌ வந்து: ஆண்டவரே, என்‌ சகோதரன்‌ 
எனக்கு விரோதமாய்க்‌ குற்றஞ்செய்து வந்தால்‌, நான்‌ எத்தனைதரம்‌ மன்னிக்க 
வேண்டும்‌? ஏழுதரம்‌ மட்டுமோ என்று கேட்டான்‌. 

2 அதற்கு இயேசு ஏழுதரமாத்திரமல்ல, ஏழெழுபது தரமட்டும்‌ என்று 
உனக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 

எப்படியெனில்‌, பரலோக ராஜ்யம்‌ தன்‌ ஊழியக்காரரிடத்தில்‌ கணக்குப்‌ 
பார்க்க வேண்டுமென்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. 

“அவன்‌ கணக்குப்‌ பார்க்கத்‌ தொடங்கினபோது, பதினாயிரம்‌ தாலந்து 
கடன்பட்டவன்‌ ஒருவனை அவனுக்கு முன்பாகக்‌ கொண்டுவந்தார்கள்‌. 

தடனைத்தீர்க்க அவனுக்கு நிர்வாகம்‌ இல்லாதபடியால்‌, அவனுடைய 
ஆண்டவன்‌ அவனையும்‌, அவனுடைய பெண்ஜாதி பிள்ளைகளையும்‌, 
அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும்‌ விற்று, கடனைத்‌ தீர்க்கும்படி 
கட்டளையிட்டான்‌. 

2 அப்பொழுது அந்த ஊழியக்காரன்‌ தாழ விழுந்து, வணங்க: 
ஆண்டவனே! என்னிடத்தில்‌ பொறுமையாயிரும்‌, எல்லாவற்றையும்‌ உமக்குக்‌ 
கொடுத்துத்‌ தீர்க்கிறேன்‌ என்றான்‌. 

27அந்த ஊழியக்காரனுடைய ஆண்ட வன்‌ மனதிரங்கி, அவனை விடுதலை 
பண்ணி, கடனையும்‌ அவனுக்கு மன்னித்துவிட்டான்‌. 

2 அப்படியிருக்க அந்த ஊழியக்காரன்‌ புறப்பட்டுப்போகையில்‌, 
தன்னிடத்தில்‌ நூறு வெள்ளிப்பணம்‌ கடன்பட்டிருந்தவனாகிய தன்‌ உடன்‌ 
வேலைக்காரரில்‌ ஒருவனைக்‌ கண்டு, அவனைப்‌ பிடித்து, தொண்டையை 
நெரித்து: நீ பட்ட கடனை எனக்குக்‌ கொடுத்துத்‌ தீர்க்க வேண்டும்‌ என்றான்‌. 

22 அப்பொழுது அவனுடைய உடன்‌ வேலைக்காரன்‌ அவன்‌ காலிலே 
விழுந்து: என்னிடத்தில்‌ பொறுமையாயிரும்‌, எல்லாவற்றையும்‌ உமக்குக்‌ 
கொடுத்துத்‌ தீர்க்கிறேன்‌ என்று அவனை வேண்டிக்‌ கொண்டான்‌. 

அவனே சம்மதியாமல்‌, போய்‌, அவன்‌ பட்ட கடனைக்‌ கொடுத்துத்‌ 
தீர்க்குமளவும்‌ அவனைக்‌ காவலில்‌ போடுவித்தான்‌. 

நடந்ததை அவனுடைய உடன்‌ வேலைக்காரர்‌ கண்டு, மிகவும்‌ 
துக்கப்பட்டு, ஆண்ட வனிடத்தில்‌ வந்து நடந்ததையெல்லம்‌ அறிவித்தார்கள்‌. 

“அப்பொழுது அவனுடைய ஆண்டவன்‌ அவனை அழைப்பித்து, பொல்‌ 
லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக்கொண்டபடியினால்‌ அந்தக்‌ 


212 


கடன்‌ முழுவதையும்‌ உனக்கு மன்னித்துவிட்டேன்‌. 

நான்‌ உனக்கு இரங்கினதுபோல நீயும்‌ உன்‌ உடன்‌ வேலைக்காரனுக்கு 
இரங்க வேண்டாமோ என்று சொல்லி, 

4 அவனுடைய ஆண்டவன்‌ கோபமடைந்து, அவன்‌ பட்ட கடனையெல்‌ 
லாம்‌ தனக்குக்‌ கொடுத்துத்‌ தீர்க்குமளவும்‌ உபாதிக்றெவர்களிடத்தில்‌ அவனை 
ஒப்புக்‌ கொடுத்தான்‌. 

நீங்களும்‌ அவனவன்‌ தன்‌ தன்‌ சகோதரன்‌ செய்த தப்பிதங்களை 
மனப்பூர்வமாய்‌ மன்னியாமற்போனால்‌ என்‌ பரமபிதாவும்‌ உங்களுக்கு 
இப்படியே செய்வார்‌ என்றார்‌. 


இயேசு இப்பொழுது மன்னித்தலைப்‌ பற்றிப்‌ போதிக்கிறார்‌. பாவம்‌ 
செய்த சகோதரனை சீர்பொருந்த பண்ணுவகைக்‌ குறித்த உபதேசத்தைக்‌ 
குறித்து அவர்‌ சொன்னகைக்‌ கேட்ட பேதுரு தனிப்பட்ட முறையில்‌ மீறுதலைச்‌ 
செய்கிற சகோதரனை மன்னிப்பகைக்‌ குறித்து கேட்கும்படி தூண்டப்படுகிறார்‌ 
(18:21). கர்த்தர்‌ பேதுருவின்‌ கேள்விக்குப்‌ பதிலளித்து (18:22), இரக்கமற்ற 
ஊழியக்காரனின்‌ உவமையைச்‌ சொல்லி, மன்னித்தலின்‌ தத்துவத்தைக்‌ குறித்த 
உபதேசத்தைக்‌ கொடுக்கிறார்‌ (18:23-35). 

வசனம்‌ 21. மறுபடியும்‌ ஒருமுறை பேதுரு முதன்மை வகிக்கும்‌ காட்சியை 
மத்தேயு குறிப்பிட்டுள்ளார்‌ (14:28-92; 15:15; 16:16-19, 22, 23; 17:4, 24-27). 
இந்த நிகழ்வின்‌ போது, அப்போஸ்தலன்‌ கேட்றொர்‌; ஆண்டவரே, என்‌ 








சகோதரன்‌ எனக்கு விரோதமாய்க்‌ குற்றஞ்‌ செய்து வந்தால்‌, நான்‌ எத்தனை 
தரம்‌ மன்னிக்க வேண்டும்‌? “மன்னித்தல்‌” எனும்‌ கிரேக்க வார்த்தை (aறphiémi) 
யின்‌ நேரடிப்‌ பொருள்‌ “போகவிடு” அல்லது “அப்புறத்தில்‌ அனுப்பு.” 
இந்த உபதேச நேரத்தில்‌, கடனை ரத்து செய்து மன்னித்தலாகிய ஒழுக்கம்‌ 





சம்பந்தப்பட்ட வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பேதுரு ஒருவரையொருவர்‌ 
ஏழுதரம்‌ மன்னித்தாலே அளவு கடந்த இரக்கத்திற்கு முன்னுதாரணம்‌ என்று 
நினைத்தார்‌. எல்‌வற்றிற்கும்‌ அப்பால்‌ யூதப்‌ போதகர்கள்‌ (ரபீகள்‌) ஒருவரை 
மூன்று முறை மன்னித்தாலே போதுமானது என்று போதித்தனர்‌. ரபீ ஜோஸ்‌ 
பென்‌ யூதா, “ஒரு மனிதன்‌ மீறுதலைச்‌ செய்வானானால்‌, முதல்‌, இரண்டாவது, 
மற்றும்‌ மூன்றாவது முறை மன்னிக்கப்படுவான்‌, நான்காவது முறை அவன்‌ 
மன்னிக்கப்படுவதில்லை” என்று சொன்னார்‌.”* 





வசனம்‌ 22. போதகரிடமிருந்து புகழ்ச்சியைப்‌ பெற பேதுரு 
எதிர்பார்த்ததற்குப்‌ பதிலாக லேசான கடிந்து கொள்ளுதலைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டார்‌: ஏழுதரமாத்திரமல்ல, ஏழெழுபது தரமட்டும்‌ என்று உனக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌. கிரேக்கச்‌ சொற்றொடர்‌ (hebdomékontakis hepta) என்பது 
எழுபத்தி ஏழுமுறை என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, இது அநேக 
மொழிபெயர்ப்புகளில்‌ காணுகிறது (NIV; NRSV; NCV; CEV; NJB). எபிரெய 
மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்ட செப்துவஜிந்தில்‌ 
அதியாகமம்‌ 4:24ல்‌ மேற்குறித்த அதே கிரேக்க வார்த்தை 
பயன்படுத்தப்பட்டுள்ளது. NASB யில்‌ இந்தவசனம்‌, “காயீனுக்காக ஏழுபழி 
சுமருமானால்‌, லாமோக்குக்காக எழுபத்தியேழு பழி சுமரும்‌” என்று 
கூறப்பட்டுள்ளது. லாமோக்கின்படி சொல்லப்பட்டது பழிவாங்கும்‌ கொள்கை, 
இயேசுவின்‌ வாக்யெத்தின்படி அது மன்னிக்றெ கொள்கை. 


213 


இயேசு தமது ஷேர்களிடம்‌ ஒரு சகோதரனை அளவில்லாத 
எண்ணிறைந்தமுறை மன்னிக்க வேண்டும்‌ என்ற பொருளில்‌ சொன்னார்‌. “ஏழு” 
எனும்‌ எண்‌ எபிரெய இலக்கியத்தின்படி நிறைவான அல்லது முழுமையைக்‌ 
குறிக்கின்ற எண்களில்‌ ஒன்று. ஏழும்‌ அதின்‌ மடங்குகளுமாகிய எண்கள்‌ 
முழுமையைக்‌ குறிப்பவையாக இருந்தன. ஆகையால்‌ இயேசு “ஏழு - எழுபது 
முறை மன்னித்து அதற்குப்‌ பிறகு விட்டு விட வேண்டும்‌” எனும்‌ பொருளில்‌ 
குறிப்பிடவில்லை; மாறாக, இந்த எண்‌ “எத்தனை முறைக்‌ தேவைப்படுகிறதோ 
அத்தனை முறை” என குறிப்பிடும்‌ எண்ணாக இது உள்ளது (காண்க லூக்கா 
17:3, 4). 

வசனம்‌ 23. கேட்பவர்களுக்கு அளவற்ற தடவைகள்‌ மன்னிக்க வேண்டும்‌ 
என்று சொன்ன பிறகு, இயேசு மன்னிக்காத ஊழியக்காரனைப்பற்றிய 
உவமையை முன்வைக்கிறார்‌ (18:23-34). ஒரு ராஜா தனது ஊழியக்காரர்களை 
அழைத்தனுப்பி கணக்குப்‌ பார்க்கத்‌ துவங்கியதாக உவமை ஆரம்பிக்கிறது. 

வசனம்‌ 24. ராஜா தனது பணியைத்‌ துவங்கின போது, பதினாயிரம்‌ 
தாலந்து கடன்பட்ட ஒருவன்‌ அவனுக்கு முன்பாகக்‌ கொண்டுவரப்பட்டான்‌. 
ஒரு தாலந்து என்பது (1௦) மிகப்‌ பெரிய எடை கொண்ட ஒன்று, 
எழுபத்தி ஐந்து பவுண்டுகளுக்கு சமமான எடையுள்ளது. யாத்திராகமம்‌ 
38:25, 26 லிருந்து ஒரு தாலந்து மூவாயிரம்‌ சேக்கல்‌ என்று யூகிக்கப்படுகிறது.”* 
உவமையில்‌ குறிப்பிடப்படும்‌ கடன்‌ தங்கமா, வெள்ளியா, அல்லது 
பித்தளையா என்று மத்தேயுவில்‌ குறிப்பிடப்படவில்லை. இருந்த போதிலும்‌, 
அது ஒரு பெரிய தொகையான பணம்‌ - ஒரு வேளை “பல கோடிகணக்கான 
ரூபாயாக” இருக்கலாம்‌?” - அந்த ஊழியக்காரனின்‌ நம்பிக்கையிழந்த நிலையை 
விளக்கப்படுத்துகிறது. அர்கெலாயு வருடாந்திர தீர்வையாக (யூதேயா, 
இதுமேயா, மற்றும்‌ சமாரியா ஆகிய தேசங்களில்‌), வசூலித்த தொகையான 
தொளாயிரம்‌ தாலந்துக்‌ காட்டிலும்‌ அவனுடைய கடன்‌ மிகப்‌ பெரியத்‌ 
தொகை, அந்திப்பா (கலிலேயா மற்றும்‌ பெரோயாவிலும்‌), 2ம்‌ பிலிப்பு 
(கிரகனேத்தியா, இதுரேயா கவுலாநிகஸ்‌, பட்டானியா மற்றும்‌ அவரானித்தியா 
ஆகிய மாநிலங்களில்‌) இவர்கள்‌ எல்லாரும்‌ வசூலித்த வருடாந்திர தீர்வையைக்‌ 
காட்டிலும்‌ அவனது கடன்‌ மிகப்‌ பெரிய தொகை. 











வசனம்‌ 25. கடனைத்‌ தீர்க்க என்பதன்‌ கிரேக்க வார்த்தை (மபா), 
என்பது “கடனைத்‌ திருப்பி செலுத்துதல்‌” என்று உவமை முழுவதிலும்‌ பலமுறை 
திருப்பித்‌ திருப்பிப்‌ பேசப்படுகிறது (18:25, 26, 28, 29, 30, 34). Adolf Deissmann 
புராதன உலகத்துக்‌ கடன்காரர்கள்‌ வார்ப்படம்‌ கொண்டு அச்சடித்தமாதிரி 
“நான்‌ திருப்பிக்‌ கடனைத்‌ தீர்ப்பேன்‌” என்று கைகளினால்‌ அடிக்கடி எழுதிக்‌ 
கொடுத்திருப்பதைக்‌ காணக்‌ கூடும்‌ என்று குறிப்பிடுகிறார்‌.” ஊழியக்காரன்‌ 
(அடிமையானவன்‌) அவன்‌ கொடுக்க வேண்டிய கடனைத்‌ திருப்பி செலுத்த 
பணமில்லாமலிருக்கும்போது, அவனுடைய எஜமானன்‌ அவனை அவனுடைய 
பெண்ஜாதி பிள்ளைகளையும்‌, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும்‌ 
விற்று, கடனைத்‌ தீர்க்கும்படி கட்டளையிட்டான்‌ (காண்க யாத்திராகமம்‌ 
22:3; 2 இராஜாக்கள்‌ 4:1; நெகேமியா 5:4, 5).?2 அப்படிச்‌ செய்வதினால்‌, 
எஜமானனுக்குத்‌ தன்னுடைய கடன்‌ தொகையில்‌ கொஞ்சமாவது திரும்பக்‌ 
கிடைக்கும்‌. 

வசனம்‌ 26. ஊழியக்காரன்‌  தாழவிழுந்து தாழ்மையையும்‌ 


214 


மனந்திரும்புதலையும்‌ வெளிப்படுத்துகிறான்‌. அவன்‌ ராஜாவிடத்தில்‌ தன்னைப்‌ 
பொறுத்துக்‌ கொள்ளும்படியும்‌, கடனைக்‌ கொடுத்து தீர்க்க கால அவகாசமும்‌ 
கேட்டு கெஞ்சினான்‌. அவனுடைய வாக்குறுதி வஞ்சக எண்ணத்துடனானதாக 
இருந்திருக்க வேண்டும்‌, ஏனெனில்‌ அவ்வளவு பெரிய தொகையை ஒருபோதும்‌ 
கட்டித்‌ தீர்ப்பது என்பது அவனால்‌ சாத்தியமில்லாதது. 

வசனம்‌ 27. அந்த மனிதனுடைய நம்பிக்கையிழந்த நிலைமையில்‌, 
ராஜா அவனுக்காக மனதிரங்கினான்‌. மத்தேயுவில்‌ இயேசு தாமே அடிக்கடி 
ஜனங்களுக்காக மனதுருகினார்‌ (மனதிரங்கினார்‌) என்று சொல்லப்படுகிறது 
(9:36; 14:14; 15:32; 20:34). ராஜா அவனை விடுவித்து அவனுடைய கடனை 
அவனுக்கு மன்னித்தார்‌. இது சுத்தமாக கிருபையின்‌ அடிப்படையிலான ஒரு 
செயல்‌. விடுதலைபெற்ற மனிதனுக்கு எப்படி இருந்திருக்கும்‌ என்று ஒருவர்‌ 
கற்பனை செய்து மட்டுமே பார்த்திருக்க முடியும்‌! 

வசனம்‌ 28. மன்னிக்கப்பட்ட ஊழியக்காரன்‌ அதிசீக்ரெத்தில்‌ தன்‌ 
எஜமானனுடைய வீட்டை விட்டுப்‌ போய்‌ தனக்கு நூறு வெள்ளிக்காசுகளை 





கடன்‌ கொடுக்க வேண்டிய மற்றொரு ஊழியக்காரனைக்‌ கண்டான்‌. இந்த 
வெள்ளிக்காசு ரோம அரசின்‌ நாணயம்‌, ஒரு மனிதனுடைய ஒரு நாள்‌ கூலி அது 
(20:2). ஆகையால்‌, நூறு வெள்ளிக்‌ காசு ஒருவனின்‌ நூறுநாள்‌ கூலி (அதாவது 
சுமார்‌ 4 மாத கூலி). நூறு நாள்‌ கூலி என்பது ஒரு கணிசமான தொகைதான்‌; 
அனாலும்‌ அந்த ஊழியக்காரன்‌ ராஜாவுக்குக்‌ கொடுக்க வேண்டிய கடனுடன்‌ 
ஒப்பிடும்போது இந்த ஊழியக்காரனின்‌ கடன்‌ இருக்கும்‌ இடம்‌ தெரியாது.” 

முதல்‌ ஊழியக்காரன்‌ கடுங்கோபங்‌ கொண்டு அந்த தனது உடன்‌ 
ஊழியக்காரனைப்‌ பிடித்து, தொண்டையை நெரித்து தனக்குக்‌ கடனை 
அடைக்கும்படி துன்புறுத்தினான்‌, அவனை நசுக்கிப்‌ பிழிந்து பணத்தை 
வாங்க நினைத்தான்‌, ஆனாலும்‌ அந்த உடன்‌ வேலைக்காரனிடத்தில்‌ பணம்‌ 
இருக்கவில்லை.“ 

வசனம்‌ 29. முதல்‌ கடன்காரன்‌ ராஜாவிடத்தில்‌ செய்தது போலவே 
(18:26), இரண்டாவது கடன்காரன்‌ தன்னுடைய உடன்‌ ஊழியக்காரனிடத்தில்‌ 
பொறுமையாயிருக்கும்படி கெஞ்சி கடனைத்திருப்பிச்‌ செலுத்த கால 
அவகாசம்‌ கேட்டான்‌. இந்த விஷயத்தில்‌, கடனைக்‌ கட்டித்தீர்ப்பது மிக அதிக 





சுலபமானது. 

வசனம்‌ 30. முதலாவது மனிதன்‌ இரக்கமற்றவனாக தனது உடன்‌ 
வேலைக்காரனை கடனை அடைத்துத்‌ தீர்க்கம்‌ வரை காவலில்‌ 
போடுவித்தான்‌ (காண்க 5:25). இந்த மாதிரி விஷயங்களில்‌, சிறையில்‌ 
அடைக்கப்பட்டவன்‌ கடுமையாக உழைக்க கட்டாயப்படுத்தப்படுவான்‌. இந்த 
பயமுறுத்தியதன்‌ சூழ்நிலை உண்மையில்‌ கடனைத்‌ திருப்பிச்‌ செலுத்துவதை 
இன்னும்‌ கடினமாக்கியது. 

வசனம்‌ 31. துன்மார்க்கமாக செயல்பட்ட அந்த முதல்‌ ஊழியக்காரனைக்‌ 
கண்ணுற்ற பிற ஊழியக்காரர்கள்‌, மிகவும்‌ துக்கப்பட்டார்கள்‌. இதன்‌ 
விளைவாக அவர்கள்‌ தங்களுடைய எஜமானாயெ ராஜாவிடத்தில்‌ போய்‌ 
நடந்த எல்லாவற்றையும்‌ சொன்னார்கள்‌. 

வசனம்‌ 32. அப்பொழுது ராஜா அவனை அழைப்பித்து பொல்லாத 
ஊழியக்காரனாயெ அவன்‌ வருந்திக்‌ கேட்டதன்‌ பேரில்‌ ஒரு பெரிய கடன்‌ 
தொகையை அவனுக்கு மன்னித்து விட்டதை நினைவுபடுத்தினான்‌. 


212 


வசனம்‌ 33. இரக்கம்‌ பெற்ற ஊழியக்காரன்‌  இராஜாவிடம்‌ 
பெற்ற இரக்கத்தைப்‌ போலவே தனது உடன்‌ ஊழியக்காரனுக்கும்‌ 
இரக்கங்காட்டியிருக்க வேண்டும்‌. அதே போல தேவனுடைய அன்பையும்‌ 
கிருபையையும்‌ பெற்றவர்கள்‌ அந்த குணாதிசயங்களை தங்களுடைய சக 
மனிதர்களோடும்‌ பகிர்ந்து கொள்ள வேண்டும்‌. யோவான்‌, “பிரியமானவர்களே, 
தேவன்‌ இவ்விதமாய்‌ நம்மிடத்தில்‌ அன்புகூர்ந்திருக்க, நாமும்‌ ஒருவரிலொருவர்‌ 
அன்புகூர கடனாளிகளாயிருக்கிறோம்‌” என்று எழுதினார்‌ (1 யோவான்‌ 4:11). 

வசனம்‌ 34. பொல்லாத அந்த ஊழியக்காரனிடத்தில்‌ 
கடுங்கோபங்கொண்ட ராஜா அவன்பட்ட கடன்களையெல்லாம்‌ கொடுத்துத்‌ 
தீர்க்குமட்டும்‌ உபாதிக்றெவார்களிடத்தில்‌ அவனை ஒப்புக்கொடுத்தான்‌. மன 
இரக்கம்‌ கொண்டிருந்த ராஜா (18:27) கோபத்திற்குள்ளானான்‌, ஏனெனில்‌ 
மன்னிப்பைப்‌ பெற்ற ஊழியக்காரன்‌ அவனே அதைப்‌ பின்பற்றத்‌ தவறினான்‌. 
தேவன்‌ நீடிய பொறுமையுள்ளவராக இருந்தபோதிலும்‌ (18:26), அவருடைய 
பொறுமை எப்பொழுதும்‌ இருந்து கொண்டிராது (22:7). 

“உபாதிக்கிறவர்கள்‌” அல்லது “சிறைக்காவலர்கள்‌” (14157) பொல்லாங்கான 
ஊழியக்காரனை குறுக்கு விசாரணை செய்து அவன்‌ வைத்திருந்த பணத்தில்‌ 
எதையாவது மறைந்து வைத்திருக்கிறானா என்று வெளியிட முயற்சிப்பார்கள்‌,”? 
என்று யோசனையாகச்‌ சொல்லப்படுவதுண்டு. கடன்காரர்கள்‌ 
சிறையில்‌ இருந்து கொண்டு தங்களுடைய கடின உழைப்பினால்‌ தங்கள்‌ 
கடன்களையெல்லாம்‌ கட்டித்‌ தர்க்குமளவும்‌ பொறுமையோடு சகிக்க 
வேண்டியிருந்தது. இந்த மனுஷன்‌ ஒருபோதும்‌ கடனைத்‌ திருப்பி செலுத்த 
இயலாது, மாறாக, தனது வாழ்நாள்‌ முழுவதும்‌ கஷ்டப்பட்டுக்‌ கொண்டுதான்‌ 
இருக்க வேண்டும்‌. 

வசனம்‌ 35. இயேசு உவமையை வாழ்வில்‌ செயலூக்கம்‌ கொடுக்கும்‌ 
வகையில்‌ போதித்து நிறைவு செய்கிறார்‌: நீங்களும்‌ அவனவன்‌ தன்‌ தன்‌ 
சகோதரன்‌ செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய்‌ மன்னியாமற்‌ போனால்‌, 
என்‌ பரம பிதாவும்‌ உங்களுக்கு இப்படியே செய்வார்‌ என்றார்‌. உவமையில்‌ 
ராஜா பிதாவாகிய தேவனை குறிப்பதாக உள்ளது. மன்னிக்காத ஊழியக்காரன்‌ 
அவருடைய சீஷர்களை அடையாளப்படுத்துகிறது, அவர்கள்‌ தேவனுடைய 
பாவமன்னிப்பை அனுபவித்தும்‌ தங்களுக்கு எதிராக பாவஞ்செய்கிற மற்ற 
விசுவாசிகளை மன்னிக்க மறுத்தார்கள்‌. மிகப்‌ பெரியக்‌ கடன்காரனாக இருந்த 
முதலாவது ஊழியக்காரன்‌ மன்னிக்கப்பட்டது ஒவ்வொரு கிறிஸ்தவனையும்‌ 
திரளான பாவங்களிலிருந்து தேவன்‌ மன்னித்ததைக்‌ காட்டுகிறது, அதே 
வேளையில்‌ சிறிய அளவில்‌ கடன்‌ பெற்றிருந்த இரண்டாவது ஊழியக்காரன்‌ 
சிற்சில பாவங்களை ஒரு விசுவாசிக்கு எதிராக அவருடைய சகோதரரால்‌ 
செய்யப்பட்டிருக்கக்‌ கூடும்‌ என்பதை குறிப்பிடுகிறது. அப்படிப்பட்ட சக 
விசுவாசியை மன்னிக்க மனதில்லாதிருக்றெ காரியம்‌ அவனை தேவன்‌ மன்னிக்க 
மனதில்லாதிருப்பார்‌ என்பதில்‌ போய்‌ விட்டுவிடும்‌ (6:15; எபேசியர்‌ 4:32; 
யாக்கோபு 2:13). 


216 


௮ பாடங்கள்‌ “5444 


இராஜ்யத்தில்‌ பெரியவன்‌ 18:1-4) 

பெரியவனாவதற்கான வழி தாழ்மை மற்றும்‌ சேவை எனும்‌ வாசல்‌ 
வழியே போய்‌ அடைந்து கொள்வதுதான்‌. கிறிஸ்தவர்கள்‌ உலகின்மேல்‌ 
கொண்டிருக்கிற பெருமையையும்‌ ஆதிக்க எண்ணங்களையும்‌ புறந்தள்ள 
வேண்டும்‌ (20:25; 1 பேதுரு 5:3; 3 யோவான்‌ 9, 10). பெரியவனாயிருத்தல்‌ 
என்பது நமது வழியில்‌ குறுக்கிடுகிற யாருடைய தலைமேலானாலும்‌ நடந்து 
போய்‌ வெற்றியின்‌ ஏணியில்‌ ஏறுவதைப்‌ பற்றியதல்ல, மாறாக, அது தாழ்மை 
யான ஊழியம்‌ செய்வதிலிருந்து வருவது - மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு 

நாம்‌ ஆசீர்வாதமாக இருப்பதால்‌ வருவது (20:26-28; யோவான்‌ 13:1-17). 
டேவிட்‌ ஸ்டீவர்ட்‌ 


கர்த்தருடைய ஆட்டுக்காக 
கவலைப்படுதல்‌ (18:10-35) 

இயேசு தம்முடைய சீஷர்களுக்குப்‌ போதித்தவைகள்‌, இன்றும்‌ அவரைப்‌ 
பின்பற்றிப்‌ போகிறவா்களாகிய நமக்கும்‌ செயலூக்கம்‌ கொடுக்கும்படிக்கு 
அவை இன்றியமையாத பாடங்களைக்‌ கொண்டவை (18:10-35). 

றி வாசகர்‌ DWM SDN ஞு. Sag is வேண்டம்‌ (18:10- 
14). மற்ற யாரையும்‌ நம்மைக்‌ காட்டிலும்‌ கீழானவர்கள்‌ என்கிற எண்ணம்‌ 
நம்மில்‌ வந்து விடக்கூடாது. தேவன்‌ அவர்களை அன்பு செலுத்துறொர்‌, 
தேவதூதர்கள்‌ அவர்களைக்‌ கவனித்துக்‌ கொண்டுள்ளனர்‌ (18:10; காண்க 
எபிரேயர்‌ 1:14), இயேசு அவர்களையும்‌ இரட்சிக்க வந்தார்‌ (18:11). 
ஒவ்வொருவரும்‌ தேவனுக்கு முக்கியமானவர்கள்தான்‌ (18:12-14). 

suis. AGW oமனந்திகும்பாதவர களைக்‌. கி 
கவனமாய்‌ ச்‌ பொருந்தக்‌ பண்ணவேண்டும்‌ (18:15-20). பவுல்‌ கொரிந்து 
பட்டணத்து சபைக்கு உபதேசித்தது போல, சபை தன்னைத்தானே 
தூய்மையுடன்‌ காத்துக்கொள்ள வேண்டும்‌ (1 கொரிந்தியர்‌ 5:4-11). சபையிலே 
பாவம்‌ வெளிப்படையாக அனுமதிக்கப்படுமானால்‌, கிறிஸ்துவின்‌ காரியம்‌ 
பாதிப்படையும்‌. ஓழுங்கு நடவடிக்கை பாவியை மறுபடியும்‌ தேவனிடத்தில்‌ 
கொண்டு வருவதற்கே செய்யப்படுகிறது. 

றி வாசகர்‌ DENG sவனம/ாயிருக்க வேண்டும்‌ (18:21-35). 
பேதுருவின்‌ கேள்வியையும்‌, கர்த்தருடைய பதிலையும்‌, மன்னித்தலைக்‌ குறித்த 
உவமையையும்‌ கவனமாக ஆராய்வோமாக. 


காவல்‌ தூதர்கள்‌ (18:10) 
மத்தேயூ 18:10ல்‌, இயேசு “இந்தச்‌ சிறியரில்‌ ஒருவனையும்‌ 
அற்பமாய்‌ எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்‌; அவர்களுக்குரிய 
தூதர்கள்‌ பரலோகத்திலே என்‌ பரமபிதாவின்‌ சமூகத்தை எப்போதும்‌ 
குரிசிக்றொர்கள்‌ என்று உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌,” என்று சொன்னார்‌. 
“அவர்களுக்குரிய தூதன்‌” எனும்‌ பதம்‌ “காவல்‌ தூதன்‌” என்று சிலரால்‌ விளக்கம்‌ 





கொடுக்கப்படுகிறது. வேதாகமத்தில்‌ இந்தப்‌ பகம்‌ பயன்படுத்தப்படவில்லை, 


217 


ஆகிலும்‌ வேறு சில தெளிவற்ற பகுதிகள்‌ அப்படியொரு எண்ணத்தைக்‌ கொடுத்து 
அப்படி தூதர்கள்‌ இருப்பதைப்‌ போல்‌ காட்டக்கூடும்‌ (ஆதியாகமம்‌ 48:16; 
சங்கதம்‌ 34:7; 91:11, 12; தானியேல்‌ 4:13; 10:13, 21; 12:1; நடபடிகள்‌ 12:13-15). 
எல்லாவற்றுக்கும்‌ மேலாக எண்ணற்ற வேதாகமம்‌ சார்ந்த மூலச்‌ சான்றுகளும்‌ 
இந்தக்‌ கருத்தை ஆதரிக்கின்றன. 

இன்றைய பெரும்பகுதி நம்பிக்கைகள்‌ அப்படிப்பட்ட விசேஷத்‌ 
தூதர்களைக்‌ குறித்த எண்ணங்கள்‌ மனிதனுடைய மனதில்‌ உருவானவையே 
ஒழிய தேவவசனத்திலிருந்து வந்தவைகளல்ல. சிலர்‌ ஒவ்வொரு ஆத்துமாவும்‌ 
பிறப்பிற்கு சற்று நேரத்துக்குப்‌ முன்பு ஒரு காவல்‌ தூதனுக்கு ஏற்பாடு செய்வதாக 
நம்புகின்றனர்‌. மற்றவர்கள்‌ கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே இந்த பாதுகாப்பு 
இருக்கிறது, அது ஒரு நபர்‌ தேவனிடத்தில்‌ விசுவாசமாயுள்ள காலம்‌ வரை 
மட்டும்‌ நிலைத்திருக்கும்‌ என்று நம்புகின்றனர்‌. காவல்‌ தூதனின்‌ நோக்கம்‌ 
ஒரு நபருக்கு வரும்‌ தீமை அல்லது ஆபத்தில்‌ உதவுவது என்று ஒரு இறையியல்‌ 
கோட்பாடு யூகிக்றெது. இவ்வகையில்‌, ஒரு காவல்‌ தூதன்‌ அந்த நபரை 
பாதுகாப்பான பாதையில்‌ நடத்தி எவ்வித ஆபத்து வந்தாலும்‌ அந்த நபரை 
திசை திருப்புறொன்‌. மற்றொரு கோட்பாட்டில்‌ மனச்சாட்சிக்கு ஏற்ப காவல்‌ 





தூதன்‌ செயல்படுகிறான்‌. நம்மில்‌ அநேகரும்‌ ஒரு காட்சியைப்‌ பார்த்திருக்கக்‌ 
கூடும்‌, அது ஒரு நபருடைய ஒரு கோள்‌ பக்கம்‌ ஒரு நல்ல தூதனும்‌ மற்றொரு 
பக்கம்‌ ஒரு பொல்லாங்கான தூதனும்‌ உட்கார்ந்து கொண்டு, அந்த நபரை 
ஒருவருக்கொருவர்‌ எதிரெதிர்‌ திசையில்‌ போகும்படி அலைகழிப்பதுபோல்‌ 
சித்தரிக்கப்பட்டி ருக்கும்‌.”” 

ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும்‌ அவர்களை பாதுகாப்பதற்கென ஒரு காவல்‌ 
தூதன்‌ இருப்பானேயாகில்‌, நம்மில்‌ ஒருவருக்கு துரதிஷ்டவசமாக ஏதோ ஒரு 
கெடுதல்‌ நடந்து விடுமாகில்‌, அது யாருடைய தவறாகும்‌? காவல்‌ தூதன்‌ தவறு 
செய்து விட்டானா? அந்த கிறிஸ்தவனுக்கென்று நியமிக்கப்பட்ட தூதன்‌ ஒரு 
தவறானவனாகவோ அல்லது கவனக்குறைவாகவோ செயல்‌ பட்டான்‌ என்று 
சொல்லக்‌ கூடுமா? காவல்‌ தூதனைப்‌ பற்றிய கருத்து சில விசுவாசிகளுக்கு 
வேண்டுமானால்‌ ஆறுதல்‌ கொடுப்பதாக இருக்கலாம்‌, ஆகிலும்‌ அதற்கான 
வசன ஆதாரமில்லை. தேவ தூதர்கள்‌ பணிவிடை செய்கிறார்கள்‌ என்று வேதம்‌ 
போதிக்கிறது, ஆனால்‌ அது ஒவ்வொரு தனி நபருக்குமான காவல்‌ தூதனாக 
இருக்க வேண்டும்‌ என்று அவசியமில்லை. அவர்கள்‌ தெய்வீக பங்களிப்புப்படி 
இரியை செய்யக்‌ கூடியவர்களாயிருக்கின்றனர்‌ (எபிரெயர்‌ 1:14). எண்ணங்கள்‌ 
முழுக்க தேவதூதர்கள்‌ ஆக்கிரமித்துக்‌ கொண்டிருக்கிற சூழ்நிலையோ அல்லது 
தேவதூகர்களுக்கு தொழுகை செய்யவோ ஒருவர்‌ தன்னை அனுமதித்து விடக்‌ 
கூடாது (கொலோசெயர்‌ 2:18; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 22:8, 9), ஏனெனில்‌ 
அவர்களும்‌ கூட, சிருஷ்டிக்கப்பட்டவரா்கள்தான்‌ (சங்கதம்‌ 148:1-6). நமது 
கோணமெல்லாம்‌ கிறிஸ்துவை நோக்கியதாக இருக்க வேண்டும்‌ (எபிரெயர்‌ 
1:5, 69. 


முரண்பாடுகளை சரிசெய்தல்‌ (18:15-20) 
மற்றவர்களை இடறுகலுக்குள்ளாக்கி மனந்திரும்பாத கிறிஸ்தவனோடு 
செயல்பட வேண்டிய கோட்பாடுகளைக்‌ கொண்டுள்ள வேளையில்‌, இந்த 
வசனப்‌ பகுதிக்கு பெரும்பாலும்‌ மிக விசாலமான விளக்கம்‌ அளிக்கப்படுகிறது, 


218 


ஆகிலும்‌ அவை பொருத்தமற்றவை. இந்த வசனப்பகுதி குறிப்பாக, ஒரு 
கிறிஸ்தவன்‌ மற்றொரு கிறிஸ்தவனுக்கு இழைக்கிற தீங்கை ஒரு தனிப்பட்ட 
நபருக்கு, தனிப்பட்ட ரீதியிலான காரியமாக விசேஷமாய்‌ பேசுகிறது. இந்த 
வகையில்‌, குற்றஞ்சாட்டப்படும்‌ நபர்தனிப்பட்ட சந்திப்புகளில்‌ மனந்திரும்பாத 
போது, அது பொதுப்படையான விஷயமாக்கப்பட்டு முழுசபைக்கும்‌ 
தெரியப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றாறெது. குற்றஞ்‌ செய்த நபர்‌ 
மனந்திரும்புவார்‌ என்ற நம்பிக்கையின்‌ அடிப்படையில்‌ இது செய்யப்படுகிறது. 


தேவனுடைய மன்னிப்புக்கு எதிரிடையாக 
நமது மன்னிப்பு (18:21-35) 

மத்தேயு 18:21-85 இயேசு மன்னிக்கிறதினால்‌ வரும்‌ ஆசீர்வாதங்களைக்‌ 
குறித்துப்‌ பேசப்படும்‌ வசனப்‌ பகுதிகளில்‌ ஒன்று. அவர்‌ சகோதரர்களுக்குள்ளாக 
உள்ள வேறுபாடுகளை எப்படி கையாள வேண்டும்‌ என்பதை விளக்கிச்‌ 
சொன்ன பின்பு பாவமன்னிப்பைக்‌ குறித்து உவமையாகப்‌ போதித்தார்‌. 

மண்ணி இற்கு தேவனுடைய மனவிதுப்பம்‌. இந்த உவமையில்‌ திருப்பிச்‌ 
செலுத்தி தர்க்க இயலாத அளவு கடனைக்‌ கொண்டிருந்த முதல்‌ ஊழியக்காரன்‌. 
அவனது எஜமானன்‌, தேவனை அடையாளப்படுத்தும்‌ நபர்‌, முழுக்‌ கடனையும்‌ 
அவனுக்கு மன்னித்து விட்டு விடுகிறான்‌. இயேசு இங்கே தேவனுடைய 
மன்னிப்பை நமது மன்னிக்கிற சுபாவத்துடன்‌ ஒப்பிடுகிறார்‌. மன்னிப்பைப்‌ 
பெற்ற மனிதன்‌, இன்னொரு ஊழியக்காரனை மன்னிக்க மறுக்கிறான்‌, அவன்‌ 
முன்பு தனக்கிருந்த கடனுடன்‌ ஒப்பிடும்போது ஒரு குறைந்த அளவு கடனை 
மட்டுமே பெற வேண்டியிருந்தது. அவனுடைய சக ஊழியக்காரனுடன்‌ நடந்து 
கொண்ட விதம்‌, அவனுடைய எஜமானனுக்குத்‌ தெரிய வந்த போது, அவன்‌ 
அழைப்பிக்கப்பட்டு உபாஇக்கிறவரா்களின்‌ காவலில்‌ போடுவிக்கப்பட்டான்‌ 
(18:34). 

ஓவ்வொரு பாவை யாம்‌ மன்னிக்றெதற்கு கேவனுடைய 0, 10ம்‌, 
அனைத்து கிறிஸ்தவர்களும்‌ தேவனால்‌ மன்னிக்கப்பட்ட பாவிகள்தான்‌. 
தேவனுக்கு நாம்‌ செலுத்த வேண்டிய கடன்‌ எண்ணற்ற பாவங்களுடன்‌ 
திருப்பிச்‌ செலுத்த இயலாதவர்களாய்‌ இருந்தோம்‌ என்பதே சிலுவைச்‌ 
செய்தி. அவருடைய குமாரனின்‌ மரணத்தின்‌ மூலம்‌, நமது பாவங்களின்‌ 
முழுக்கடனையும்‌ அவர்‌ திருப்பி செலுத்தி விட்டார்‌. 

முழுமையா மன்னிக்க சகதேவன்‌. 02214 (௰ர்சரவரம8 நிற 











தெய்வீகத்தின்‌, முழுமையான மன்னிப்பை நாம்‌ அறிந்து கொள்ள 
ஏராளமான வசனங்கள்‌ நமக்கு உதவிபுரிகின்றன (சங்கதம்‌ 103:12; 130:7; 
ரோமர்‌ 4:7, 8; எபிரெயர்‌ 8:12; 10:17). தேவன்‌ உண்மையில்‌ மறப்பதில்லை, 
மறக்கவும்‌ முடியாது - ஆனால்‌ பாவத்தினிமித்தம்‌ நீதியின்படி தண்டிக்காமல்‌ 
மனங்குத்தப்பட்ட பாவியை மனமுவந்து அவர்‌ விடுதலையாக்குகிறார்‌. 

நாரம்‌ மற்றவர்களை மன்னித்தால்‌ தேவன்‌ நம்மை ம க்10E 
மனவிருப்பம்‌ உள்ளவயீகுக்கறொர்‌ நாம்‌ மற்றவர்களை மன்னிக்கிறதை 
பொறுத்தே நம்மை தேவன்‌ மன்னிப்பது சார்ந்திருக்கிறது (5:7; 6:14, 15; 
18:21, 22; லூக்கா 17:8, 4). நாம்‌ மன்னிக்கப்பட்டோம்‌ ஆதலால்‌ நாம்‌ 
மன்னிக்க வேண்டும்‌ என்று பவுல்‌ சொன்னார்‌ (எபேசியர்‌ 4:32). பாவமன்னிப்பு 


219 


என்பது தேவன்‌ நமக்குக்‌ கொடுக்கும்‌ வரம்‌, அதை மற்றவர்களுக்கு கொடுக்க 
வேண்டியவர்களாயிருக்கிறோம்‌. 

நாம்‌ நமக்குத்‌ தவறிழைத்தவைகளை முற்றிலுமாக “மறக்காத 
பட்சத்தில்‌” தவறு இழைத்தவனை மன்னித்து விட்டோம்‌ என்ற 
நினைப்பை நிறுத்த வேண்டும்‌. மன்னித்தல்‌ என்பது கடனை கழிப்பதாகும்‌. 
ஒருவருடைய குற்றத்திலிருந்து அவரை விடுதலையாக்குவதால்‌ நாம்‌ 
அவரைக்‌ தண்டியாமல்‌ விடுகிறோம்‌ அல்லது சரிக்குக்சரி செய்யாமல்‌ 
விட்டுவிடுகிறோம்‌ (ரோமர்‌ 12:17, 21), பழிவாங்கும்‌ எண்ணம்‌ நமது மனதில்‌ 
நுழையுமானால்‌, சிலவேளைகளில்‌ நுழைகிறது, நமது மனச்சாட்சியிலிருந்து 
அதை தள்ளிவிடவேண்டும்‌. நமக்கு தவறு இழைக்கப்பட்டு விட்டது என்று 
நினைக்கும்‌ பொழுது பழிவாங்கத்‌ தேடுவதை விலகியிருக்கச்‌ செய்வதே 
மன்னித்தலின்‌ ஆசீர்வாதம்‌. 

சிலுவையிலே இயேசு ஜெபித்தார்‌, “பிதாவே, இவர்களை மன்னியும்‌” 
லூக்கா 23:34). அந்த ஜெபம்‌ பெந்தெகோஸ்தே நாளில்‌ பதில்‌ அளிக்கப்பட்டது. 
சுவிசேஷ செய்தியை கேட்டு - அநேகர்‌ மனந்திரும்பினபோது - அவர்களுடைய 
பாவமன்னிப்பிற்கென்று ஞானஸ்நானம்‌ பெற்றுக்‌ கொண்டார்கள்‌ (நடபடிகள்‌ 
2:23, 36-41). 

நீங்கள்‌ மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள்‌ மன்னிக்கிறீர்களா? 


“என்னை மன்னியும்‌” (18:21-35) 

அதிகாரம்‌ 18ல்‌ கர்த்தர்‌ போதித்த சில பெரிய பாடங்கள்‌ இருக்கின்றன. 
அவார்‌ மன்னிப்பைப்பற்றி - அது என்ன, அது என்ன செய்கிறது - என்று 
போதித்தார்‌. 

மன்னித்தல்‌ என்பது நம்முடைய மனதிற்கும்‌, உணர்வுகளுக்கும்‌. ஆவிக்குரிய 
ஆரோக்கியத்துக்கும்‌ அவசியமான மீட்கும்‌ செயலாயிருக்கிறது. மன்னிப்பதில்‌ 
குறையுள்ள பாவங்கள்‌ அநேக கிறிஸ்தவர்களுக்குள்‌ மேலோங்கி நிற்கிறது. 
“நான்‌ உன்னை மன்னிக்கிறேன்‌” என்று எளிமையாக சொல்லிவிட்டால்‌ மட்டும்‌ 
போதுமானதல்ல; அல்லது நமக்கு தீங்கிழைத்தவர்களிடம்‌ நாகரீகமாக நடந்து 
கொள்வதுமல்ல. உண்மையான மன்னித்தல்‌ என்பது கடந்த கால பாதிப்பை 
ஒப்புரவாக்குதலுக்கு நகர்த்துவது. அப்படிச்‌ செய்யத்‌ தவறும்போது அது ஒரு 
திறந்த புண்ணாக சுகப்படுத்தவே முடியாததாகி விடும்‌. 

மன்னித்தல்‌ தேவனுடைய கிருபையை சாட்சியிடும்‌ மிகப்‌ பெரிய 





பலமாகும்‌. நாம்‌ மற்றவர்களை மன்னிக்கும்போது, அது தேவன்‌ இன்னும்‌ 
இருக்கிறார்‌ செயல்பட்டுக்‌ கொண்டுள்ளார்‌ என்று உலகத்துக்கு சொல்லுகிறது. 
அது மற்றவர்கள்‌ நமக்கிழைத்த தவறுகளைக்‌ கண்டு கோபாவேசப்படுவதற்கு 
சரியான முறிவு உண்டாக்கும்‌ மருந்து. மனவேறுபாட்டை பாதுகாத்து 
வளர்ப்பது சிலருக்கு மிகவும்‌ வினயமான ஆவிக்குரிய பிரச்சனையாக்கிவிடும்‌. 
அது மற்றவர்களுடன்‌ சுவிசேஷத்தைப்‌ பகிர்ந்து கொள்ளுகிற விஷயத்தில்‌ 
சரியான முடிவை எடுக்க இயலாத பலவீனத்தை ஏற்படுத்திவிடும்‌. அது 
ஒரு ஊக்கமான ஊழியத்தை தடை செய்யும்‌. நம்முடைய வாழ்விலிருந்து 
அப்படிப்பட்டவர்களை அகற்றுவதைப்‌ பார்க்கிலும்‌ நாம்‌ மன்னித்தல்‌ 
வேண்டும்‌. 

மன்னித்தல்‌ நம்முடைய சுயவாழ்வில்‌ சுகமும்‌ முழுமையும்‌ அனுபவிக்கத்‌ 


220 


தேவையானவற்றை கொடுக்க வல்லது. மன்னித்தல்‌ என்பது எதிர்ப்பின்றி 
துன்பமளிக்கும்‌ ஒரு செயல்‌ அல்ல. “இதற்கு மேலும்‌ நான்‌ செய்வதற்கு 
ஒன்றுமில்லை” என்று சொல்லுவது ஆரோக்கியமான வார்த்தையல்ல. 
மன்னித்தல்‌ நம்மை பெலவீனத்திலிருந்து பெலத்துக்கும்‌, குறைவான சுய 
மதிப்பீட்டிலிருந்து ஒரு சுய ஸ்திரத்தன்மைக்கும்‌ நகர்த்துகிறது. 

மன்னித்தல்‌ என்பது இருண்ட உலகத்தை ஒளிமயமாக்குகின்ற சக்தி 
படைத்தது. நீங்கள்‌ யாரையாகிலும்‌ மன்னிக்க வேண்டிய அவசியமிருக்கிறதா? 





பெருமையையும்‌ மனவலியையும்‌ புறந்தள்ளுங்கள்‌, சரியானகைச்‌ செய்யுங்கள்‌. 
தேவனுடைய மன்னிப்பை ஏற்றுக்‌ கொண்டுள்ளீர்களா? 


முழுமையான மன்னிப்பு (18:23-35) 
இந்த உவமை நமக்கு தேவனுடைய மன்னிப்பைப்‌ பற்றியது. எல்லா 
கிறிஸ்தவர்களுமே, தேவனுடைய தயவாலும்‌ இரக்கத்தாலும்‌ மன்னிக்கப்பட்டு 
இரட்சிக்கப்பட்ட பாவிகள்‌ தான்‌. மன்னிப்பு தேவனுடைய சிந்தையில்‌ 





தோன்றுறெது. நாம்‌ சிலவேளைகளில்‌. “தேவன்‌ மன்னிக்கும்போது, அவர்‌ 
மறக்கிறார்‌” என்று சொல்லுவதுண்டு (காண்க எபிரெயர்‌ 8:12; 10:17). தேவன்‌ 
பாவத்தை உண்மையில்‌ மறக்க முடியாது. ஏனெனில்‌ அவர்‌ எல்லாம்‌ அறிந்தவர்‌, 
இது என்ன அர்த்தப்படுகிறது என்றால்‌, நம்முடைய பாவங்களால்‌ அவர்‌ நமக்கு 
எதிராகக்‌ கொண்டிருக்கும்‌ நியாயமான உரிமை கோருதலிலிருந்து தாமாகவே 
விடுவிக்கிறார்‌ என்று அர்த்தப்படுறெது. நமது பாவங்களால்‌ செலுத்த வேண்டிய 
கடனை ஒருபோதும்‌ அவர்‌ பெற்றுக்‌ கொள்வதில்லை. அவர்‌ தகுதியான 
மரணத்தின்‌ தண்டனையிலிருந்து நம்மை விடுவிக்கிறார்‌. 

நாம்‌ ஒருக்காலும்‌ திரும்ப செலுத்த முடியாத கடனை - நாம்‌ தேவனுக்குப்‌ 
பட்ட மிகப்‌ பெரிய கடனைப்‌ பற்றியது தான்‌ சிலுவையின்‌ செய்தியாயிருக்கிறது. 
கொடுமையின்‌ கருவியாயிருந்த சிலுவையை, ஆசீர்வாதத்தின்‌ வழியாக தேவன்‌ 
மாற்றினார்‌. தேவன்‌ மன்னிக்கும்போது, அவர்‌ முழுமையாக மன்னிக்றொர்‌. 
அவருடைய மன்னிப்பை மற்றவர்களுக்குக்‌ காட்டுவதன்‌ மூலம்‌ தேவனைப்‌ 
போல நடந்து கொள்ளும்படி கிறிஸ்தவர்கள்‌ அழைக்கப்பட்டிருக்கறொர்கள்‌. 





குறிப்புகள்‌ 

1இந்த பெரிய கருத்துக்களெல்லாம்‌ Willi Barclay பட்டியலிட்டுள்ள தகுதி 
யாம்சங்களிலிருந்து பெறப்பட்டவை, The Gospel of Matthew, vol. 2, 24 ed., The Daily 
Study Bible (Philadelphia: Westminster Press, 1958), 190-92. காண்க மத்தேயு 5:1; 13:10, 36; 
14:15; 15:12, 23; 17:19; 24:1, 3; 26:17. °Craig 5. Keener, 4 Commentary on the Gospel of 
Matthew (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1999), 447. ‘ஆவிக்குரிய 
வளர்ச்சியின்மை குறிப்பிட்ட குழந்தைகள்‌ எனும்‌ பதம்‌ எதிர்‌ மறையாகப்‌ புதிய 
ஏற்பாட்டில்‌ பயன்படுத்தப்படுகிறது (11:16, 17; 1 கொரிந்தியர்‌ 13:11; 14:20; எபேசியர்‌ 
4:14; எபிரெயர்‌ 5:13, 14). 57. W. McGarvey, The New Testament Commentary, vol. 1, Matthew 
and Mark (N.p., 1875; reprint, Delight, Ark.: Gospel Light Publishing Co., n.d.), 156. ‘Leon 
Mortis, The Gospel according to Matthew, Pillar Commentary (Grand Rapids, Mich.: Wm. B. 
Eerdmans Publishing Co., 1992), 461. “காண்க மத்தேயு 5:29, 30; 11:6; 13:21, 57; 15:12; 
16:23; 17:27; 18:6, 8, 9; 24:10; 26:31, 33. Clement 40.8. “ஜோசிபஸ்‌ அறிக்கையிட்டு 


221 


கலிலேயர்கள்‌ கலகம்‌ செய்து, ஏரோதின்‌ பக்கம்‌ இருந்தவர்களை கொண்டுபோய்‌ 
குளத்திலே மூழ்கடித்தனார்‌, என்று சொன்னார்‌. (Jஏ௦sephus Antiquities 14.15.10.) 
சூயிட்டானியஸ்‌ குறிப்பிடுகையில்‌ அகஸ்துராயன்‌ சில மனிதர்களுடைய கழுத்துக்களில்‌ 
பாரமானவைகளை கட்டி ஆற்றிலே தூக்கியெறிந்தான்‌ என்றார்‌. (Sயetonius Lives of the 
Caesars: Augustus 2.67.) “படங்களுடன்‌, மேலும்‌ தகவல்‌ அறிய, காண்க வே! ப. 
Rasmussen, “Mill; Millstone,” in The International Standard Bible Encyclopedia, rev. ed., ed. 
Geoffrey W. Bromiley (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1986), 3:355- 
56. 

Jack P Lewis, The Gospel According to Matthew, Part 2, The Living Word Commentary 
(Austin, Tex.: Sweet Publishing Co., 1976), 56. எபிரேய மொழியில்‌, அனைத்து வேத 
வசனங்களும்‌ “ராஜாவின்‌ முகம்‌” என்று குறிப்பிடுகிறது. '2Morris, 465. Bruce M. Metzger, 
A Textual Commentary on the Greek New Testament, 2d ed. (Stuttgart: German Bible Society, 
1994), 36. '*Mishnah Peah 4.2; Jerusalem Talmud Shabbath 14.3. "Keener, 452. ‘Lewis, 57. 
Metzger, 36. *William Hendriksen, New Testament Commentary: Exposition of the Gospel 
According to Matthew (Grand Rapids, Mich.: Baker Book House, 1973), 697-98. °H. L. Mansel, 
The Bible Commentary, vol. 7, Matthew to Luke (Grand Rapids, Mich.: Baker Book House, 
1981), 95. “முன்பதாக மத்தேயுவில்‌, ஒப்புரவாகுதலின்‌ துவக்கம்‌ குற்றஞ்‌ 
செய்தவனிடத்தில்‌ சுமத்தப்பட்டது (காண்க 5:23, 24ன்‌ விளக்கவுரை). 

21%. 7. France, The Gospel According to Matthew, The Tyndale New Testament Commen- 
taries (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1985), 275. 22°Community Rule 
5.24-6.1; Damascus Rule 9.2-4. 2Mishnah Makkoth 3.1, 2. 2*Keener, 454. °Josephus Wars 1.5.2. 
26Talmud Berakoth 6a; காண்க Mishnah Aboth 3.2, 3. °”Talmud Yoma 86h. “காண்க Coy D. 
Roper, Exodus, Truth for Today Commentary (Searcy, Ark.: Resource Publications, 2008), 612. 
2°Donald A. Hagner, Matthew 14-28, Word Biblical Commentary, vol. 33B (Dallas: Word Books, 
1995), 538. “Josephus Antiquities 17.11.4 ஜோசிபஸ்‌ ஆரம்பக்கால கட்டத்தில்‌ பலஸ்தனா 
எட்டாயிரம்‌ தாலந்துகளை விவசாயிகள்‌ செலுத்தும்படி ஆணையிடப்பட்டார்கள்‌ 
என்று தெரிவிக்கிறார்‌. (காண்க 12.4.4ம்‌ கூட.) 

#Adolf Deissmann, Light ffom the Ancient East, rev. ed., trans. Lionel R. M. Strachan 
(Grand Rapids, Mich.: Baker Book House, 1978), 331. Livy 26.34.3. Morris, 475. “அதே 
போல, மிஷ்னா ஒரு கடன்பட்ட மனிதனை பிடித்து சந்தைவெளியிலே தொண்டையை 
நெறிக்கும்‌ காட்சியை கண்கூடாகப்‌ பார்த்திருக்கிறார்‌. (Mishnah Baba Bathra 10.8.) 
Lewis, 62. #°Tobit 5:21, 22; 12:11-22; 7 Enoch 100.5; Jubilees 35.17; Testament of Levy 5.6; 
Testament of Jacob 2.5, 6; Pseudo-Philo 11.12; 15.5; 59.4; Genesis Rabbah 44.3; 60.15; Song 


Rabbah 3.6.3. காண்க Origen Homilies on Luke 12. 


222 


CW Ww 
க்‌ 


செசரியா பிலிப்பி 


பெத்சாயிதா? 
கோரோசின்‌. \ 


தெக்கப்போலி 


& 
ட்‌ 
: 
க 





இயேசுவின்‌ நாளில்‌ இருந்த பலஸ்கீனா 
கலிலேயாவுக்கருகில்‌ இருந்த பட்டணங்கள்‌ 


காட்டப்பட்டுள்ளன 


